நாட்டுப்புறக் கதைக்காவியம் ( A Folk Epic ) 


அயோத்தி கதை 


( இராமாயணம் ) 


பதிப்பாசிரியர் 
டாக்டர் வை . தி . நடராசன் 

தமிழியற்புலம் , 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் , 

மதுரை -625021 . 


இராஜேஸ்வரி வெளியீடு. 


ராயல் கவுஸ் , 
வைத்தியனாதபுரம் , கோட்டாறு : 

நாகர்கோவில் -2 . 


V. T. N. 
( Vaithianathapuram , Thirumalaiya Perumal Natarajan ) 


First Edition January , 1987 


Title 


: Ayothi Kathai ( A Folk Ramayanam ) 


Editor 


: Dr. V. T. NATARAJAN , M. A ; Ph.D. 


Paper 


: 


14.0 Kg . White Printing 


Size 


: Demy 1X8 


Binding 


: 


Box Board 


Letters 


. 


10 point 


Publisher : Rajeswari 


Printers 


: 


Senthilvelan Achagam , Madurai - 625016 


Pages 


: 


76 + 376 = 452 


Price 


: 40 / 


This book was published with the financial assistance of 
Thirumalai Thirupathi Devasthanam s TIRUPATHY AID TO 
AUTHORS SCHEME. 


இப்புத்தகம் திருமலை திருப்பதி அறநிலையம் அளிக்கும் நூலா - 
சிரியர் ஊக்குவிப்புத் திட்டத்தின் பொருளுதவியுடன் வெளியிடப் 
பட்டுள்ளது . 


3 


நன்றியுரை 


அயோத்தி கதை எழுதப்பட்டுள்ள ஓலைச்சுவடிகளை மனமுவந்து 
அளித்த என் தாய் மாமன் திரு சு . பள்ளிகொண்ட பெருமாள் , என் 
சகோதரியின் கணவர் திரு . சி . தங்கவேல் , B.Sc. , B.T , என் மாணவர் 
திரு . பொன் கோவிந்தசாமி , என் நண்பரின் தந்தை திரு . சூரிய முத்து - 
நாடார் ஆகியோருக்கு என் நன்றி 

சுவடிகளைப் பெயர்த் தெழுதும் பொழுது என்னுடன் இருந்து 
உதவி புரிந்த என் மைத்துனர் திரு . R. சுப்பாராம் , B.Sc. , C.Lib . 
Science அவர்களுக்கு என் நன்றி . 


நூலுக்கு அணிந்துரை வழங்கியும் நூல் வெளியீட்டுக்கு ஊக்க 
மளித்தும் உதவிய தமிழியல் துறைத் தலைவர் திரு . இராம . பெரிய - 
கருப்பனார் அவர்களுக்கு என் நன்றி , 


நூலின் தன்மையினை மதிப்பிட்டு மதிப்புரை வழங்கிய அஞ்சல் 
வழிக்கல்வி , தமிழ்த்துறைத்தலைவர் திரு . இராம . சண்முகனார்க்கு என் 
நன்றி , 


நூலின் மொழியமைப்பினை ஆராய்ந்து மொழியுரை வழங்கிய 
மொழியியல் துறைப் பேராசிரியர் திரு ஜெ . நீதிவாணனார்க்கு என் நன்றி . 

சுவடிகளிலிருந்து பெயர்த்தெழுதப்பட்டும் பத்தாண்டுகளாக 
அச்சு வடிவம் பெறாமல் இருந்த நூலினை , அச்சேற திருமலை திருப்பதி 
அறநிலைய ஆசிரியர் ஊக்குவிப்பு நிதியினைப் பெறுவதற்குத் தோன்றாத் 
துணையாய் நின்று உதவிபுரிந்த , திருவேங்கடவன் பல்கலைக்கழகத் 
தமிழ்த்துறைத்தலைவர் திரு . பொன் . சவுரிராசனார்க்கு என் நன்றி . 

நூல் வெளியீட்டு நிதியினைப் பெறுவதற்கு உதவிய திருமலை , 
திருப்பதி அறநிலைய செயல் அலுவலர்க்கும் , சப்தகிரி இதழாசிரியர் 
K. சுப்பாராவ் அவர்களுக்கும் என் நன்றி . 

திருமலை திருப்பதி அறநிலையத்திற்கு என்னை ஆற்றுப் படுத்திய 
என்னுடன் பணிபுரியும் நண்பர் திரு . சு . வேங்கடராமனார்க்கு என் 


நன்றி . 


நூலுக்கு முன்னுரை எழுதுகின்ற காலத்து சில தகவல்கள் 
கொடுத்துதவிய மதுரை காமராசர் பல்கலைக்கழகத் தெலுங்கு , கன்ன 
டம் , மலையாளம் மொழித்துறைத்தலைவர்களாகிய திரு C. R. சர்மா , 


4 


திரு . P. S. சீனிவான் , திரு . C. J. ராய் ஆகியோருக்கும் , சைவ 
சித்தாந்தத் துறைத் தலைவர் திரு . T.B. சித்தலிங்கய்யா அவர்களுக்கும் 
என் நன்றி . 


நூல் அச்சுக்குக் கொடுத்த நாளிலிருந்து முடிவது வரையிலும் 
என்னுடன் இருந்து அயராது பலநிலைகளில் உதவி புரிந்த நண்பர் , 
தியாகராசர் கல்லூரிப் பேராசிரியர் திரு . உ . மீனாட்சி சுந்தரனார்க்கு 
என் நன்றி . 


அச்சுப்பிழை திருத்துவதற்கு உதவிய நண்பர் வெள்ளைச்சாமி 
நாடார் கல்லூரிப் பேராசிரியர் திரு . இரா. சோதிமணியனார்க்கும் 
மதுரை காமராசர் பல்கலைக்கழகத் தமிழ்த்துறை ஆய்வாளர் 
திரு . R. மீனாட்சிசுந்தரம் அவர்களுக்கும் என் நன்றி . 


மேலட்டைப் படம் தயாரிப்பதற்காக அழகர்கோயில் ஓவியப் 
புகைப் படத்தினை அன்புடன் வழங்கிய மதுரை காமராசர் பல்கலைக்கழக 
வரலாற்றுத்துறைப் பேராசிரியர் திரு . இரா . வெங்கட்ராமனார்க்கும் 
அட்டைப்படம் வரைந்துதவிய நண்பர் திரு சீனிதாசனுக்கும் என் நன்றி . 


நூலினைச் செவ்வனே அச்சிட்டாக்கிய செந்தில்வேலன் அச்சக 
உரிமையாளர் திரு . இரா . ஆறுமுகம் அவர்களுக்கும் மற்றும் அச்சகத் 
தொழிலாளர் அனைவோருக்கும் என் நன்றி , 


மதுரை , 
23-1-87 . 


இவை 
வை.தி. நடராசன் 


மெய்ப்பொருள் 
காண்பதறிவி 


பல்கலை நகர் 


டாக்டர் 
இராம . பெரியகருப்பன் , 
பேராசிரியர் சி தலைவர் , 
தமிழியற்புலம் , 
மதுரை காமராசர் 
பல்கலைக்கழகம் . 


மதுரை -21 


அணிந்துரை 


தமிழில் நாட்டுப்புற ஆய்வியலும் அதன் உள் வகைகளுள் 
ஒன்றாகிய நாட்டுப்புறப் பாடல் தொகுப்பும் மேன்மேலும் வளர்ந்து 
வருகின்றன முனைவர் தி நடராசன் அவர்கள் நாட்டுப்புற இலக்கியத் 
தொகுப்புகள் பலவற்றை வெளியிட்டும் அவை பற்றிய ஆய்வுரைகளை 
எழுதியும் தமிழுக்கு அணி சேர்த்து வருகின்றார் . அயோத்தி கதை , 
எனப்படும் இராமாயணக்கதை தமிழில் வழங்கும் நாட்டுப்புறக் கதை 
வடிவங்களில் ஒன்றாகும் . மக்களிடையே பேச்சு மொழியாக வழங்கிய 
வாறே ஏட்டில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது . அதனை ஏட்டிலுள்ளவாறே 
இந்நூல் பதிப்பித்துத் தருகின்றது . இடையிடையே வருகின்ற உட் 
தலைப்புகள் கதைப்போக்கை விளக்குவனவாய் உள்ளன . 


கம்ப இராமாயணக் கதைப்போக்கிலிருந்து இக்கதை பல இடங் - 
களில் வேறுபடுகிறது . தமிழிலேயே உரைநடை வடிவத்திலும் பாடல் 
வடிவத்திலும் இங்ஙனம் கதை வேறுபடும் பாங்கு பல நிலைகளில் 
காணப்படுகிறது . லவகுச என்னும் பெயர் தொன்மை மிக்க காலத்தில் 
பாணர்களைக் குறித்தது என்றும் அங்ஙனம் தாம் கேட்க நேர்ந்த வாய் 
மொழிப் பாடல்களை அடிப்படையாக வைத்தே வால்மீகி முனிவர் தம் 
காப்பியத்தை எழுதினார் என்றும் கூறப்படுவதுண்டு . எனவே இத் 
தகைய நூல்கள் வாய்மொழி இலக்கிய ஆராய்ச்சிக்கு மிகவும் உதவும் 
என்பதுறுதி , முனைவர் தி . நடராசன் அவர்களின் நாட்டுப்புறவியல் 
ஆய்வுப்பணி மேலும் தொடர்வது தமிழில் இவ்வகைமை தனித்துறை 
யாகும் காலத்துப் பெரிதும் போற்றுதற்குரியதாகும் . 


12-1-87 


தமிழண்ணல் 


மதுரை -625021 


டாக்டர் இராம . சண்முகம் 
தமிழ்ப்பேராசிரியர் , 
அஞ்சல்வழி தொடர்கல்வித்துறை , 


17-1-87 


ம கா.ப. 


மதிப்புரை 


வாய்மொழியாக வழிவழியாக வழங்கி வந்த கதைக்கு வரை மொழி 
வடிவம் வழங்கப்பட்டபோது அதில் செவ்வியல் இலக்கியக் கூறுகள் 
( classical Literary Features ) பல இடம் பெற்றதால் அயோத்தி கதை 
என்னும் இந்நூல் நாட்டுப்புற மக்கள் வாய் மொழி இலக்கியத்தினின்றும் 
சற்று வேறுபாடுடையதாக உள்ளது . இத்தகைய இலக்கியங்கள் இந்த 
நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாட்டுப்புற இயலில் ஈடுபாடு கொண்ட 
ஆய்வாளர்கள் கவனத்தை ஈர்த்தது என்றாலும் , இந்நூல் நாட்டுப் 
புற இயல் உணர்வோடும் பதிப்புக்கலை அனுபவத்தோடும் பதிப்பிக்கப் 
பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது . 


இந்த நூல் தமிழ் நிலத்தை மொழி வட்டாரங்களாகக் ( dialect 
areas ) காணுகின்ற போக்கிலிருந்து பண்பாட்டு வட்டாரங்களாகப் 
( folk - cultural areas ) பிரித்துக் காண்பதற்குரிய ஒரு புதிய உத்தியைப் 
புலப்படுத்துகின்றது . வட்டாரப்பண்பாட்டு சிறப்பு மையங்களை ( the 
cultural focal points ) இந்நூல் இடையிடையே வெளிப்படுத்தி 
நிற்கின்றது . 


செவ்வியல் இலக்கியங்களையே பெருமளவு அறிந்து போற்றி 
வந்த தமிழ் உலகம் , அயோத்திகதை போன்ற இலக்கியங்கள் 
தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஊறு நேரும் போது தமிழ் உணர் 
வையும் பண்பாட்டையும் நாட்டுப்புறமக்களிடையே பாதுகாத்தும் 
வளர்த்தும் வந்துள்ளன என்பதை இன்று உணரத் தொடங்கியிருப்பதை 
இந்நூல் வெளியீடு உணர்த்துகின்றது . 


மேலும் அயோத்தி கதை போன்ற இலக்கியங்களை நாடு முழு 
தும் சுற்றித் தேடிக்கண்டு முறையாகப் பதிப்பித்து ஆய்வு செய்து 
மக்கள் மத்தியிலே உலவ விடுவதற்கு உரிய பணிக்கு இப்போது 
நாம் முதலிடம் தந்தாக வேண்டும் . இத்தகைய 

பணிகளிலே 
ஈடுபாட்டை இளைய தலைமுறையிடத்தில் உருவாக்க வேண்டிய பொறுப்பு 


இன்றைய தமிழ் உலகுக்கு உண்டு . பல்கலைக்கழகங்கள் , ஆராய்ச்சி 
நிறுவனங்கள் , அரசுப் பண்பாட்டுத்துறைகள் இத்தகைய பணிக்குச் 
சிறப்பாக நிதி ஒதுக்கீடு செய்து இந்தப்பணியை வளர்க்க வேண்டும் . 


இனிவரும் தமிழகம் அனைத்துத் தமிழர்களையும் அணைத்தும் 
இணைத்தும் செல்கின்ற உணர்வை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் 
இருக்கிறது . இந்த நிலையில் அனைத்து மக்களின் வட்டார மொழிகள் 
வட்டார இலக்கியங்கள் , வட்டாரக் கலைகள் , வட்டாரப்பண்பாடுகள் 
ஆகியவற்றைப் போற்றி வளர்க்கின்ற வழிமுறைகளைத் தேர்ந்து காண 
வேண்டும் . அத்தகைய வழிமுறைகளில் ஒன்றாகவே இந்த அயோத்தி 
கதை வெளியீடும் அதற்கு நாம் வழங்குகின்ற வரவேற்பும் அமைய 
வேண்டும் . 


இராம . சண்முகம் 


சுருக்க விளக்கம் 


பே.வ.மா : பேச்சு வழக்கில் மாற்றம் 


( 
0 
) 


இக்குறியீட்டின் உள்ளிருக்கும் எழுத்து 
பதிப்பாசிரியரால் வேண்டப்படுவது 


[ ] 


: இக்குறியீட்டின் உள்ளிருக்கும் எழுத்து 
பதிப்பாசிரியரால் வேண்டப்படாதது 


சுவடியின் வரலாறு 


அயோத்திகதை எழுதப்பெற்ற காவிய ஓலைச்சுவடிகள் குமரி 
மாவட்டத்தில் மூன்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்றுமாகக் 
கிடைக்கப்பெற்றன , குமரி மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற மூன்று 
சுவடிகளுள் , முதற்சுவடி , குமரிமாவட்டத்து அகத்தீஸ்வர வட்டத்துப் 
பட்டசாலியன்விளை என்னும் ஊரில் வாழ்கின்ற என் தாய்மாமன் 
திரு . சு . பள்ளிகொண்ட பெருமாள் அவர்கள் இல்லத்திலிருந்து 
கிடைக்கப்பெற்றது . இச்சுவடியில் கதை இரண்டு பகுதிகளாக முழு - 
மையாக அமைந்துள்ளது . இரண்டாம் சுவடி குமரி மாவட்டத்து 
அகத்தீஸ்வர வட்டத்து தொல்லவிளை என்னும் ஊரைச்சேர்ந்த என் 
மாணவநண்பர் திரு . பொ . கோவிந்தசாமி அவர்கள் 

மூலமாகக் 
கிடைக்கப்பெற்றது . இச்சுவடியில் கதையின் முற்பகுதி மட்டுமே 
அமைந்துள்ளது . 

மூன்றாம் சுவடி , குமரிமாவட்டத்து அகத்தீஸ்வர வட்டத்துக் 
கலசமிறக்கிக் குடியிருப்பு ( கலை நகர் ) என்னும் ஊரில் வாழ்கின்ற 
என் சகோதரியின் கணவர் திரு சி . தங்கவேல் , B.Sc. , B.T ; அவர்கள் 
இல்லத்திலிருத்து கிடைக்கப் பெற்றது இச்சுவடியில் கதையின் 
பிற்பகுதி மட்டுமே அமைந்துள்ளது . 


சுவடி . 


திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கிடைத்த 
இம்மாவட்டத்து நான்குநேரி வட்டத்து மேலத் துவரைக்குளம் என்னும் 
ஊரைச்சேர்ந்த திரு . சூரிய முத்துநாடார் அவர்களிடமிருந்து கிடைக்கப் 
பெற்றது . இச்சுவடியில் கதையின் முழுப்பகுதியும் அமைந்துள்ளது . 
ஆனால் இச்சுவடியில் உள்ள ஓ லைகள் சிதைந்துள்ளன . 
கிடைத்த சுவடிகளுள் குமரிமாவட்டத்துச் சுவடிகள் இரண்டும் 
மூன்றுமே பதிப்புக்கு எடுத்துக்கொள்ளப் பெற்றன . இச்சுவடிகள் 
தோற்றத்திலும் சற்றுக்காலத்தால் முந்திய தன்மை உடையனவாகக் 
காணப்பெற்றன . 


பல 


பதிப்புக்கு எடுத்துக் கொண்ட சுவடிகளில் ஒரு சில இடங்களில் 
ஏட்டில் பொடிவுகளும் அமைந்திருந்தன . ஏட்டில் பொடிவுற்ற பகுதிகள் 
பதிப்பில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ளன . 


மற்றும் சுவடிகளில் ஒரு சில இடங்களில் சொற்கள் தெளி 
வின்மையனவாகவும் அமைந்திருந்தன என்பதும் குறிக்கத்தக்கது . 


2 


எழுத்துக்களில் ழகர எகர மாற்றம் நூல் முழுமையும் 
பரவலாகக் காணப்படுகிறது . மேலும் வடவெழுத்துக்களாகிய க்ஷ , 
ஷ என்பனவும் சிலவிடங்களில் பயின்று - வந்துள்ளன ! 

கதைப்போக்கு முதல் மூன்று சுவடிகளிலும் பெரிதும் 
ஒத்திருந்தாலுல் ஒவ்வொரு பிரதியிலும் மொழியமைப்பில் சொற்கள் ; 
வரிகள் ஆகியன வேறுபாடுடையனவாக அமைந்திருந்தன . 

நாட்டுப்புறக் கதையாக வழங்கிய அயோத்தி கதைக்குத் 
தமிழகத்தின் தென்மாவட்டங்களில் வாழ்ந்த பலர்வடிவம் கொடுத் 
துள்ளனர் என்பதனைக் கிடைத்துள்ள சுவடிகளிலிருந்து முடிவுகட்ட 
இயலுகின்றது .. மற்றும் மூன்று சுவடிகளிலும் கதைச்செய்திகள் ஒத்து 
வருவன போலவே மொழியமைப்பும் பல இடங்களில் ஒத்துக் காணப் 
பெறுகின்றது என்பதுவும் குறிக்கத்தக்க ஒன்றாகும் . 

இந்நூலின் பதிப்புமுறை பதிப்பாசிரியரால் முன்னூல்-க.ள் 
பதிப்பிக்கப் பெற்றமுறைப்படி அமைந்துள்ளது . சுவடியினைப் பெயர்த் 
தெழுதிநூலாக்கும் பொழுது எவ்விதமாற்றமும் 

எவ்விதமாற்றமும் பதிப்பாசிரியரால் 
செய்யப்பெறவில்லை ; நூலுள் அமைக்கப்பெற்றுள்ள உட்தலைப்புகள் 
பதிப்பாசிரியரின் ஆக்கங்களே : 

அயோத்திகதை என்னும் இக்கதைப்பாடல் பத்து ஆண்டுகளுக்கு 
முன்னால் சுவடிகளிலிருந்து பெயர்த்தெழுதப்பெற்றது இப்பொழுதுதான் 
இது நூலாக வெளிவருகின்றது . 


வில்லுப்பாட்டு : அயோத்திகதை தென்மாவட்டங்களில் - வில்லுப் . 
பாட்டுக்காரர்களால் பாடப்பெற்று . வந்தது , இன்றும் பாடப்பெற்று 
வருகின்றது . வில்லுப்பாட்டுக்காரர்கள் நாட்டுப்புறத் தெய்வங்களாகிய 
முத்தாரம்மன் , பத்திரகாளியம்மன் ,, இசக்கியம்மன் , - சுடலைமாடன் , 
ஆகியவற்றிற்குரிய கொனட ( விழா ) நாட்களில் அந்தந்த தெய்வங் 
களின் கதைகளைப் பாடுவது வழக்கமாக - உள்ளது . விழா நாட்கள் 
கூடுதலாக இருந்தால் வில்லுப்பாட்டுக் கலைஞர்கள் நாட்டுப்புறத் 
தெய்வங்களுக்கு அவை அவைகளின் கதைகளைப் பாடுவதோடு " 
மட்டுமல்லாமல் * பிறகதைகளையும் பாடுகின்றனர் . பிறகதைகளுள் 
முதன்மையாக அமைவது , அயோத்திகதை .. எனலாம் . 


மதுரை 
15-12-86 


இவை 
வை , தி . ந . 


முத்துப்பட்டன்கதை , கர்ணன்போர் , பாரதக்கதை போன்றன. 


நூன் முகம் 


நாட்டுப்புறக் கதைக்காவியம் ( Folk Epic ) என்பது நாட்டுப்புற 
இலக்கியங்களுக்கே உரிய சில குறிப்பிட்ட அமைப்புகளுடன் 
அசாதாரண மாந்தரின் 

மாந்தரின் வீரதீரச் செயல்களை விளக்குவனவாயும் 
மரபுப்படி வாய்வழி வழங்கி வருவனவாயும் , ஒரு தனிப்பட்ட ஆசிரிய 
யரால் எழுதப்பெற்ற செவ்வியல் இலக்கியத்தினின்றும் வேறுபட்டன 
வாயும் அமைந்து வருவது ஆகும் . 1 மேற்கூறப் பட்ட செய்திகள் 
அனைத்தும் பொருந்தப் பெற்றனவாய் அயோத்திகதை காணப்படு 
வதால் இதனை ஒரு நாட்டுப்புறக் கதைக்காவியம் எனலாம் . அயோத்தி 
கதை தமிழகத்தின் தென்பகுதியில் ( குமரி நெல்லை மாவட்டங்கள் ) 
மக்கள் மத்தியில் வழிவழியாக வழங்கி வந்த கதைக்குக் கொடுக்கப் 
பெற்ற எழுத்து வடிவமாகும் . மற்றும் தமிழகத்தின் தென்பகுதியில் 
பரவலாகவும் பிரசித்தியுடனும் ( popular ) வழங்கி வந்தது . வருவது 
அயோத்திகதை எனில் மிகையில்லை . 
நூற் பெயர் : 

இக்காவியம் எழுதப்பெற்றுள்ள முதல் ஓலையில் நூலின் பெயர் 
அயோத்தி கதை என்று குறிப்பிடப்பெற்றுள்ளது . மற்றும் நூலின் 
தொடக்கத்தில் அய்யோத்தி கதை என்ற குறிப்பும் காணப்படுகிறது . 
மேலும் நூலுள் காப்புச் செய்யுளில் ராமன் சொல்கதை , ராமர்கதை 
கோலநெடுமாலே உன்கதை , கார்மேகன் அரிராமர் பேரில் கதை , 
பண்டான ராமர்கதை , போன்ற தொடர்களும் காணப்பெறுகின்றன . 
எவ்வாறாயினும் குமரிமாவட்ட மக்கள் வழக்கில் இக்கதை அயோத்தி 
கதை என்றே குறிப்பிடப் பெறுகின்றது . மக்கள் வழக்கினையும் முதல் 
ஓலைக்குறிப்பினையுங் கொண்டு இந்நூலுக்கு அயோத்திகதை என்று 
பெயர் இடப் பெற்றுள்ளது . 


1 Folk ( oral ) epic songs are narrative poems in formulaic 
and ornamental style dealing with the adventures of extrordinary 
people . Thery are traditional that is handed down by word of 
mouth as distinsguished from literary epics attributed to 
definite authors . 

-- Felise J. Oinas , • Folk Fpic P.90 . 

Folklore and Folk Life . 
Ed . Richard M. Dorson, 1979 . 


2 


அயோத்தி என்னும் பெயர் ராமனின் தந்தை திசதரன் 
ஆண்டுவந்த நாட்டைக்குறிப்பதாகும் . இடப்பெயரே கதைப்பெயராக 
அமைந்துள்ளது . இவ்வாறு இடப்பெயர் அடிப்படையில் பெயர்பெற்ற 
நாட்டுப்புறக் கதைப்பாடல்கள் , சிவகெங்கைச் 

சிவகெங்கைச் சரித்திரக்கும்மி , 
பாஞ்சாலங்குறிச்சிச் சரித்திரம் போன்றன உள்ளன . கம்பராமா 
யணத்தில் இரண்டாவது காண்டத்தின் பெயர் அயோத்தியா காண்டம் 
என்பதும் குறிப்பிடத்தக்கது . 


இயலாதது 


அயோத்தி என்ற சொல் வெற்றிகொள்ள 
( unconquerable ) எனப்பொருள் உணர்த்தும் . 


நூலாசிரியர் : 


ஓலைச்சுவடியிலிருந்து இக்கதைக்காவிய ஆசிரியரை 
அறியுமாறில்லை . பொதுவாக நாட்டுப்புறக் கதைப்பாடல்களுக்கு 
ஆசிரியர் பெயரை அறிந்துகொள்வது என்பது இயலாத ஒன்றுதான் . 
எனவே அம்முறையில் இந்நூலின் ஆசிரியர் பெயரையும் அறிய 
முடியவில்லை . 


மற்றும் இக்கதைக் காவியத்தின் அவையடக்கப் பகுதியில் 
இக்கதையை வில்லுப்பாட்டாகப் பாடியவர் ( எழுதியவரல்லர் ) பற்றிய 
சிலகுறிப்புக்கள் காணப்பெறுகின்றன் , 


( 37 ) 
( 42 / 


யேளையடியேன் ராமர்கதைபடிக்க 
கற்றோர் பெரியோர் முன் பாடுகிறேன் 
• பிச்சையாண்டி என்ற வடிவளகன் 
பாடுகிறேனான் ராமர் கதை 
பண்டான ராமர் தன் கதையை 
பளகப் படிக்கிறேன் சந்தமதாய் 
பாட விரும்பினேன் பெரியோரே 


( 60.61 ) 


( 73-75 ) 


மேற்காட்டிய வரிகளிலிருந்து இக்கதைப்பாடலை வில்லுப்பாட் 
டாக மக்கள் மத்தியில் பாடியவர் பிச்சையாண்டியாவார் என்பதனை 
அறியமுடிகிறது . பாடியவர் பிச்சையாண்டியாக இருந்தாலும் இக்கதைப் 
பாடலின் வடிவத்தினை அமைத்தவர் யாரென்று அறியுமாறில்லை . 
ஆசிரியர் பெயர் அறிய முடியாமல் இருப்பதே நாட்டுப்புறக் கதைப் 
பாடல் அல்லது கதைக் காவியத்தின் சிறப்பாகும் . 


3 


நரலின் காலம் : 


இக்கதைக் காவியம் , , ராமர் பெருமானின் வீரவரலாற்றை 
உணர்த்துகின்றது . ராமர் கதை வடநாட்டில் தோன்றி வளர்ந்த கதை . 
வடநாட்டிலும் இக்கதை தோற்றம் பெற்ற காலத்தில் வாய்மொழியாக 
வழங்கி வந்து பின்னர் வான்மீகிமுனிவரால் எழுத்து வடிவம் பெற்றது 
என்பர் . வான்மீகிக்கு முன்போ பின்போ இக்கதை வட இந்தியா 
விலிருந்து தென்னிந்தியாவிற்கும் பரவியிருக்க வேண்டும் . அதி புரதான 
காலத்துத்தானே பாரத தேசம் முழுமையும் , அதாவது இமயம் முதல் 
குமரி வரையும் இச்சரிதம் வழங்கி வந்துள்ளது - என்பார் 
எஸ் . வையாபுரிபிள்ளை.2 மேலும் இராமாயணம் பற்றிய குறிப்புகள் சங்க 
இலக்கியத்தில் பல இடங்களில் காணப்படுகின்றன . 


புற நானூற்றில் : 

கடுந்தேர் இராமன் உடன்புணர் சீதையை 
வலித்தகை யரக்கன் வவ்விய ஞான்றை 
நிலஞ்சேர் மதரணி கண்ட குரங்கின் 
செம்முகப் பெருங்கிளை யிழைப் பொலிந்தா அங்கு 
அறாஅ வருநகை யினிது பெற்றிகுமே ( புறம் . 378 ) 

என்று காணப்படுகிறது . 
அகநானூற்றில் 

வென்வேற் கவுரியர் தொன்முது கோடி 
முழங்கிரும் பௌவம் இரங்கு முன்துறை 
வெல்போர் இராமன் அருமறைக் கவித்த 
பல்வீழ் ஆலம் போல 

ஒலியவிந்தன்றால் இவ் அழுங்கலூரே ( அகம் , 70 ) 
என்ற செய்தி அமைந்துள்ளது 
மதுரைக்காஞ்சியில் 

தென்னவற் பெயரிய துன்னருந் துப்பிற் 

றொன்முது கடவுட் பின்மேய ( ம.கா , 40-41 ) 
( தென்னவன்- இராவணன் ; கடவுள் - அகத்திய முனிவர் - உரை ) 
என்ற வரிகளில் இராவணன் பற்றிய குறிப்புக் காணப்படுகிறது . 


2. எஸ் . வையாபுரிப்பிள்ளை • இராம சரிதமும் தமிழ் நாடும் பக் , 58 

தமிழர் பண்பாடு , 1968 . 


4 


கலித்தொகையில் 


இமையவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் 
உடையமர்ந் துயர்மலை இருந்தனனாக 
ஐயிரு தலையின் அரக்கர் கோமான் 
தொடிப்பொலி தடக்கையிற்கீழ்புகுந் தம்மலை 
எடுக்கல் செல்லா துழப்பவன் போல 

( கலி , 38 ) 
என்ற வரிகளில் இராவணன் செயல் குறிக்கப்பட்டுள்ளது . 


பரிபாடலில் 

* இந்திரன் பூசை இவள் அகலிகை இவன் 
சென்ற கவுதமன் சினனுறக் கல்லுரு 
ஒன்றிய படியிது என்றுரை செய்வோரும் 

( பரி , 19 } 
என்ற வரிகளில் அகலிகை சாபம் பற்றிய சித்திரம் திருப்பரங்குன்றத் 
துச் சித்திர மண்டபத்தில் வரையப்பட்டிருந்தது எனக்குறிக்கப்பட்டு 
உள்ளது . 
சிலப்பதிகாரத்தில் 

பெருமகன் ஏவலல்லது யாங்கணும் 
அரசே தஞ்சமென்று அருங்கான் அடைந்த 
அருந்திறல் பிரிந்த அயோத்தி போலப் 
பெரும் பெயர் மூதூர் பெரும்பே துற்றதும் 

( சிலப் : 13 , 63-66 ) 
என்ற வரிகளில் இராமனைப் பிரிந்த அய்யோத்தி நகர் வருத்தமுற்ற 
செய்திக்குறிக்கப்பட்டுள்ளது . 

தாதை ஏவலின் மாதுடன் போகிக் 
காதலி நீங்கக் கடுந்துயருழந்தோன் 

( சிலப் , 14 : 46-47y 
என்றவரிகளில் கவுந்தி வாக்காக இராமன் செயல் குறிக்கப்பட்டுள்ளது . 
பெருங்கதையில் 

இறைமீக் கூறிய இராமன் தம்பி 
மறுவொடு பெயரிய மதலைக்கு இயைந்த 
ஆனாப் பெரும்புகழ் யாமும் எய்தத் 
தேனார் தாமரைத் திருந்து மலர்ச் சேவடி 
வழிபாடாற்றுதும் 

( 111.24 : 90-94 ) 
என்ற வரிகளில் இலெட்க மணன் செய்த சேவை பற்றிய குறிப்பு உள்ளது . 

மேற்கூறப் பெற்ற இலக்கியச் செய்திகளிலிருந்து தமிழகத்தில் 
இராமாயணக்கதை சங்ககாலத்திற்கு முன்னரே இடம் பெற்று வழங்கி 
வந்துள்ளமையினைஉணரலாம் . 


5 


மற்றும் தமிழில் கம்பனுக்கு முன்னரே இராமாயணக்கதை 
இலக்கிய வடிவம் பெற்றிருந்தது என்பதனைத் தமிழ் இலக்கண உரை 
நூல்கள் வழி உணரமுடிகிறது . 

தொல்காப்பியப் பொருளதிகாரத்திற்கான நச்சினார்க்கினியர் 
உரையில் ( அகத் . 54 ; புறத் , 12 , 21 ) இராமாயண நிகழ்ச்சி இடம் 
பெற்ற பாடல்கள் சில காட்டப்பட்டுள்ளன . 

* ஆள்வினை முடித்த வருந்தவ முனிவன் 
வேள்வி போற்றிய விராமன வெனொடு 
மிதிலை மூதூரெய்திய ஞான்றை 
மதியுடம்பட்ட மடக்கட் சீதை 
கடுவிசை வின்ஞா ணீடியொலி கேளாக் 
கேட்ட பாம்பின் வாட்ட மெய்தித் 
துயிலெழுந்து மயங்கின ளதா அன்று மயிலென 

( அகத் , 54 ; உரை மேற்கோள்பாடல் ) 
யாப்பருங்கலச் சூத்திர விருத்தியில் பஃறொடை வெண்பா 
என்பதற்குச் சான்றாகக் கூறுகின்ற பொழுது பல அடியான் வந்த 
பஃறொடை வெண்பா ராமாயணமும் என்ற குறிப்புக் காணப்படுகிறது . 
( யா . விருத்தியுரை , நூற்பா, 62 ) . 

எவ்வாறாயினும் தமிழில் இராமாயணக் கதை தொன்று தொட்டு 
வழங்கி வந்துள்ளது . 3 என அறிய முடிகிறது . 

தமிழில் காணப்பெறும் நாட்டுப்புறக் கதைக் காவியம் அல்லது 
கதைப்பாடல்களின் காலம் பொதுவாகக் கி.பி. 17 ஆம் நூற்றாண்டி 
லிருந்து கி.பி. 20 ஆம் நூற்றாண்டு வரை கொள்ளப்படும் . பொது . 

நாட்டுப்புறக் கதைப்பாடல்கள் நாட்டுப்புறக் கலைக்குழுவின 
ரால் ( Folk Artists ) ஆக்கப்பட்டும் பேணப்பட்டும் வந்ததாகத் 
தெரிகிறது . கலைக் குழுவினர் தொடக்க காலத்தில் மக்கள் மத்தியில் 
செல்வாக்குடன் விளங்கி வந்த இதிகாசப் புராணக் 

கதைகளையே 
( இராமாயணம் பாரதம் போன்றன ) தேர்ந்தெடுத்தனர் , காலப்போக்கில் 
வரலாற்று நிகழ்வுகளும் கதைப் பாடல்களின் கருப்பொருளாயின . 
இதனையடுத்து மக்கள் மனவளர்ச்சிக்கு ஏற்ப சமுதாய நிகழ்வுகளும் 
கதைப்பாடல்களில் இடம் பெறலாயின . 

கதைப்பாடல் வரலாற்றில் இதிகாசங்களை அடியொற்றிய கதை 
கள் , தொடக்க காலத்தில் உருவானவை என்ற கோட்பாட்டின் அடிப் 
படையில் அயோத்திகதையினைக் கி.பி. 17 ஆம் நூற்றாண்டைச் 


வாக 


3. காண்க , மு . இராகவயங்கார் , ஆராய்ச்சித்தொகுதி , 1985 . 


6 


சார்ந்தது என்று கூறலாம் . மற்றும் , இக்கதைப்பாடல் எழுதப்பட்ட 
சுவடியின் இறுதியில் ஏடு எழுதிய ஆண்டாகக்கொல்லம் ஆண்டு 1114 
என்று குறிப்பிடப் பெற்றுள்ளது , இப்பொழுது கொல்லம் ஆண்டு 1161 
ஆகையால் இவ்ஏடு நாற்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன் எழுதப் 
பெற்றது என உணர முடிகிறது . 

பதிப்புக்கு எடுத்துக்கொள்ளப் பெற்ற ஏடுதான் நாற்பத்தேழு 
ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப் பெற்றதாகக் கருத வேண்டுமே 
யொழிய இதனை அயோத்தி கதையின் காலமாகக் கருத இயலாது . 
கதைச் சுருக்கம் 
கயிலையில் வீற்றிருக்கும் சிவனை நோக்கி வசிட்ட 

முனிவர் 
நாட்டு வளங்களைக் கண்டு வருவதற்கு , வரம்வேண்டி அருந்தவம் 
செய்தார் சிவனாரும் வசிட்டருக்கு அந்தப்படி வரமளித்தார் . வரம்பெற்ற 
வசிட்ட முனிவர் திசதரன் ஆட்சி புரியும் அயோத்தியாபுரி வந்த 
டைந்தார் . திசதரன் வசிட்ட முனிவரைச் சிறப்பாக வரவேற்று 
உபசரித்தான் 

வசிட்ட முனிவர் திசதரனிடம் , நீ பட்டத்து இராணி இல்லாமல் 
வாழ்ந்து வருகின்றாய் ; இது உனக்குப் பெருமை தராது ; உடனடி 
திருமணம் செயதுகொள் என எடுத்துரைத்தார் .. 

திசதரன் , வசிட்டரிடம் நான் எந்த நாட்டுப்பெண்ணை மணம் 
முடிக்கலாம் , தயவுசெய்து எடுத்துச்சொல்லுங்கள் எனக்கேட்டான் . 
வசிட்டர் அவனிடம் , நீ கோசலை நாட்டு மன்னன் மகளை மணம் 
புரிவாயாக . என எடுத்துக் கூறினார் . 

வசிட்ட முனிவர் சொல்படி திசதரன் கோசலை நாட்டு மன்னனுக் . 
குத் தூது அனுப்பி பெண் கேட்டு கோசலையைத் திருமணம் செய்து 
கொண்டான் . திருமணம் ஆகி நெடுநாள் ஆகியும் திசதரனுக்குக் 
குழந்தைப்பேறு வாய்க்கவில்லை . இதனால் வருத்தமுற்ற திசதரன் 
மீண்டும் வசிட்டரை அணுகி திருமணம் ஆகி நெடுநாள் ஆகியும் 
எனக்குக் குழந்தைப்பேறு வாய்க்கவில்லையே ; என்ன செய்யலாம் 
மாமுனியே என வினவி நின்றான் . 


வசிட்டர் திசதரனிடம் , நீ மீண்டும் கைகேசி ராசன் திருமகளான 
கைகேசியை மணம்புரிவாயாக என எடுத்துச் சொன்னார் . 


7 


வசிட்டர் சொல்படி திசதரன் கைகேசி ராசன் திருமகளான 
கைகேசியை மணம் புரிந்தான் . திருமணம் ஆகி நெடுநாள் ஆகியும் 
கைகேசிக்கும் குழந்தைப்பேறு கிடைக்கவில்லை , 

மீண்டும் திசதரன் வசிட்டரிடம் வந்து முறையிட்டான் . வசிட்டர் 
திசதரனிடம் , நீ சிமித்திரை ராசன் திருமகளான சிமித்திரையை 
மணம் புரிவாயாக என எடுத்துச் சொன்னார் 

வசிட்டர் சொல்படி திசதரன் சிமித்திரை ராசன் திருமகளான 
சிமித்திரையை மணம் புரிந்தான் . திருமணம் ஆகி நெடுநாள் ஆகியும் 
சிமித்திரைக்கும் குழந்தைப்பேறு வாய்க்கவில்லை . 

திசதரனும் மூன்று தேவியரும் குழந்தைப் பேறில்லாமையால் 
மிக்க வருத்தத்துடன் வாழ்ந்து வந்தனர் . 

மீண்டும் திசதரன் வசிட்டரை அணுகி , எனக்குப் பின்னர் 
அரசாள எனக்குக் குழந்தைப்பேறு கிடைக்கவில்லையே , அதற்கான 
காரணம் என்னவோ மாமுனியே என வினவினான் , 

வசிட்டர் , திசதரனிடம் அவன் முற்பிறப்பு வரலாற்றினை எடுத்துக் 
கூறினார் . 

‘திசதரா , நீ உன் முன் பிறவியில் வேடனாகப் பிறந்திருந்தாய் . 
உனக்குத் தினைப்புனம் இருந்தது . உன் தினைப்புனத்தினைத் தேவலோகத் 
திலிருந்து எழுபது வெள்ளானைகள் வந்து அழித்துக் கொண்டிருந்தன . 
நீ அந்த யானைகளை மறைந்திருந்து தாக்கினாய் . அறுபத்தொன்பது 
யானைகள் மடிந்து விழுந்தன . ஒரு யானை மட்டும் தப்பிச்சென்று 
விட்டது . தப்பிச் சென்ற யானையையும் கொல்வதற்கு நீ ஒளிந்து 
காத்திருந்தாய் , 

அக்காலத்தில் அக்காட்டில் கண்பார்வை இல்லாத ஐந்துகண் 
முனிவனும் அவன் மனைவியும் வாழ்ந்து வந்தனர் . அவர்களுக்குக் குழந் 
தைப் பேறு இல்லை ; எனவே அவர்கள் சிவனை வேண்டி நின்றனர் . 
சிவன் அருளினால் அவர்களுக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது . கண் 
இல்லாத அவர்களுக்குப் பிறந்த குழந்தையினை அவர்கள் வளர்க்க 
இயலாமல் வருந்தினர் . எனவே அவர்கள் அக்குழந்தையினைச் சிவன் 
கோயில் பூசாரி ஆரியப் பட்டனிடம் ஒப்படைத்தனர் . ஆரியப்பட்டன் 
அக்குழந்தையினை வளர்த்து வந்தான் . குழந்தை வளர்ந்து பெரிய 
வனாகிய பின்னர் ஒரு நாள் ஆரியப்பட்டன் செய்து வந்த கோயில் பூசை 
யினைச் செய்யச் சென்றான் . பூசை செய்யச் சென்ற கோயிலில்ஐந்துகண் 
முனிவனும் அவன் மனைவியும் தூங்கிக் கொண்டிருந்தனர் . அதனைக் 
கண்ட ஆரியப்பட் டனின் வளர்ப்பு மகன் , தூங்கிக்கொண்டிருப்பவர் 


8 


தன் பெற்றோர் என அறியாததால் அவர்கள் கோயிலின் தூய்மையினைக் 
கெடுத்துவிட்டதாகக் கருதி கண்பார்வை இல்லாத இருவரையும் 
அடித்து வெளியே தள்ளிவிட்டான் . முனிவனும் அவன் மனைவியும் 
அபயக்குரலிட்டு அழுதனர் . அழுகுரலோசை கேட்ட ஆரியப்பட்டன் 
ஓடி வந்து வளர்ப்பு மகனிடம் அவன் செய்த தவறினைச் சுட்டிக் காட்டி 
முனிவனும் அவன் மனைவியும் தான் அவனைப் பெற்ற தாய் தந்தையர் 
என்பதையும் எடுத்துக் கூறினான் . அதோடு வளர்ப்பு மகனிடம் 
ஆரியப்பட்டன் , உன் பெற்றோர் மலைக்காட்டில் தாகத்தால் வருந்து - 
கின்றனர் . ஆகவே நீ சென்று அவர்களின் தாகந் தீர்த்து தெளிவு 
சொல்லி வருவாயாக என்று அனுப்பி வைத்தான் . ஆரியப்பட்டனின் 
சொல்படி வளர்ப்பு மகன் அவனைப் பெற்ற தாய் தந்தையரை அணுகி 
பரிவான வார்த்தைகள் கூறினான் . முனிவனும் அவன் மனைவியும் மன 
அமைதியடைந்தனர் . பின்னர் பாலகன் பெற்றோரிடம் தண்ணீர் கொண்டு 
வருவதற்கு உத்தரவு வேண்டினான் . பெற்றோரும் பாலகனைத் தண்னீர் 
கொண்டு வருமாறு ஏவினர் . பாலகன் கமண்டலத்துடன் நடந்து வந்து 
ஒரு நீர்ச்சுனையில் நீரினை முகர்ந்தான் , கமண்டலத்தில் நீர் நிறைந்த 
ஓசை யானை நீர் அருந்தும் ஓசை போல் இருந்தது . யானைக்காக 
காத்திருந்த நீ யானைதான் வந்து நீரருந்துகிறது என எண்ணி அம்பினைத் 
தொடுத்தாய் . அம்பு பட்டு பாலகன் அலறினான் . அம்பு பட்ட பாலகன் 
இறப்பதற்கு முன்னர் , தன் பெற்றோர் கண் இல்லாதவர் என்றும் 
அவர்கள் தண்ணீர் தாகத்துடன் இருக்கின்றனர் ; என்னை யெய்த 
ராச்சதர்கள் அவர்கள் தாகத்தினைத் தீர்க்க வேண்டும் என்றும் தரையில் 
எழுதி வைத்துவிட்டு உயிர் பிரிந்தான் . அம்பு எய்த நீ யானை அலறி 
விழும் சத்தம் கேட்காததால் சுனையருகே வந்து பார்க்கலுற்றாய் ; பாலகன் 
இறந்து கிடப்பதனையும் தரையில் எழுதி வைத்திருந்த வாசகத்தினையும் 
கண்டாய் . வாசகத்தில் உள்ளபடி பாலகனின் பெற்றோர்க்கு நீ தண்ணீர் 
கொண்டு சென்று , நடந்த செய்திகளையும் எடுத்துச் சொன்னாய் . செய்தி 
யறிந்த பாலகனின் பெற்றோர் வருந்தி மனஞ்சடைந்து உனை நோக்கி 
ஏவேடா! உனக்குச் சந்ததி கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் 
நீ இறக்கின்ற வேளையில் சந்ததியாகியவன் உனக்கு இறுதிக்கடன் 
செய்யாமல் கானகம் சென்று விடுவான் எனக் கூறிச் சாபமிட்டனர் . 

சாபமிட்டு விட்டு முனிவன் கலைமானாகமாறி ஓடிவிட்டான் . 
முனிவனின் மனைவி தன்னைத்தானே உயிரை மாய்த்துக் கொண்டாள் . 

ஐந்துகண் முனிவன் இட்ட சாபத்தினால் தான் உனக்குக் குழந்தைப் 
பேறு இல்லை என்று திசதரனிடம் வசிட்ட முனிவர் எடுத்துரைதார் . 

உடனே திசதரன் , வசிட்டரிடம் சாபம் தீர வழி முறை யாது ? 
எனக்கேட்டான் . 


9 


வசிட்டர் , அவனிடம் நீ எந்த முனிவரால் சாபம் பெற்றாயோ அவ 
ரையே அழைத்து வந்தால் உன் சாபம் நீங்கப் பெறும் என்று கூறினார் . 
திசதரனும் சாபந் தீர்ந்து பிள்ளைப் பேறடைய கலைக்கோட்டு முனிவரை 
அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகளைச் செய்தான் . 

இது இவ்வாறாக , சிவன் பச்சைமாலை வரவழைத்து திசதரனுக்கு 
மகனாகப் பிறக்குமாறு வேண்டினார் . 

அப்பொழுது பச்சைமால் சிவனிடம் , நான் இரணியனைக் கொல்ல 
நரசிம்ம வடிவுடன் சென்றேன் . அச்செயலை இரணியன் இழிவாகப் 
பேசினான் . ஆகையால் அவ்விரணியளைப் பத்துத் தலையுடன் பிறவி 
செய்ய வேண்டும் என வேண்டினார் . 

சிவனும் உடனடி பாக ராவணன் , கும்பகர்ணன் , சூர்ப்பனகை , 
வீபூஷணன் ஆகியோரின் உருக்களைப் பிடிக்கலுற்றார் . இலங்கை நகரை 
ஆண்டு வந்த குருபாகரனும் அவன் மனைவி கைகேசியும் நெடுநாள் 
பிள்ளைப்பேறில்லாமல் வருந்தியிருந்தனர் . குருபாகரனின் மனைவி தன் 
குறையினை விச்சிரவாகு முனிவரிடம் கூறினாள் . விச்சிரவாகு முனிவர் 
அவளுக்கு இரங்கி அவளைக்கூட சிவன் உருப்பிடித்து வைத்திருந்த 
ராவணன் , கும்பகர்ணன் , சூர்ப்பனகை , விபூஷணன் என்ற நால் 
வரையும் அவள் குழந்தையாகப் பெற்றெடுத்தாள் . 

விச்சிரவாகு முனிவர் ராவணனுக்கும் சகோதரர்களுக்கும் பலவித 
வித்தைகளைக் கற்றுக் கொடுத்தார் , பின்னர் ராவணனும் சகோதரர் 
களும் பிரமனை வேண்டித்தவமிருந்தனர் . தவத்தின் போது ராவணன் 
ஒவ்வோர் ஆண்டும் தன் ஒவ்வொரு தலையினை வெட்டி எறிந்தான் . 
பத்தாவது ஆண்டு தலையை ராவணன் வெட்டுவதற்கு முன்னர் பிரமன் 
மனமிரங்கி ராவணனுக்கும் சகோதரர்களுக்கும் வேண்டிய வரத்தினைக் 
கொடுத்துவிட்டார் . ராவணன் மீண்டும் பிரமதேவனிடம் சில வரங்களைக் 
கேட்டான் . பிரமன் அவ்வரங்களைக் கொடுக்க மறுத்து விட்டார் 
எனவே ராவணன் பிரமனிடம் வம்பு பண்ணி சிலவரங்களைப் பெற்று 
விட்டான் . பிரமன் கோபமுற்றுக் கொடுத்த வரங்களை மீண்டும் 
ராவணனிடமிருந்து பறித்துக் கொண்டார் . எனவே ராவணன் பிரம் 
னோடு மோதினான் . பிரமன் அப்பொழுது வாயு , வருணன் என்பவரின் 
உதவிகளை வேண்டினார் . எனவே வாயுவும் வருணனும் ராவணனுடன் 
போரிட்டனர் . ராவணன் வாயுவையும் . வருணனையும் தன் கைகளில் 
இடுக்கிக் கொண்டுபின் அவர்களை விட்டு விட்டு சிவனிடம் வந்து , சில 
வரங்களை வேண்டினான் . அதோடு அவள் வெள்ளைப் பிள்ளையாரையும் 
தனக்குத்தந்தருள வேண்டும் எனக் கேட்டான் , 


10 


சிவனும் சிலவரங்களை அளித்து விட்டு வெள்ளைப்பிள்ளையாரை 
ராவணனிடம் கொடுக்கும் முன்னர் ராவணனை அழைத்து , வெள்ளைப் 
பிள்ளையாரை உனக்குத் தருகிறேன் . நீ நிலத்தில் இதனை இறக்கி 
வைத்தால் இது பாதாளம் வரை வேர் விட்டுக் கொள்ளும் எனக் 
கூறினார் . 

ராவணன் அப்போது மீண்டும் சிவனிடம் லெச்சுமி என்ற பெண் . 
ணையும் தனக்குத்தர வேண்டும் எனக் கேட்டான் . சிவனும் கொடுத்து 
விட்டார் . 


ராவணன் வரம் வாங்கி வரும் வழியில் பச்சைமால் ராவணனின் 
வரத்தினைக் குறைக்கக் கருதி கத்தரிச் செடியொன்றினைத் தலைகீழாக 
நாட்டி ஓட்டையுள்ள மண்பானையால் தண்ணீர் முகர்ந்து ஊற்றிக் 
கொண்டிருந்தார் . பச்சைமாலின் செயலைக் கண்ட ராவணன் அவரைக் 
கேலி செய்தான் . உடனே பச்சை மால் ராவணனிடம் உன் செயல் 
அறிவுள்ள செயலா ? நீ வாங்கிய மூன்றரைக் கோடி வரத்திலே அரை 
கோடி வரம் வாங்கிய வண்டோதரி என்ற பெண் சிவனுடைய கொண் 
டையிலேயே இருக்க உன்னால் எப்படி மூன்றரைக்கோடி வரம் வாங்க 
இயலும் ; அவளையும் நீ பெற்றாலன்றோ அந்த அரைக்கோடி வரம் 
உனக்குக் கிடைக்கும் ; மேலும் இந்த லெச்சுமியால் உனக்குஎன்ன 
பயன் ? எனக் கூறினார் . 

பச்சைமாலின் தந்திரம் உணராத ராவணன் மீண்டும் சிவனிடம் 
வந்து , எனக்கு லச்சுமியும் வேண்டாம் மூன்றரைக் கோடி வரமும் 
வேண்டாம் ; உங்கள் கொண்டைக்குள் இருக்கும் வண்டோதரி என்ற 
பெண்ணே வேண்டும் என்றான் . 


சிவனும் அவன் வேண்டியபடி வரம் கொடுத்து விட்டார் . 
ராவணன் வரத்தினைக் கெடுக்கச் கருதிய பச்சைமால் , வாயுவினை 
அழைத்து ராவணனுக்குத் தொல்லை கொடுக்கும்படி ஏவினார் . வாயு , 
ராவணன் வெள்ளைப்பிள்ளையாருடன் வரும் வழியில் 

ராவணன் 
வயிற்றில் புகுந்து அவன் வயிற்றினைக் கலக்கினான் . ராவணன் நிலை 
தடுமாறினான் . ராவணனுக்குக் கழிப்பிடத்திற்குச் செல்ல வேண்டிய 
நிலை வந்தது . வெள்ளைப்பிள்ளையாரையும் கீழே வைக்க முடியாது . இத் - 
தருணத்தில் மாயவனார் கிழவன் வடிவெடுத்து ராவணன் அருகில் 
வந்தார் . ராவணன் தன் வயிற்றின் நிலையினைக் கிழவனிடம் எடுத்துக் 
கூறினான் . கழிப்பிடத்திற்குச் சென்று வருவது வரையிலும் வெள்ளைப் 
பிள்ளையாரை கீழே வைக்காமல் அவர் கையில் வைத்துக்கொள்ளும்படி 


11 


வேண்டினான் . கிழவனும் சம்மதித்து பிள்ளையாரைக் கையில் வாங்கிக் 
கொண்டு ராவணனிடம் ஒரு நிபந்தனையையும் கூறினார் ; அதாவது நீ 
சென்றபின்னர் நான் உன்னை மூன்றுமுறை கூப்பிடுவேன் ; மூன்று முறை 
கூப்பிடுவதற்குள் நீ வராவிட்டால் பிள்ளையாரை நான் கீழே வைத்து 
விடுவேன் என்றார் . ராவணனும் ஒத்துக்கொண்டு கழிப்பிடத்திற்குச் 
சென்றான் . 


ராவணன் சென்று சற்று நேரத்திற்குள் கிழவன் மூன்று முறை 
ராவணனைக்கூப்பிட்டு விட்டு பிள்ளையாரைக் கீழே வைத்துவிட்டு மறைந்து 
விட்டார் . பிள்ளையார் நன்கு வேர்போட்டுக் கொண்டார் . பின்னர் 
ராவணன் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது பிள்ளையார் தரையில் 
இருப்பதைக் கண்டான் ; ஓடிச்சென்று எடுத்துப் பார்த்தான் ; அசைக்க 
முடியவில்லை . ராவணன் வெறுங்கையனாக இலங்கையினை அடைந் . 
தான் . பின்னர் பிள்ளையார் கயிலைக்கு மீண்டு வந்தார் . 


ராவணன் இலங்கையில் செய்யும் கொடுமைகளைக் கண்ட நாரதர் 
அச்செய்திகளை ராமேசுர ராசனிடம் எடுத்துரைத்தார் . ராமேசுர ராசா 
நாரதரிடம் , ராவணன் திக்கு விசயங்கள் செய்துள்ளானா? செய்திருந் 
தால் நாம் அவனை மதிப்போம் என்றார் . 


என 


என 


நாரதர் ராமேசுர ராசா கூறியதனை ராவலனிடத்தில் கூற ராவண 
னுக்குத் திக்குவிசயம் செய்யவேண்டும் எண்ணமுண்டாயிற்று . 

இது இவ்வாறாக , எமதர்மராசா கல்வி பலகலைகளைக் கற்று 
ணர்ந்த ஒருவரை தன் மந்திரியாக்க வேண்டும் 

எண்ணினார் . 
எனவே மாகாளியால் வளர்க்கப் பெற்ற வலங்கைச் சான்றோர் குலத்து 
தித்த மந்திர மூர்த்தி நாடாரின் மகனாகிய மகோதரநாடார் தகுதியுடைய 
வர் என அறிந்து அவரை மந்திரியாக்கிக் கொண்டார் . 
திக்குவிசயம் செய்யக் கருதிய ராவணன் தன் படைகளை எழுப்பிக் 

1 
கொண்டு முதலாவது எமதர்மராசனுடன் போருக்கு வந்தான் . எமதர்ம 
ராசன் படைகளும் போருக்குத் தயாராகின . பின்னர் இருபடைகளும் 
மோதின . இரு தரப்பிலும் வெற்றி தோல்வி அறியுமாறில்லை . எனவே 
இரு படையினரும் கூடி சமாதானம் செய்து கொண்டனர் . 


புக 


பின்னர் , எமதர்மராசா ராவணனுக்கு விருந்தளித்தார் . விருந்து 
முடிந்து ராவணன் எமதர்மப் பட்டணத்தை மந்திரி மகோதரன் துணை 
யுடன் சுற்றிப் பார்த்தான் . ஓரிடத்தில் ஒரு குழியில் தீ எரிந்து கொண் 
டிருந்தது . ராவணன் மகோதரனிடத்தில் இது எதற்கான தீக்குழி ? எனக் 


12 


கேட்க , மகோதரன் இரகசியமாக , இது உனக்காக வளர்க்கும் தீக்குழி 
உன்வரம் முடிந்ததும் உன்னை இக்குழியில் தள்ளிவிடுவர் என எடுத் 
துரைத்தான் . 

செய்தியறிந்த ராவணன் உடல் நடுங்கினான் . உண்மையுரைத்த 
மகோதரனை ராவணன் தன் மந்திரியாக ஆக்கிக் கொள்ள எண்ணினான் . 
எனவே எமதர்ம ராசாவிடமிருந்து விடை பெறும் போது ராவணன் 
மகோதரனைத் தனக்குத் தந்தருள வேண்டும் என வேண்டினான் . எம் 
தர்மனும் மனதுகந்து மகோதரனை ராவணனுடன் அனுப்பி விட்டார் . 


திசதரன் கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருவதற்கு தவம் 
மேற்கொள்ள , இரண்டு தேவகன்னியர் திசதரன் முன் தோன்றி தாங்கள் 
கலைக்கோட்டு முனிவரை அழைத்து வருவதாகக் கூறிச் சென்றனர் . 

கன்னியர் இருவரும் கானகமெல்லாம் தேடி முனிவரை கண்டு 
கொண்டனர் . கன்னியர் இருவரும் தந்திரமாக முனிவரை மயக்கி 
திசதரனிடம் அழைத்து வந்தனர் , திசதரன் முனிவரை வரவேற்று 
உபசரித்துப் பின் தன் குறையினை அவரிடம் எடுத்துச் சொன்னான் , 
முனிவர் புத்திரன் பிறப்பதற்கான வேள்வி செய்ய வேண்டும் என்று 
திசதரனிடம் கூறினார் . திசதரனும் வேள்விக்குரிய ஏற்பாடுகளைச் 
செய்தான் . வேள்வியில் பூதம் ஒன்று தோன்றி வந்து மூன்றுமுத்து 
களை முனிவரிடம் கொடுத்தது . முனிவர் மூன்று முத்துக்களையும் 
ஒவ்வொன்றாக திசதரனின் மூன்று தேவியர்க்கும் கொடுத்தார் 

முத்தினைப் பெற்ற மூன்று தேவிபரும் கருத்தரித்து கோசலை 
தேவி ராமரையும் , சிமித்திரை தேவி லெச்சுமணனையும் சத்துருக்கனை 
யும் , கைகேசி தேவி பரதனையும் பெற்றெடுத்தனர் .. 


புத்திரர் நால்வரும் சீரும் சிறப்புமாய் வளர்ந்து வசிட்ட முனிவ 
ரிடம் பல்கலைகளைக் கற்றுத்தேர்ந்தனர் . 


ராமரும் அவர் தம்பியரும் ஒருநாள் வேட்டையாடி விளையாடி 
வருகையில் கைகேசி தேவியின் வேலைக்காரியாகிய கூனி வழியிடையில் 
வந்தாள் . ராமர் விளையாட்டாக கூனிமீது அம்பினைத்தொடுத்தார் . அம்பு 
பட்ட கூனிகோபமுற்று உடனே ராமரை நோக்கி , என்னை நீ இப்படி 
செய்ததினால் என் தலைவி கைகேசியிடம் கூறி உன்னைப்பதினான்கு ஆண்டு 
கள் நான் காட்டுக்கு விரட்டவில்லை யென்றால் என் பெயர் கூனியில்லை 
எனச் சபதமிட்டாள் . பின்னர் ராமரும் தம்பியரும் அயோத்தி அரண் . 
மனை வந்தடைந்தனர் . 


13 


இது இவ்வாறாக , சிவன் ராவணனைத் திருமாலின் வாளுக் 
கிரையாக்க எண்ணி மாறுவேடமிட்டு ராவணனிடம் வந்து பிச்சை 
வேண்டி நின்றார் . ராவணன் வந்தவரைச் சற்றும் கவனிக்கவில்லை 
எனவே கோபமுற்ற சிவன் , ராவணா ! சீதை இங்கு வந்து பிறக்க 
வேண்டும் . உன் இலங்கை அழிய வேண்டும் . உன்தலை பத்தும் 
ராமபாணத்தால் அற்று விழவேண்டும் எனச் சாபமிட்டு ராவணனின் 
வாயில் படியில் தன் கையிலுள்ள வெள்ளிப் பிரம்பால் ஓங்கி அடித்தார் . 
அடித்த உடன் கல்படியில் சீதை வந்து பிறந்தாள் . உடனே சிவன் 
மறைந்து விட்டார் . 


படியில் பிறந்த குழந்தையை ராவணன் கண்டு கோபங்கொண்டு 
ஏவலர்களிடம் குழந்தை சீதையைக் காட்டில் கொண்டு போய்க் கொன்று 
புதைக்கச் சொன்னான் . ஏவலர்கள் சீதையை ஒரு பெட்டியில் அடைத்துக் 
கொண்டுபோய்ப் புதைத்து விட்டனர் . 


சீதை காட்டில் பெட்டியில் வளர்ந்து வந்தாள் . மிதிலாபுரிப் 
பட்டணம் அரசாளும் தினகரராசன் அப்பொழுது குழந்தை இல்லா 
மையால் மனம் வருந்தி இருந்தான் . ஒருநாள் காட்டில் உழவர்கள் 
காட்டினை அழித்து உழும்பொழுது பெட்டி ஒன்று கிடைத்தது . உழவர் 
கள் அப்பெட்டியினைத் தினகரராசனிடம் கொண்டுவந்து கொடுத்தனர் . 
தினகரராசன் பெட்டியினைத் திறந்து பார்த்தான் ; பெட்டியில் சீதை - 
யாகிய குழந்தையும் ஒரு வில்லும் இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தான் . 
பின் தினகரராசன் அன்புடன் அக்குழந்தையினை வளர்த்து வந்தான் . 
சீதை வளரவளர சீதையுடன் இருந்த வில்லும் வளர்ந்து வந்தது . 

இது இவ்வாறாக , விசுவாமித்திர முனிவர் கயிலையிலிருந்து புறப் 
பட்டு வேள்வி ஒன்று செய்ய இடம் தேடி வந்தார் . அவர் பல இடங் 
களையும் கடந்துவந்து தாடகை வாழும் மலையில் வேள்விக்குரிய இடத் 
தினைத் தேர்ந்து வேள்வி செய்ய ஆரம்பித்தார் . வேள்வி வளர்ந்து வந்தது . 
முனிவர் வேள்வி செய்வதை அறிந்த ராவணன் அச்செய்தியினை அவன் 
தங்கை தாடகையிடம் அறிவித்தான் . செய்தியறிந்து தாடகை சீற்ற 
முற்று முனிவரின் வேள்வியினை அழிக்கத் திட்டமிட்டாள் . எனவே 
வேள்வி வளரும் இடத்திற்கு வந்தாள் ; முனிவரை நோக்கிக் கடு - 
மொழிகளைக் கூறினாள் . முனிவர் அஞ்சி நடுங்கி ஓடி ஓரிடத்தில் 
மறைந்து கொண்டார் . தாடகை அப்பொழுது சிறுநீர் பெய்து வேள்வி 
யினை அழித்து விட்டாள் . 


14 


விசுவாமித்திரர் வருத்தத்துடன் திரும்பி வந்து கயிலையில் சிவனி 
டம் நடந்த செய்தியினை எடுத்துக்கூறினார் . மேலும் விசுவாமித்திரர் 
வேள்வி வளர்ப்பதற்குத் துணையாக மாயவரை அழைத்துச் செல்ல எண் - 
ணினார் . ஆனால் முனிவருக்கு மாயவர் இருக்குமிடம் தெரியவில்லை . 
அப்பொழுது வசிட்ட முனிவர் , விசுவாமித்திரரிடம் மாயவர் திசதரன் 
மகனாப் பிறந்து . அயோத்தியில் இருப்பதனை எடுத்துக் கூறினார் . 


செய்தியறிந்த விசுவாமித்திரர் அயோத்திக்கு வந்து திசதரனிடம் 
ராமரைத் தனக்குத்துணையாக அனுப்புமாறு வேண்டினார் . தி ச தரன் 
ராமரை விசுவாமித்திரருடன் அனுப்புவதற்குத் தயங்கினார் . அப்பொழுது 
ராமனின் பெருமைகளைத் திசதரனிடம் விசுவாமித்திரர் எடுத்துக் கூறத் 
தொடங்கினார் . 


என 


திசதரா ! ராமரை உன் மகன் எண்ணாதே ; உலகளந்த 
பெருமாளும் அவரே ; கண்ணனாகப் பிறந்து பல செயல்கள் புரிந்த 
வரும் அவரே . மேலும் நான் அவரைப் பற்றிக் கூறுகிறேன் கேள் . 


சிவன் கோயிலில் ஆரியப்பட்டன் என்ற பூசாரி பூசையினை 
முடித்து விளக்கினை ஏற்றி வைத்து கதவைப் பூட்டிச் சென்றுவிட்டான் , 
அப்பொழுது ஒரு வீட்டெலி வந்து ஏற்றி வைத்த விளக்கு அணையாத 
படி தன் முகத்தினால் விளக்குத்திரியினைத் தூண்டிக் கொண்டிருந்தது . 
எலியின் செயலைக் கண்ட சிவன் வியந்து , நீ இப்பிறப்பில் மா எலி 
யாக விளங்கியதால் அடுத்த பிறவியில் மாவேலி மன்னனாகப் பிறந்து 
உலகினை அரசாள்வாய் என வரமளித்தார் . 


அடுத்த பிறவியில் மாவேலி மன்னன் பிறந்து உலகினை ஆண்டு 
வரும் பொழுது அல்லும் பகலும் சிவனை நினைத்தானேயன்றி திருமாலைச் 
சற்றும் எண்ணவில்லை . எனவே திருமால் கோபமுற்றுப் பார்ப்பானைப் 
போல் வடிவெடுத்து மாவேலியிடம் வந்து தனக்கு மூன்றடி மண் தர 
வேண்டுமெனக் கேட்டார் . மாவேலியும் உடனே மூன்றடி மண் தானே 
எடுத்துக் கொள்ளும் என்று கூறினான் . பார்ப்பான் மாவேலியிடம் , 
‘ வாயினால் சொன்னால் போதாது . நீர் வார்த்துத் தர வேண்டும் என 
வேண்டினார் . 


மறுநாள் மாவேலி , பார்ப்பானுக்கு நீர் வார்த்துக் கொடுக்கத் 
தயாரானான் . செய்தியறிந்த மாவேலியின் குலகுருவான சுக்கிறீபன் 
மாவேலியிடம் , மன்னா வந்திருப்பவர் சாதாரண பார்ப்பான் இல்லை ; 


15 


திருமாலே மாறு வேடத்துடன் வந்திருக்கிறார் ; மூன்றடி மண் கொடுக் 
காதே நீ ; அவர் உன்னை அழித்து விடுவார் என்று கூறினார் . 


குலகுருவின் கூற்றினை மாவேலி ஏற்றுக் கொள்ளவில்லை . மாவேலி 
காவேரிக் கரையிலமர்ந்து பார்ப்பானுக்குக் கெண்டியில் நீரைத் , தாரை 
வார்த்துக் கொடுத்தான் . அப்பொழுது சுக்கீறீபன் ஒரு வண்டு வடி , 
வெடுத்துக் கெண்டியிலிருந்து நீர் ஒழுகும் வழியினை அடைத்துக் 
கொண்டார் . கெண்டியிலிருந்து நீர் ஒழுகாமல் இருப்பதை உணர்ந்த 
பார்ப்பான் , தன்னுடைய ஞானக்கண்ணால் அது சுக்கிறீபன் வேலை என 
அறிந்து கொண்டார் . உடனே பார்ப்பான் ஒரு தெர்ப்பப் புல்லினை 
எடுத்துக் கெண்டித் துவாரத்தில் குத்திவிட்டார் . புல்பட்டு சுக்கீறீபன் 
கண் குருடாகி விட்டது . 

பின்னர் பார்ப்பானாக வந்த திருமால் மூன்றடி மண் அளக்கத் 
தொடங்கினார் . திருமால் மாவேலி ராசனின் நாடு 

முழுவதையும் 
ஓரடியால் அளந்து விட்டார் . பின்னர் திருமால் மாவேலி ராசனிடம் 
வந்து மீதம் ஈரடிக்கு மண் எங்கே ? எனக் கேட்டார் . 


உண்மையுணர்ந்த மாவேலி நடுநடுங்கி , ஈரடி மண் தரும் 
வரையில் என் சிரசில் உம் திருவடியை வைத்துக்கொள்ளும் எனக் 
கூறினான் . 

திருமால் உடனே தன் திருவடியைத் தூக்கி மாவேலியின் 
சிரசில் வைத்து , இன்னும் ஓரடிக்கு இடம் எங்கே ? எனக் கேட்டார் . 


மாவேலி அவரிடம் , மூன்றாவது அடி மண் தரும் வரையில் 
என்னைச் சிறைச் சாலையில் வைத்துக் கொள்ளும் எனக் கூறினான் , 


திருமால் , மாவேலியைச் சிறையில் வைக்கச் செல்லும் பொழுது 
மாவேலி திருமாலிடம் , கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத் 
திரத்தன்றுநான் என் குடிமக்களைப் பார்வையிட்டுவருவதற்கு வரமருள 
வேண்டும் எனக் கேட்டான் . திருமாலும் அந்தப்படி வரமளித்தார் . 

மேற்கூறிய செயலினைப் புரிந்த திருமாலல்லவா உன் மகனாக 
வந்து பிறந்துள்ளார் . நீ ஏன் ராமரை என்னுடன் அனுப்பத் தயங்கு 
கிறாய் என்று விசுவாமித்திரர் கூறினார் . 

மீண்டும் திசதரனின் தயக்கம் மாறவில்லை . அப்போது விசுவா 
மித்திரர் , திசதரா ! ராமர் பெருமையினை இன்னும் கூறுகிறேன் கேள் 
என்றார் . 


16 


இரனியன் என்பவன் , தன் பாலனுக்கு ஏழுவயதானதும் , வாத்தி - 
யாரை வரவழைத்து எழுத்தோதிக் கொடுக்கும் படிச்செய்தான் 

வாத்தியாரும் பாலனை அழைத்து இருத்தி எழுத்தோதத் தொடங்கி 
இரணிய நம என்று சொல்லச் சொன்னார் . ஆனால் பாலன் வாத்தி 
யாரிடம் அரிராம நம எனச் சொல்லித் தாருங்கள் என்றான் . வாத்தி 
யார் பாலன் சொன்னதை இரணியனிடம் கூறினார் . செய்தியறிந்த 
இரணியன் கோபமுற்றுப்பாலனை அக்கினிக்குள் போட்டான் . அக்கினி 
பாலனை எதுவும் செய்யவில்லை . மீண்டும் வாத்தியார் பாலனிடம் , 
• இரணிய நம எனக் கூறச் சொன்னார் . இப்பொழுதும் பாலன் , 
அரிராம நம என்று சொன்னான் . உடனே இரணியன் , பாலனை மத 
யானையின் காலின் கீழ் போடச் சொல்லி ஏவலரிடம் ஆ ? 

ணையிட்டான் . 
ஏவலரும் அதன்படி செய்தனர் . மதயானை பாலனை எதுவும் செய்ய 
வில்லை . மாறாக , யானை பாலனைத் தூக்கிச் சுமந்து கொண்டு , தெரு 
வீதியில் உலா வந்தது . பின்னரும் வாத்தியார் பாலனை அழைத்து 
* இரணிய நம என்று சொல்லச் சொன்னார் . அப்பொழுதும் பாலன் , 
அரிராம நம என்றே கூறினான் . கடுங்கோபமுற்ற இரணியன் , பாலனைக் 
கல்லில் கட்டி கடலுள் போடச் செய்தான் . பாலனுடன் கட்டப்பட்ட 
கல்லே தெப்பமாக மிதந்து அவனைக் கரை சேர்த்தது . 

பின்னர் இரணியன் பாலனிடம் , நீ சொல்லும் அரி எங்குள்ளார் 
எனக் கேட்டான் . பாலன் உடனே , அரிராமர் தூணிலும் இருப்பார் 
துரும்பிலும் இருப்பார் எனச் சொன்னான் . சீற்றமுற்ற இரணியன் . 
தன் கைவாளால் பக்கத்தில் நின்ற தூணை ஓங்கி வெட்டி இரு கூறாக் 
கினான் . அரிராமர் அத்தூணிலிருந்து நரசிம்ம வடிவில் வெளியே 
வந்தார் . இரணியன் பெற்றிருந்த வரங்களை நரசிம்மர் மனதில் அறிந்து 
கொண்டு , வரங்கள் அவனைக் காக்க முடியாதபடி , இரணியனை அரண் 
மனை வெளிவாசல் நடையில் கிடத்தித் தன் கை நகத்தாலேயே கிழித்துக் 
கொன்றார் . 

இரணியனைக் கொன்ற ராமருக்கு இத்தாடகை எம்மாத்திரம் , 
எனவே திசதரா ! எந்தக் கலக்கமும் இல்லாமல் ராமரை என்னுடன் 
அனுப்பி வைப்பாயாக என விசுவாமித்திரர் கூறினார் . 

திசதரனும் ஒருவாறு மனந்தெளிந்து விசுவாமித்திரருடன் ராமரை 
அனுப்ப இசைந்தான் . ராமருடன் லெச்சுமணனும் புறப்பட்டான் . விசுவா 
மித்திரரும் ராமலெச்சுமணரைக் கூட்டிக் கொண்டு தாடகைமலையை 
வந்தடைந்தார் . 


17 


விசுவாமித்திரர் மீண்டும் வேள்வி வளர்த்துத் தவத்தில் அமர்ந் 
தார் . வேள்வி வளர்வதைக் கண்ட தாடகை அங்கு வந்தாள் ; கடு 
மொழிகளைக் கூறினாள் . ராமலெச்சுமணருக்கும் தாடகைக்கும் போர் 
நிகழ்ந்தது . கடும்போரின் பின்னர் ராமபாணம் தாடகை மீது பட்டுத் 
தாடகை மடிந்தாள் . தாடகை உயிர் பிரியும் பொழுது ராமரிடம் தன் - 
பிழை பொறுத்தருள வேண்டினாள் . ராமரும் பொறுத்தருளி, தாடகை 
வெள்ளியாக நிலை பெறுவாய் என வாழ்த்தினார் . 

விசுவாமித்திரர் ராமரின் வீரத்தினைப் பாராட்டி , பல சிறப்புக்கள் 
செய்து வேள்வியில் தோன்றிய பாசுபதக்கணையையும் அவரிடம் கொடுத் 
தார் . ராமர் , முனிவரிடம் பாசுபதக்கணை எதற்குத் தந்தீர் எனக் 
கேட்டார் . விசுவாமித்திரர் , ராவணன் மகனாகிய இந்திரசெயித்து 
பெருந்தவம் செய்து வருகிறான் . அவன் உன்னுடன் போருக்கு வரும் 
பொழு து இந்தக்கனையால் மடிவான் என்று கூறினார் . 

ராமர் அப்பொழுது முனிவரிடம் , இனிநாம் அயோத்தி போகலாம் 
அல்லவா ? எனக் கேட்டார் . அதற்கு முனிவர் நாம் அழகுமிக்க மிதி - 
லாபுரிப் பட்டணம் பார்த்து விட்டுச் செல்லலாம் எனக்கூறினார் . 

விசுவாமித்திரரும் ராமலெச்சுமணரும் புறப்பட்டு கானகத்தில் 
வந்து கொண்டிருக்கும் பொழுது ராமர் காலபட்டதும் கல்லாகக் 
கிடந்த அகலிகை என்ற பெண் எழுந்திருந்தாள் . அப்பொழுது ராமர் 
முனிவரிடம் இது என்ன செயல் எனக் கேட்டார் . உடனே விசுவா - 
மித்திரர் , ராம லெச்சுமணரிடம் , முன்பொரு சமயம் தெய்வேந்திரனும் 
கவுதம முனியும் பாற் கடலைக் கடைந்தார்கள் . தெய்வேந்திரன் கடைந்த 
பொழுது கழுதை வந்து பிறந்தது . கவுதம முனிவர் கடைந்த பொழுது 
அகலியர் என்ற பெண் வந்து தோன்றினாள் . தெய்வேந்திரன் 
தான் கடைந்த போது தோன்றிய கழுதையை வண்ணானுக் காவதாக 
என விரட்டி விட்டு முனிவர் கடையும் போது தோன்றிய அகலியரைத் 
தனக்குச் சொந்தம் எனக்கூறி முனிவருடன் வாதிட்டான் . முனிவர் 
கொடுக்க மறுத்தார் . பின்னர் வழக்கு , தேவர்சபைக்குக் கொண்டு 
வரப்பட்டது . தேவர்கள் ஒருங்கு கூடி ஒரு முடிவு எடுத்தனர் .. 
அதாவது உங்கள் இருவருள் எவர் ஒருவர் ஆழமான நீருள் ஆயிரம் 
ஆண்டுகள் மூழ்கியிருக்கிறார்களோ அவருக்கே அகலியர் சொந்தம் 
எனக் கூறிவிட்டனர் . 

முனிவரும் தெய்வேந்திரனும் நீருள் மூழ்கினர் . இந்திரன் ஐநூறு ஆண்டு 
கள் நீருள் இருந்துவிட்டு மேலும் முடியாமல் வெளியில் வந்து விட்டான் . 
முனிவரோ ஆயிரம் ஆண்டுகள் முடிந்து ஆயிரத்து ஒன்றாம் ஆண்டில் 


18 


வெளியே வந்தார் . இதனால் முறைப்படி அகலியர் முனிவருக்குச் சொந் 
தமாகி விட்டாள் . அப்பொழுது இந்திரன் முனிவரிடம் நானும் ஐநூறு 
ஆண்டுகள் மூழ்கி இருந்ததனால் அகலியர் எனக்கும் பாதிச்சொந்தம் 
எனக் கூறினான் . முனிவர் மறுத்துவிட்டார் . 

பின்னர் கவுதம முனிவரும் அகலியரும் மணம்முடித்து வனத்தில் 
வாழ்ந்து வந்தனர் . ஒருநாள் இந்திரன் அகலியரைக் கெடுக்கத் திட்ட - 
மிட்டு நடு இரவில் முனிவரின் வீட்டின் பக்கத்தில் வந்து நின்று சேவ 
லாகக் கூவினான் . சேவல் கூவுவதனைக் கேட்ட முனிவர் நேரம் விடிந்து 
விட்டது எனக்கருதி பூசை செய்யப் புறப்படலானார் . அகலியரிடம் 
முனிவர் தான் வரும் வரை கதவைப் பூட்டியவாறு இரு எனக்கூறி 
வெளியில் சென்றார் . 

முனிவர் சென்றதும் இந்திரன் முனிவரின் வடிவெடுத்து 
* அகலியப் பெண்ணே கதவைத்திற எனக் கூறிக் கதவைத் தட்டினான் . 
அகலியரும் முனிவர் என மயங்கி கதவைத் திறந்து விட்டாள் . 
இந்திரன் உள்புகுந்து அகலியரை இசைய வைத்து அவளுடன் கூடினான் . 
இதற்குள் பூசை செய்யச் சென்ற முனிவர் நேரம் விடியவில்லை என்பதை 
உணர்ந்து , நடந்தது சூழ்ச்சி என்பதையும் அறிந்து கொண்டு விரைந்து 
வீடு வந்தார் . முனிவர் அகலியரை என் பெண்ணே கதவைத்திற 
என்று கூறிக் கதவைத் தட்டினார் . முனிவர் குரல் கேட்டு அகலியர் 
நடுநடுங்கி வந்து கதவைத் திறந்தாள் . 

முனிவர் வாசலில் இருந்துகொண்டு அகலியரிடம் நான் வெளி 
யில் சென்ற பின்னர் இங்கு யாரேனும் வந்தார்களா ? எனக்கேட்டார் . 

அகலிபர் , யாரும் வரவில்லை எனக்கூறிவிட்டாள் . 

முனிவர் அவள் மீது சந்தேகங்கொண்டு விளக்கினை ஏற்றும்படிக் 
கூறினார் . அவளும் விளக்கேற்ற இந்திரன் பூனைவடிவெடுத்து வெளி 
யில் பாய்ந்தோடினான் . நடையில் இருந்த முனிவர் பூனையை எட்டிப் 
பிடித்து நன்றாக அடித்தார் . அடி தாங்க முடியாமல் இந்திரன் அலறினான் , 
அப்பொழுது இந்திரன் முனிவரிடம் , நான் பாதி ஆண்டுகள் நீரில் 
மூழ்கி இருந்ததால் அகலியரை அனுபவிக்க எனக்குப் பாதி உரிமை 
உண்டல்லவா ? என்றான் . 

முனிவர் உடனே , நீ ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வந்ததனால் 
உடலெல்லாம் யோனியாகட்டும் எனச் சபித்து விட்டார் . 

இந்திரன் உடலெல்லாம் யோனியாயிற்று . இந்திரன் உடனே 
சாபவிமோசனம் வேண்டி , முனிவரின் அடி தொழுதான் . முனிவர் 
இரங்கி 

•உன் உடலிலுள்ள யோனிகள் உன் 


உன் 


கண்ணுக்கு 


19 


யோனிகளாகவும் , மற்றவர் கண்ணுக்கு அவை 

கண்களாகவும் 
தெரியும் எனச் சாப விமோசனமளித்தார் . 

பின்னர் முனிவர் அகலியரை நோக்கி , கல்லாகக் கடவை 
எனச் சாபமிட்டார் . அகலியர் உடனே முனிவரிடம் + இச்சாபம் எனக்கு 
எப்பொழுது தீரும் எனக் கேட்டாள் . 

முனிவர் அவளிடம் , ராமரின் பாதம் பட்டதும் நீ பெண் உரு 
அடைவாய் எனக் கூறினார் . 


எனவே அந்த அகலியர் தான் இப்பொழுது உன்பாதம் பட்டுப் 
பெண்ணாக மாறியுள்ளாள் என்றார் . 

விசுவாமித்திரரும் ராமலெச்சுமணரும் , பெண்ணாக மாறிய 
அகலியரை அழைத்துவந்து கவுதம முனிவரிடம் ஒப்படைத்து விட்டு 
அவ்வனத்தை விட்டு அடுத்த வனத்திற்குச் சென்றனர் . 

கந்தர்வராசன் மக்கள் நூறுபெண்கள் நீராடிக் கொண்டிருந்த 
னர் . அவ்வழியாக வந்த கார்த்தவீரியன் என்ற அருச்சுனன் அவர்கள் 
மீது இச்சை கொண்டு அவர்களைக் கூட அழைத்தான் , பெண்கள் 
மறுத்துவிட்டனர் . எனவே கார்த்தவீரியன் அவர்களைக்கூன் , குருடு , 
நொண்டி , சப்பாணியாகப் போவீர்கள் எனச் சாபமிட்டான் . பெண்கள் 
அவனிடம் இந்தச்சாபம் எங்களுக்கு எப்பொழுது தீரும் எனக் கேட்டனர் . 
கார்த்தவீரியன் அவர்களிடம் , ராமர் தாடகையை அழித்து அகலியரைப் 
பெண்ணாக்கி இவ்வழியில் வரும் பொழுது , அவர் பார்வைபட்டதும் 
நீங்கள் பழைய உருவினைப் பெறுவீர் என்றான் . கார்த்தவீரியனால் சாபம் 
பெற்ற பெண்களை ராமர் பார்த்தார் , அவர்கள் எல்லோரும் நல்லுருவம் 
அடைந்தனர் . 

பின்னர் விசுவாமித்திரரும் ராமலெச்சுமணரும் வழி நடந்து 
இடை இடையே இளைப்பாறி மிதிலை நகர் வந்தடைந்தனர் . மிதிலை 
நகரைத் தினகரராசள் ஆண்டு வந்தான் . தினகரராசனின் வளர்ப்புமகள் 
சீதை , தோழியருடன் பந்தாடிக் கொண்டிருந்தாள் . சீதை அடித்த பந்தினை 
அவ்வழியே வந்த ராமர் பிடித்துக் கொண்டார் . சீதை நான் அடித்த 
பந்தினை பிடித்தவரே என் மணவாளராவார் எனக்கூறி ராமர் மீது மயக்கம் 
கொண்டு நின்றாள் . இந்தச் செய்தியினைத் தோழியர் தினகரராசனுக்கு 
அறிவித்தனர் . தினகரராசன் மனமகிழ்ந்து சீதையுடன் இருந்த 
கோதண்ட வில்லைவளைத்தவர்க்குச் சீதையை மணம் செய்து கொடுப் 
பதாகக் கூறி பலதேச ராசாக்களுக்கு ஓலை அனுப்பினான் . பலதேசத்து 
ராசாக்களும் வில்வளைக்க வந்தனர் . ராமரும் முனிவர் லெச்சுமணனுடன் 


29 


மிதிலை நகர் அரண்மனைக்கு வந்தார் . வில் வளைப்பு நிகழ்ச்சி தொடங் 
கியது . பலராலும் சேர்ந்து தூக்க முடியாத வில்லினை லெச்சுமணன் 
கையால் எடுத்து ராமரிடம் கொடுத்தான் . ராமர் வில்லினைத் தூக்கி 
நாண் ஏற்றும் பொழுது வில் இரு துண்டுகளாக முறிந்து விட்டது .. 
முறிந்த வில்லில் ஒரு பாதியை ராமர் தன் கதையைப் பாடிப்படிப்ப 
வர்க்கு அளித்தார் . 


உடனே தினகரராசன் தன் மகளை மணம் குடும்படி ராமரிடம் 
வேண்டினான் . ராமர் தினகரனிடம் திருமணத்திற்குத் தன்பெற்றோர்களை 
அழைத்து வரும்படி வேண்ட தினகரன் அயோத்திக்குச் செய்தியினை 
எழுதி ஓலை மூலம் அனுப்பினான் . 

செய்தியறிந்த திசதரனும் தேவிமாரும் , பரிவாரங்களும் ராமரின் 
மணவிழாவுக்குப் புறப்பட்டு மிதிலை வந்தடைந்தனர் . தினகரன் ஒரு 
சோதிடனை வரவழைத்து முகூர்த்த நாள் பார்த்தறிந்தான் . சோதிடன் 
முகூர்த்த நாளிளையும் , பின்னர் ராமர் வாழ்வில் நடைபெறவிருக்கும் 
செய்திகளையும் எடுத்துக் கூறினான் . 


ஒரு நல்லநாளில் ராமர் சீதை திருமணம் முடிந்தது . தினகரன் 
தன் மகளுக்குப் பல்வகைச் சீதனங்களை வழங்கினான் . பின்னர் ராமர் 
சீதையை அழைத்துக் கொண்டு தன் சுற்றத்தாருடன் அயோத்தி 
நோக்கி வரலாயினார் . வழியில் பரசூரன் என்பவன் அவர்களை வழி 
மறித்தான் . பரசூரன் என்பவனின் தந்தையார் சமதக்கினி முனிவர் . 
தாயார் ரேணுகை . பரசூரனின் தாயாகிய ரேணுகை , ஒருநாள் தண்ணீர் 
எடுத்துவர நீர்நிலைக்கு வந்தாள் . அப்பொழுது வானில் பறந்து சென்ற 
கார்த்தவீரியனின் நிழல் நீரில் தெரியவே ரேணுகை கற்புநிலை குலைய 
அவள் அணிந்திருந்த ஆடையெல்லாம் நீரில் நனைந்தது . பின்னர் ரேணு 
கை நீரை முகர்ந்துவிட்டு வீடுவந்து சேர்ந்தாள் . அப்போது ரேணுகை 
யிடம் சமதக்கினி முனிவர் ஆடை நனைவதற்கான காரணம் என்ன ? 
எனக் கேட்டார் . ரேணுகை முனிவரிடம் கார்த்தவீரியன் வந்த செய் . 
தியினைக் கூறினாள் . முனிவர் அவளை நோக்கி , ரேணுகா நீ கற்பழிந்து 
விட்டாய் , என் கண்முன் நில்லாதே என்று கூறிவிட்டுத் தன் மகன் 
பரசூரனை அழைத்து , இவளைக்காட்டில் கொண்டு போய் வெட்டி 
விடு என்றார் . 


பரசூரனும் அந்தப்படி அவளை வெட்டும் முன் ரேணுகை தன் 
கையாலே இருபத்தொரு குத்துக் குத்தி இறந்து விட்டாள் . தாயார் 


21 


இருபத்தொரு குத்துக் குத்தி இறந்ததால் அந்த இருபத்தொரு குத்தும் 
இருபத்தொரு பலியாகத் தாய்க்குத் தருவதாகப் பரசூரன் சபதமிட்டான் . 
எனவே பரசூரன் அன்று முதல் தன் கண்ணில் கண்ட அரசர்களைக் 
கொல்வதை வழக்கமாகக் கொண்டிருந்தான் . இச் சமயத்தில் தான் 
ராமலெச்சுமணர் சுற்றத்தினரையும் அவன் பலிகொள்வதற்காக வழி 
மறித்தான் , வழிமறித்த பரசூரன் ராமருடன் வாதமிட்டுப் பின் 
ராமரிடம் , நான் உன்னைக் கொல்லாமல் விட வேண்டுமென்றால் பலர் 
சேர்ந்து அசைக்க முடியாத இந்தவில்லை நீ வளைக்க வேண்டும் என்றான் . 


ராமர் ஒத்துக் கொண்டு வில்லினைத் தூக்கி வளைக்கவே அப் 
பொழுது ஏற்பட்ட ஓசையில் பரசூரன் பயந்து நடுங்கி காட்டுக்குள் ஓட 
முயன்றான் . 


ஓட முயன்ற பரசூரனை லெச்சுமணன் தடுக்கவே , அவன் ராமர் 
பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான் , ராமர் பரசூரனை அழைத்து அவனுக் 
குப் பரசுராமன் எனப்பெயர் மாற்றி கேரள தேசத்தில் சென்று நீ ஆண்டு 
வருவாய் எனக்கூறி வாழ்த்தி அனுப்பினார் . 

ராமரும் சுற்றமும் காடு மலையுங்கடந்து அயோத்தி வந்தடைந்த 
னர் . ராமர் அயோத்தியில் வீற்றிருக்கும் நாளில் திசதரன் ராமருக்கு 
மகுடமுடி சூட்ட எண்ணி , பலதேசத்து ராசாக்களுக்கு ஓலை அனுப்பி - 
னான் . அயோத்திநகர் அலங்கரிக்கப்பட்டது . 


ராமர் முடிசூடப் போகும் செய்தியினைக் கூனி அறிந்தாள் . ராமர் 
மீதுள்ள கோபத்தினை மனதிலெண்ணி கூனி விரைந்து வந்து கைகேசி 
யிடம் செய்தியினைக் கூறினாள் . கைகேசி கூனியிடம் , ராமருக்கு முடி 
சூட்டுவது முறைதானே என்றாள் , சூழ்ச்சிக்காரி கூனி பல செய்திகளை 
எடுத்துக் கூறி கைகேசியின் மனதினை மாற்றினாள் , எனவே கைகேசி 
உடல் நலமில்லாதவள் போல் பாவனை செய்தாள் . திசதரன் செய்தி 
யறிந்து கைகேசியைக் காண்பதற்கு வந்தான் , 


கைகேசி திசதரனிடம் கோபமுடன் , ராமர் பதினான்கு ஆண்டுகள் 
வனம் ஏக வேண்டும் என்றும் தன் மகன் பரதன் நாடாள வேண்டும் 
என்றும் இருவரங்களை வேண்டினாள் . 


திசதரன் கைகேசி மொழி கேட்டுத் திடுக்குற்றான் ; பல நல் 
மொழிகளைக் கைகேசியிடம் எடுத்துக் கூறினான் . கைகேசி சிறிதும் 
மனம் மாறவில்லை . 


22 


திசதரனுக்கும் கைகேசிக்கும் நடந்த விவாதத்தினை ராமர் அறிந்து 
அவராகவே கானகம் செல்ல முடிவெடுத்தார் . ராமர் தன் தாயார் 
கோசலையிடம் வந்து செய்தி கூறி விடை பெற்றார் . 

ராமர் கானகம் செல்லும் செய்தியினை அறிந்த சீதையும் லெச்சு 
மணனும் அவருடன் கானகம் செல்லப் புறப்பட்டனர் . மூவருமாக காடு 
பல வனங்கடந்து கங்கைக் கரையினை வந்தடைந்தனர் . குக வேடன் 
அவர்களை வரவேற்று கங்கையாற்றினை ஓடத்தின் மூலம் கடத்தி 
விட்டான் . 


ராமர் கானகம் சென்ற செய்தியினை அறிந்த திசதரன் மனம் 
கலங்கினான் . ஐந்து கண் முனிவனின் சாபப்படி திசதரன் மகன் பிரிந்த 
துயரம் தாங்காமல் இறந்து விட்டான் . தந்தை இறந்ததை அறிந்த பரதன் 
புலம்பினான் . இச்செய்தியினை ராமருக்குத் தெரிவிக்க பரதன் கானகத் 
திற்கு வந்தான் . குகன் உதவியால் கங்கையினைக் கடந்து பரதன் மீண் 
டும் வழிநடந்து ராமரைக் கண்டு செய்தியினைக் கூறினான் . 


ராமர் பரதனைத் தேற்றி தந்தைக்கு நல்லடக்கம் செய்யும் 
படியும் தான் வருவது வரையிலும் நாட்டை ஆளும் படியும் கூறிப் 
பரதனை அனுப்பினார் . 


-- 


பரதன் ராமரிடம் அவருடைய பாதரட்சைகளைக் கேட்டு வாங்கினான் . 
மீண்டும் பரதன் ராமரிடம் , அரியணையில் இந்த பாதரட்சைகளை வைத்தே 
நான் ஆண்டு வருவேன் . பதினான்கு ஆண்டு முடிந்த மறுநாள் நீங்கள் 
அயோத்திக்கு வராதிருந்தால் நான் உயிரை மாய்த்து விடுவேன் எனக் 
கூறிப் புறப்பட்டு அயோத்தி வந்தடைந்தான் . 

கானகத்தில் ராமர் , தங்கியிருப்பதற்கு லெச்சுமணனிடம் பர்ணக 
சாலை அமைக்கச் சொன்னார் . லெச்சுமணனும் பர்ணக சாலை அமைத்து 
கொடுத்தான் . பின்னர் லெச்சுமணன் ராமரும் சீதையும் உண்பதற்கு 
பல் வகைக் கனிகளைப் பறித்து வந்து கொடுத்தான் . வாழ்க்கை ஒரு 
வாறு ஓடிக் கொண்டிருந்தது 

இலங்கையில் , ராவணனின் தங்கை சூர்ப்பனகையின் கணவன் 
விக்கிறசிங்கன் என்பவன் சூர்ப்பனகையை அழைத்து ராவணன் 
வீட்டில் சென்று கறி வாங்கி வரும்படிக் கூறினான் . சூர்ப்பனகை 
ராவணன் வீட்டுக்கு வந்து ராவணன் மனைவி வண்டோதரியிடம் கறி 
தரும்படி வேண்டினாள் . வண்டோதரியும் சூர்ப்பனகைக்குக் கறி 
கொடுத்து அனுப்பினாள் . 


23 


சூர்ப்பனகை இவ்வாறு அடிக்கடி வண்டோதரியிடம் வந்து கறி 
கேட்டாள் . வண்டோதரி கோபமுற்று சூர்ப்பனகையிடம் உன் கணவனை 
வேட்டைக்குப் போகச் சொல்லி கறி கொண்டு வரச் சொல் எனக் 
கூறி கறி கொடுக்க மறுத்து விட்டாள் . சூர்ப்பனகை தனக்கு ஏற்பட்ட 
அவமானத்தைக் கணவனிடம் வந்து கூறினாள் . 


சூர்ப்பனகையின் கணவன் செய்தியறிந்து சினமுற்றுக் காட்டிற்கு 
வேட்டையாடச் சென்றான் , காட்டில் அவன் ஒரு மலையில் ஒரு 
காலும் மறுமலையில் ஒருகாலும் வைத்து வாயைப் பிளந்தவாறு 
தலைகீழாக நின்றான் . அப்பொழுது ராவணன் தன் பரிவாரத்துடன் 
வேட்டையாடி அவ்வழியில் வரும் பொழுது விக்கிறசிங்கன் வாயினுள் 
செல்லவே அவன் வாயினை இறுக மூடிக் கொண்டான் . பின்னர் 
விக்கிறசிங்கன் வாயினால் ஊதவே ராவணனும் பரிவாரமும் வெளியில் 
வந்து விழுந்தனர் . ராவணன் விக்கிறசிங்கன் செயலை உணர்ந்து 
கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் . விக்கிறசிங்கனும் அவன் வீடு சென்ற 
டைந்தான் . 


மீண்டும் விக்கிறசிங்கன் சூர்ப்பனகையிடம் ராவணன் 
வீட்டில் சென்று கறிவாங்கி வரும் படிக் கூறினான் , சூர்ப்பனகை 
ராவணனிடம் வந்து கறி கேட்டாள் . ராவணன் சூர்ப்பனகையிடம் 
விக்கிறசிங்கன் அவனைத் துன்பப்படுத்தியதனை எடுத்துக் கூறி அவன் 
தலையை நீ அறுத்துக் கொண்டு வந்தால் என் நாட்டினை உன் மகன் 
குலைவாளரக்கனுக்கு முடிசூட்டி வைப்பேன் . எனக் கூறினான் . 
சூர்ப்பனகையும் மனமயங்கி கணவன் தலையறுத்து வருவதாகக் கூறி 
வந்தாள் . 


சூர்ப்பனகை தன் கணவனிடம் தான் விரதம் இருக்கப் போவ 
தாகக் கூறினாள் . கணவனும் ஒத்துக் கொண்டான் . விரதம் முடிந்த 
மறுநாள் சூர்ப்பனகை தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு விக்கிற 
சிங்கன் அருகில் வந்து வஞ்சகமாக அன்பு மொழி | பேசி அவன் உயிர் 
நிலை எது என்பதை அறிந்து கொண்டு , விக்கிறசிங்கனை மயக்கி 
அவன் கழுத்தை அறுத்துக் கொன்று விட்டாள் . 


சூர்ப்பனகை அறுபட்ட கணவனின் தலையோடு ராவணனிடம் 
வந்து நின்றாள் , ராவணன் அவளைக் கணவனைக் கொன்றவளே என் 
முகத்தில் விழிக்காதே ஓடிவிடு என விரட்டி விட்டாள் . 


24 


அண்ணன் சூழ்ச்சி செய்து விட்டான் என உணர்ந்து சூர்ப்ப 
னகை தன் செயலுக்கு வருந்தி தன் மகன் குலைவாளரக்கனை அழைத்து , 
நீ தவமிருந்து சிவனிடம் வரம் வாங்கி ராவணன் தலையறுக்க வேண்டும் 
எனக் கூறினாள் . 


குலைவாளரக்கனும் அதன்படி கடுந்தவம் புரிந்தான் . சிவன் 
அவனுக்கு இரங்கி ஒரு மந்திர வாளினை அனுப்பினார் . மந்திரவாள் 
குலைவாளரக்கனை நோக்கி வரும் பொழுது லெச்சுமணன் குறிக்கிட்டு 
வாளினைப் பிடிக்கமுற்பட்டான் . எனவே வாள் சிவனிடமே திரும்பிச் 
சென்று விட்டது . 


வாள் , சிவனிடம் • இருவர் கை நீட்டியதால் நான் திரும்பி வந்து 
விட்டேன் என்று 

கூறியது . மீண்டும் சிவன் வாளிடம் . யார் கை 
முதலில் நீட்டுகிறார்களோ அவர் கையில் சேர்க எனக் கூறி வாளினை 
அனுப்பினார் . வாள் வருவதனைக் கண்ட லெச்சுமணன் 

முதலில் 
கை நீட்டி வாளைப் பெற்றுக் கொண்டான் , 


வாளைப் பெற்ற லெச்சுமணன் வாளின் கூர்மை பார்க்க வேண்டி 
பக்கத்தில் நின்ற ஆலமரத்தில் வாளினால் வெட்ட மரத்தில் இருந்த 
குலைவாளரக்கன் இரண்டு துண்டாகி வீழ்ந்தான் . 


சூர்ப்பனகை தவமிருக்கும் மகனைக் காணவந்து மகன் மடிந்து 
கிடப்பதைக் கண்டாள் . உடனே அவள் தன் மகனைக் கொன்றவனை 
எப்படியாகிலும் கொல்வேன் எனச் சூழுரைத்தாள் . சூர்ப்பனகை மகனை 
இழந்த நிலையில் காடு வனங்களெல்லாம் கடந்து வரும் வழியில் பர்ணக 
சாலையினைக் கண்டாள் . அவள் பர்ணக சாலையின் பக்கத்தில் வந்து 
ராமரைக் கண்டாள் . சூர்ப்பனகைராமரிடம் தன்னை மணந்து கொள்ளும் 
படி வேண்டினாள் . ராமர் அவளிடம் தனக்குத் திருமணம் ஆகிவிட்டது 
என்றும் , தம்பி லெச்சுமணன் பக்கத்தில்உள்ளான் . அவனிடம் சென்றால் 
உன்னை மணந்து கொள்வான் எனச் சொல்லி அனுப்பினார் . 

சூர்ப்பனகை வழி நடந்து வந்து லெச்சுமணனைக் கண்டு ராமர் 
கூறிய செய்தியினைக் கூறி தன்னை மணம் செய்து கொள்ளும்படி 
வேண்டினாள் . உடனே லெச்சுமணன் ; என் அண்ணரின் சம்மதத்தினை 
நீ எழுத்து வடிவில் வாங்கி வருக எனக்கூறி அனுப்பினான் . 


சூர்ப்பனகை திரும்பி ராமரிடம் வந்து லெச்சுமணன் கூறியதனைக் 
கூறினாள் . உடனே ராமர் தன் அம்பினால் சூர்ப்பனகையின் முதுகில் 


25 


* அரக்கி பின் மூக்கையும் தனங்களையும் அரிவாயாக என எழுதி அனுப் 
பினார் . சூர்ப்பனகை அவ்வெழுத்தின் லெச்சுமணனிடம் வந்து காட்டி - 
னான் . லெச்சுமணன் உடனே தன் மந்திரவாளால் சூர்ப்பனகையின் 
மூக்கையும் தனங்களையும் அரிந்து விட்டான் . அறுபட்ட சூர்ப்பனகை 
அழுது புலம்பினாள் 

சூர்ப்பனகை பின்னர் தன் உறுப்புக்களை அறுத்து நாணப்படுத் 
திய ராமலெச்சுமணரைப் பழிவாங்கக் கருதி நடந்த நிகழ்ச்சியினைத் 
தன் தமையன் கரதூஷணனிடம் எடுத்துரைத்தாள் . கரதூஷணன் செய்தி 
கேட்டுச் சினமுற்று ராமலெச்சுமணரிடம் வந்து என் தங்கையை ஏன் 
இவ்வாறு மானபங்கப் படுத்தினீர் எனக் கேட்டுவிட்டுத் திரும்பி வந்து 
கரதூஷணன் தங்கைக்குஏற்பட்ட துன்பத்தினை அண்ணன் ராவணனிடம் 
எடுத்துரைத்தான் . 
ராவணன் 

செய்தியறிந்து சினமுற்று ராமலெச்சுமணருடன் 
வாழ்ந்து வரும் சீதையினைச் சிறையெடுத்து வரமுடிவுசெய்தான் எனவே 
ராவணன் சூழ்ச்சியால் சீதையைச் சிறையெடுக்க எண்ணித் தன் மாமன் 
மாரீசனை மான் வடிவெடுத்து பர்ணகசாலை பக்கம் போகச் சொன்னான் . 
மாரீசன் ராவணனிடம் அறிவுரை கூறினான் . ராவணன் அவ்வறிவுரை 
யினை ஏற்கவில்லை . எனவே மாரீசன் மான்வடி வெடுத்து சீதை இருக்கும் 
இடத்தில் வந்து துள்ளி விளையாடினான் . 

சீதை மானைக்கண்டாள் . ராமரிடம் அவள் மானைப் பிடித்துத் தரும்படி 
வேண்டினாள் . ராமர் இது மாயமான் , அரக்கர் சூழ்ச்சியால் வந்த மான் 
இது வேண்டாம் எனக்கூறினார் . சீதை கேட்ட பாடில்லை . எனவே ராமர் 
லெச்சுமணனைச் சீதைக்குக் காவல் வைத்து விட்டு மானைப் பிடிக்கச் 
சென்றார் . மான் நெடுந்தூரம் கடந்து ஓடியது . எனவே ராமர் பாணத்தைத் 
தொடுத்தார் . பாணம் பட்டு மான் ராமர்க்கபயம் எனக் கூறி கீழே 
விழுந்தது . 

மான் இட்ட அபயக் குரலைச் சீதை கேட்டு ராமருக்கு ஏதோ 
ஆபத்து எனக் கருதி லெச்சுமணனைப் போய்ப் பார்க்கச் சொன்னாள் 
லெச்சுமணன் சீதையிடம் , அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று 
கூறினான் . சீதை கேட்கவில்லை . லெச்சுமணன் சீதையின் தொந்தரவு 
தாங்காமல் , பர்ணகசாலையின் முன் ஏழு கோடுகள் கீறி எக்காரணத்தி 
னாலும் இக்கோடுகளைக் கடந்து நீங்கள் வெளியில் வரவேண்டாம் . 
இங்கே நீங்கள் தையரிமாக இருங்கள் என ஆறுதல் கூறிவிட்டு ராமரைத் 
தேடி வனத்திற்குச் சென்றான் . லெச்சுமணன் பல இடம் கடந்து வந்து 
ராமரைக் கண்டான் . ராமர் லெச்சுமணனிடம் , சீதையைத் தனியாக 
விட்டு விட்டு ஏன் வந்தாய் எனக் கடுமையாகத் திட்டினார் . 


26 


சீதை தனியாக இருப்பதை அறிந்த ராவணன் சன்னியாசி வேடம் 
பூண்டு பர்ணக சாலையில் வந்து சீதையிடம் பிச்சை போடு தாயே என 
வேண்டினான் . சீதை லெச்சுமணன் இட்ட கோடுகளுக்கு உள்ளே நின்று 
ராவணனுக்குப் பிச்சை போட வந்தாள் . ராவணன் கோடுகளுக்கு வெளி 
யில் வந்து பிச்சை இடுமாறு சீதையிடம் கூறினான் . சீதையும் தன்னை 
மறந்து வந்து பிச்சையிட்டாள் . 

ராவணன் உடனே சீதையை அவள் நின்றிருந்த பூமியோடு சேர்த் 
தெடுத்து தேரில் வைத்துவிட்டு , சீதையிடம் ராவணன் , தன் வலக்கை - 
யில் இருப்பது என்ன ? என்று கேட்டான் . சீதை அது இசங்கு ( இயங்கு ) 
என்றாள் . அடுத்து ராவணன் தன்கையிலிருந்த ஓட்டினாக்காட்டி இது 
என்ன ? என்றான் , சீதை ஓடு என்றாள் . சீதை , இயங்கு ஓடு என்றவு . 
டன் தேர் இயங்கி ஆகாயத்தில் ஓடத்தொடங்கியது . 

தேர் ஓடியதை அறிந்த சீதை அப்பொழுது தான் வஞ்சிக்கப் 
பட்டதாக உணர்ந்தாள் . வழியிடைக்கண்ட விலங்குகளிடம் தன்னைப் 
பற்றி ரகுராமரிடம் கூறும் படி வேண்டினாள் . மேலும் சீதை தான் 
அணிந்திருந்த அணிகலன்களைக் கழற்றி தன் முந்திச் சேலையைக் 
கிழித்துக் கட்டிச் சிறுசிறு பொட்டலங்களாக ட்டுக் கொண்டே 
போனாள் . 


ராவணன் தேர் சடாயு வனத்தில் வரும் பொழுது சடாயு வந்து 
தேரை மறித்தது . ராவணன் சடாயுவை வெட்டி வீழ்த்தி விட்டான் . 
சீ தை சடாயுவை நோக்கி ராமலெச்சுமணர் இங்கு வருவது வரை 
யிலும் நீ வதைத்து வதைத்து கிடக்க வேண்டும் , என வேண்டிக் 
கொண்டாள் . 


ராவணன் சீதையை இலங்கையில் செண்பகப் பூங்காவில் 
சிறை வைத்து பல அரக்கியர்களைக் காவலாக வைத்தான் . 


ராமலெச்சுமணர் சீதையைக் காணாமல் உயிர் பரதவித்து வன - 
மெல்லாம் தேடி வந்தனர் . ராமரும் லெச்சுமணனும் சடாயு வனத்தில் 
வர சடாயு ராமரிடம் ராவணன் சீதையைத் தூக்கிச் சென்ற விபரத் 
தினைக் கூறித் தான் தடுத்து நின்றதையும் தனக்கு ஏற்பட்டதையும் 
எடுத்துக் கூறியது . 

பின்னர் சடாயு ராமரிடம் வடுப்பட்டு எங்கள் குலம் வாழ் - 
வதில்லை ; ஆகவே ராமரே நீர் என்னை மயானம் இல்லாத இடமாகத் 
தேர்ந்து அடக்கம் செய்து விடும் என வேண்டியது . 


27 


ராமர் உலகெங்கும் நோக்கி மயானம் இல்லாத - இடமே இல்லை 
எனத் தெரிந்து சடாயுவினைத் தன் வலது தொடையைக் கீறி அதனுள் 
அடக்கம் செய்தார் . 


ராமர் மீண்டும் லெச்சுமணனிடம் மனம் வருத்தி நீ எப்படிச் 
சீதையை விட்டு விட்டு வந்தாய் எனக் கேட்டார் . லெச்சுமணனும் 
நடந்தது அனைத்தையும் எடுத்துக் கூறினான் . மேலும் ராமர் அவனிடம் 
எப்படித்தான் இருந்தாலும் நீ சீதையை விட்டு வந்திருக்கக் கூடாது . 
பெரும் பிழை செய்து விட்டாய் என் முன் நில்லாதே 


என்றார் . 


லெச்சுமணன் மனம் வருந்தி தன் வாளால் உயிரை மாய்த்துக் 
கொள்ள எண்ணினான் . தம்பி மனநிலை யறிந்து ராமர் லெச்சுமணனைத் 
தேற்றினார் . 


காட்டில் ராமரும் லெச்சுமணனும் ஓர் ஆலமரத்தடியில் இருந் 
தனர் . அப்பொழுது மரத்திலிருந்த அனுமன் ராமர் மீது இலைகளைப் 
பறித்து எறிந்தான் . லெச்சுமணன் கோபமுற்று அனுமன் மீது அம்பினைத் 
தொடுக்க எண்ணவே ராமர் தடுத்து நிறுத்திவிட்டு அனுமனைத் தன் 
பிள்ளையாக ஏற்றுக் கொண்டார் . ராமர் தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பத் 
தினை அனுமனிடம் கூற , அனுமன் , தான் சீதையை மீட்பதற்குத் துணை 
நிற்பதாகக் கூறினான் , மேலும் அனுமன் ராமரிடம் , வாலி சுக்கிறீபன் 
சண்டையினையும் எடுத்துக் கூறி சுக்கிறீபனுக்கு உதவினால் வானரப் 
படை முழுமையும் தங்களுக்குப் பணிபுரியும் என்பதையும் எடுத்துரைத் 
தான் . ராமரும் ஒத்துக் கொண்டார் . 

அடுத்து , அனுமன் சுக்கிறீபனிடம் , வந்து உனக்கு உதவிக்கு 
ராமர் இருக்கிறார் என எடுத்துக் கூறினான் . சுக்கிறீபனும் செய்தியறிந்து 
ராமரை வந்தடி தொழுதான் , 

ராமர் உதவியுடன் சுக்கிறீபன் வாலியுடன் சண்டை செய்தான் . 
சண்டை நடக்கும் பொழுது ராமர் தன் நாமம் பொறித்த அம்பினை 
வாலி மீது தொடுத்து விட்டார் . வாலி இறந்து விட்டான் . பின்னர் 
வாலி மகன் அங்கதனுக்கு ராமர் முடிசூட்டி வைத்தார் . 

சுக்கிறீபன் ( வெற்றி பெற்று தாரகை என்பவளோடு வாழ்ந்து 
வந்தான் . 

ராமர் அனுமனை அழைத்து தென்னிலங்கைக்குப் போய் சீதை 
இருக்கும் நிலையினை அறிந்து வரச் சொன்னார் , அனுமன் இலங்கைக்கு 


28 


வந்து சீதை இருக்குமிடமறிந்து அவளிடம் ராமர் கணையாழியைக் 
கொடுத்தான் , சீதை , பதிலாக அனுமனிடம் தன் சூடாமணியினைக் 
கொடுத்தனுப்பினாள் 

அனுமன் அங்கிருந்து புறப்படும் போது அரக்கர் வந்து தடுக்க 
அனுமன் அவர்களுடன் போரிட்டான் . ராவணன் மகன் இலக்கண 
குமாரன் அனுமனுடன் போரிட்டுத் தோற்றான் . பின்னர் ராவணன் 
மகன் இந்திர செயித்து வந்து போரிட்டு அனுமன்ச் சங்கிலியால் 
பிணைத்து இழுத்துச் சென்றான் . 

ராவண சபையில் அனுமன் வந்து உட்கார்ந்தான் . ராவணன் 
அனுமனிடம் நீ யார் ? எனக் கேட்க , அனுமன் நான் ராம தூதன் 
எனக் கூறினான் . 

ராவணன் கோபமுற்று அனுமன் வாலில் துணிகளைச் சுற்றித் 
தீயைக் கொழுத்துமாறு ஏவினான் . தீ கொழுத்தப் பட்டதும் அனுமன் 
இலங்கை நகரைத் தீக்கிரையாக்கி விட்டு விரைந்து ராமரிடம் வந்து 
சீதையின் நிலையின் எடுத்துக் கூறினான் . 

ராமர் உடனே இலங்கைக்குச் செல்ல வானரப் படைகளை ஏவி 
கடலில் பாலம் அமைக்கச் சொன்னார் . பாலமும் அமைக்கப்பட்டது . 
ராமர் வானரப்படையுடன் இலங்கை வந்து சேர்ந்தார் . 

ராமர் படையுடன் வந்திருப்பதை ஒற்றர் ராவணனுக்கு அறிவித் 
தனர் ராவணன் உடனே போருக்குப் புறப்பட்டு வந்தான் . ராவணன் 
லெச்சுமணனுடன் போர்புரிந்து தோற்று வெறுங்கையனாக திரும்பிச் 
சென்றான் . 

ராவணனிடம் அவன் தம்பி விபூசணன் குறுக்கிட்டு போருக்குச் 
செல்லாதே , அழிந்து போவாய் எனப்பல அறிவுரைகளை எடுத்துரைத்தான் . 
ராவணன் கேட்கவில்லை . எனவே விபூஷணன் ராமரிடம் அடைக்கலம் 
வேண்ட , ராமரும் ஏற்றுக் கொண்டார் . 


ராவணனின் மந்திரி , ராவணனிடம் அவன் மக்களாகிய அதிகா - 
யனையும் , இந்திர செயத்தையும் போருக்கு அனுப்பி வைக்குமாறு 
கூறினான் . 

ராவணன் தன் மகன் இந்திர செயித்தை அழைத்துப் போருக்குப் 
போகுமாறு ஏவினான் . இந்திர செயித்தும் தந்தையிடம் நல்மொழிகளைக் 
கூறிப் போர் வேண்டாம் எனக் கூறினான் . ராவணன் கோபமுறவே 
இந்திர செயித்து விருப்பற்ற நிலையில் போருக்கு வந்தான் . போரில் 


29 


இந்திர செயித்துக்கும் லெச்சுமணனுக்கும் சண்டை நடந்தது . கடும் 
போரில் இந்திர செயித்தின் கணையால் லெச்சுமணன் மயங்கி வீழ்ந்து 
விட்டான் . இந்திர செயித்து இச்செய்தியினைத் தந்தையிடம் கூறி 
மகிழ்ந்தான் . 


ராமர் போருக்குச் சென்ற லெச்சுமணன் திரும்பி வராததைப் 
பார்த்து வர ஆள் அனுப்பினார் . லெச்சுமணன் மயக்க முண்டிருப்பதை 
ஏவலர் ராமரிடம் கூறவே ராமர் , விபூஷணனுடன் களத்திற்கு வந்து 
லெச்சுமணனை மயக்கம் தெளிவிக்க செந்தலைக் கருடனை வரும்படி 
வேண்டினார் . செந்தலைக் கருடன் வந்து வட்ட மிட்டதும் லெச்சுமணன் 
எழுந்து விட்டான் . 


அடுத்து ராமர் அனுமனை அனுப்பி இலங்கையை அழிக்கும் படிக் 
கூறினார் . அனுமன் போருக்கு வரவே அவனுடன் பலர் வந்து மோதி 
மாண்டனர் ராவணனின் மகன் அதிகாயனும் மாண்டான் . பின்னர் 
ராவணன் மகன் இந்திர செயித்து போருக்கு வந்தான் . உடனே 
லெச்சுமணனும் களத்திற்கு வந்தான் . கடும் போர் நடந்தது . இறுதியில் 
இந்திரசெயித்தும் அழிந்தான் . அடுத்து ராவணன் தூங்கிக் கொண்டி 
ருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போருக்கனுப்பினான் . போரில் 
கும்பகர்ணனும் இறந்து விட்டான் . கும்பகர்ணனும் மடியவே ராவணன் 
ஏக்கமுற்றுத் தடுமாறினான் . அப்பொழுது தளபதி வச்சிரதந்தன் 
என்பவன் ராவணனிடம் , உன் சித்தி மகன் மயில் ராவணனை அழைத்து 
வந்து போர் செய்தால் ராமலெச்சுமணரை வென்றிடலாம் என 
எடுத்துரைத்தான் . 


1- 4698 


ராவணனும் ஒருவாறு மனந்தேறி உடனே போருக்கு வரும்படி 
மயில்ராவணனுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சிர தந்தனிடம் கொடுத்து 
அனுப்பினான் . வச்சிரதந்தன் மயில்ராவணன் கோட்டையில் உள்ள சில 
காவலர்களையும் தாண்டி வந்து மயில்ராவணனிடம் கடிதத்தினைக் 
கொடுத்தான் . மயில்ராவணன் கடிதத்தினைப் படித்து செய்தி அறிந்து 
கொண்டு வேகமாகப் புறப்பட்டு இலங்கையில் வந்து ராவணனைக் 
கண்டான் . ராவணன் நடந்த போர் செய்தியெல்லாம் மயில் ராவண 
னிடம் எடுத்துக்கூறி தன் நிலைமையினை விளக்கினான் . 


ராவணனும் மயில்ராவணனும் இவ்வாறு கூடிப்பேசி கொண்டி 
யிருக்கையில் ராவணன் , மயில்ராவணனிடம் , நீ எப்படியாகிலும் ராம 
லெச்சுமணரைத் தூக்கிக்கொண்டு பாதாள தேசத்துக்குப் போய்விடு 
என்றான் . 


30 


ராவணன் இவ்வாறு கூறிக் கொண்டிருந்ததை மந்திரி மகோதரன் 
கேட்டு அச்செய்தியினைத் தந்திரமாக ஒரு தூதன் மூலம் விபூஷணனக்கு 
அறிவித்தான் . விபூஷணன் உடனே ராம லெச்சுமணரைப் பாதுகாப் 
பாக இருக்கும்படி வேண்டினான் . 


ராமலெச்சுமணர் பாதுகாப்பாக இருக்கவேண்டி அனுமன் தன் 
வாலினால் ஒரு கோட்டை அமைத்தான் . அனுமன் தன வாலினால் ஒரு 
கோட்டை அமைக்கும் போதே மயில் ராவணன் தந்திரமாக அவன் 
வாலுக்குள் உட்கார்ந்து கொண்டான் . நடுச்சாம வேளையில் எல்லோ - 
ரும் தூங்க ஆரம்பித்தனர் . மயில் 

ராவணன் 

மெதுவாக 
விபூஷணன் வேடம் பூண்டு வந்து ராமரையும் லெச்சுமணனையும் 
தூக்கிக் கொண்டு அனுமனை ஏமாற்றி விட்டு வெளியில் வந்தான் . 
பின் மயில் ராவணன் ராமலெச்சுமணரைப் பத்திரகாளி கோயில் 
அறையின் உள்ளே வைத்துப் பூட்டினான் . 

மயில் ராவணன் மனைவி மயில் ராவணனிடம் அவன் தங்கைக்கு 
அவன் செய்த தீங்கினாயும் , மேலும் ராவணன் செய்த கொடுமை - 
களையும் , மயில் ராவணன் ராமலெச்சுமணரைத் தூக்கி வந்த 
செயலையும் தவறுகள் எனச் சுட்டிக் காட்டினாள் . மயில் ராவணன் 
அவளைச் சீறிப் பழித்தான் . 

இது இவ்வாறாக , ராவணன் இலங்கையில் மகிழ்ச்சி ஆரவாரம் 
செய்தான் . எனவே விபூஷணனும் அனுமனும் , ராவணனின் மகிழ்ச்சிக்கு 
காரணம் யாதென ஆராய்ந்து ராமலெச்சுமணரை மயில் ராவணன் 
தூக்கிச் சென்று விட்டான் என்பதனை அறிந்தனர் . வி பூஷணன் 
அனுமனிடம் பாதாள இலங்கைக்குப் போய் ராமலெச்சுமணரை மீட்டி 
வரும்படிக் கூறினான் . 

அனுமன் உடனே புறப்பட்டு மயில் ராவணன் கோட்டைக்கு 
வந்து முதலில் காவலர்களோடு போரிட்டு வென்றான் . அடுத்து அனு 
மன் தவளை வடிவெடுத்து செந்தாமரைத் தண்டு வழி பாதாள லோகம் 
சென்று துலா யந்திரத்தை கடக்க முற்படும் பொழுது அரக்கர் வந்து 
தடுத்து அவனைப் பிடிக்க முயன்றனர் . அப்பொழுது மச்ச வல்லபன் 
என்பவன் அனுமனோடு வந்து போரிடவே அனுமன் சற்றுத் தளர்ச்சி 
யடைந்தான் . அனுமன் மச்ச வல்லபனிடம் , உன் பெற்றோர் யார் ? 
என விபரம் கேட்டான் . மச்ச வல்லபன் முதலில் சற்றுத் தயங்கி பின் 
என் தந்தை அனுமார் ; என் தாய் திமிதி என்ற மச்சமர் ; என் தகப்பனைப் 
பெற்றவர் வாயு பகவான் , என் பெயர் மச்ச வல்லபன் என்று கூறினான் . 


31 


அனுமன் மச்சவல்லபனிடம் தானே அவனுடைய தந்தை என்பதை 
உணர்த்தினான் . அப்படியிருந்தும் மச்சவல்லபன் அனுமன் உள்ளே விட 
மறுத்தான் . பின் மச்சவல்லபன் அனுமனிடம் நான் உயிரோடு இருப்பது 
வரையிலும் நீர் என்னைக் கடந்து செல்ல முடியாது . ஆகவே நீர் என் 
நடுமார்பில் குத்திவிடும் நான் மூர்ச்சையற்று விழுந்தபின்னர் உள்ளே 
செல்லும் எனக் கூறினான் . 

அனுமன் மச்சவல்லபனைக் குத்தி மயக்கமடையச் செய்து விட்டு 
பாதாள இலங்கைக்குள் வந்தான் . அடுத்து அனுமன் செங்கல் கோட்டை 
பித்தளைக் கோட்டை , வெங்கலக் கோட்டை பொன்கோட்டை , பவளக் 
கோட்டை எல்லாம் கடந்து வந்தான் . அரக்கர்கள் வந்து தடுத்தவர்களை 
அனுமன் அடித்து வீழ்த்தினான் . பின் அனுமன் உள்ளே இருந்த மணி 
மண்டபத்தில் வந்து வீற்றிருந்தான் . அப்பொழுது மயில் ராவணன் , தான் 
தூக்கி வந்த ராம லெச்சுமணரைக் காளிக்குப் பலி கொடுக்க நல்ல 
சமயம் எனப் புறப்பட்டான் ; அப்பொழுது அவன் தெய்வத்திற்கு 
அபிஷேகம் செய்ய தன் தங்கை தூரதண்டிகையிடம் தண்ணீர் எடுத்து 
வரும்படிக் கூறினான் . தூரதண்டிகை வருந்திப் புலம்பிக் கொண்டு அந்த 
இரவில் தண்ணீர் எடுக்கச் சென்றாள் . தூரதண்டிகையின் புலம்பல் 
மொழிகளைக் கேட்ட அனுமன் அவளிடம் பெண்ணே உன் துன்பங்கள் 
யாவை ? உன் துன்பங்களை நான் களைந்து விடுவேன் ; ராமலெச்சுமணர் 
எங்கிருக்கிறார் ? எல்லா விபரமும் சொல் ? என வேண்டினான் . 

தூரதண்டிகை அனுமனிடம் , குரங்காகிய நீ எப்படி மனிதன் 
போல் பேசுகிறாய் ? என்றாள் . 

அனுமன் அவளிடம் . நான் பலகலை அறிந்தவன் என்பெயர் 
அனுமன் என்றான் . 

தூரதண்டிகை அவனிடம் , அனுமன் என்றால் விசுவரூபம் 
காட்டும் என்றாள் . 
அனுமன் உடனே அவளிடம் விசுவரூபம் காட்டி நின்றான் . தூரதண்டிகை 
பயந்து நடுங்கிப் போதும் போதும் என்றாள் . 

அனுமன் மேலும் தூரதண்டிகையிடம் அவள் குடும்ப நிலையினைக் 
கேட்டறிந்தான் . தூரதண்டிகைக்குத்தான் எப்படியும் உதவி செய்வ . 
தாகக்கூறி அனுமன் அவள்மூலம் ராமலெச்சுமணர் இருக்குமிடத்தினை 
அறிந்து அவர்கள் இருக்கும் இடத்திற்குச் செல்வதற்குரிய வழிகளின் 
தன்மைகளையும் அறிந்துகொண்டான் . 


வதறியாது திகைத்தான் சேர்த்து ஓடி ஒளிந்தான் . அனுமன் செய் 
32 
அடுத்து அனுமன் ராமலெச்சுமணர் இருக்கும் இடத்திற்குச் செல்ல 
வேண்டி ஈ வடிவமெடுத்துத் தூரதண்டிகையின் தண்ணீர் குடத்திற்குள் 
உட்கார்ந்து கொண்டான் . தூரதண்டிகை குடத்துடன் கோட்டை 
வாயிலின் அருகில் உள்ள தராசின் பக்கத்தில் வந்தாள் . தராசு 
ஒரு புறம் அதிகமாகச் சாயவே காவலர்கள் தூரதண்டிகையைத் தடுத்து 
நிறுத்தினர் . உடனே குடத்திலிருந்த அனுமன் வெளியில் வந்து விசுவ 
ரூபம் எடுத்துத் தடுத்தவர்களை அடித்துக் கொன்றான் . பின்னர் அனுமன் 
அங்கு நின்று கொண்டிருந்த தூரதண்டிகையின் மகன் நீலமேகனின் 
கால்விலங்குகளையும் அகற்றினான் . 

அனுமன் நீலமேகன் உதவியால் ராமலெச்சுமணர் இருக்கின்ற 
பத்திரகாளி கோயிலுக்கு ஓடி வந்தான் . கோயிலில் இருந்த ராம 
லெச்சுமணரை வைக்கப்பட்டுள்ள பெட்டியினை அனுமன் தூக்கிக் 
கொண்டு வெளியில் வந்தான் . ராமலெச்சுமணரை வைக்கப்பட்டுள்ள 
பெட்டியினை அனுமன் பின்னர் பூமாதேவியிடம் பாதுகாப்பாக ஒப் 
படைத்து விட்டுத் திரும்பி வந்து நீலமேகன் தூரதண்டிகையிடம் பேசிக் 
கொண்டிருந்தான் . 

மயில் ராவணன் , வேவுகாரர் மூலம் நீலமேகனும் தூரதண்டி 
கையும் அனுமனுடன் பேசிக் கொண்டிருப்பதை அறிந்தான் . ஏவலர் 
களை அழைத்து மயில் ராவணன் , தூரதண்டிகையையும் நீலமேகனையும் 
பிடித்துக் கட்டிக் கொண்டு வரும்படி உத்தரவிட்டான் . 

ஏவலர்கள் தூரதண்டிகை , நீலமேகனைப் பிடிக்கவர அனுமன் 
அவர்களை அடித்துக் கொன்றான் . இச்செய்தி மயில் ராவணனுக்கு 
எட்டியது . உடனே மயில் ராவணன் கடகன் 

என்பவனை அழைத்து 
படை திரட்டச் சொன்னான் . படைகளைத்திரட்டி மயில் ராவணன் 
போருக்கு வந்தான் . போர் தொடங்கியது . அனுமன் எல்லோரையும் 
அடித்துக் சிதறும் படி ஆக்கினான் . அப்பொழுது மயில் ராவணன் தன் 
மாய்கையால் ஓடி ஒளிந்து கொண்டான் . 

அனுமன் , ஒளிந்து கொண்ட மயில் ராவணனைத் தேடும் 
பொழுது அவன் ஓர் ஆலமரத்தின் கீழ் உள்ள ஒருவழியில் இருப்பதைக் 
கண்டான் . எனவே அனுமன் ஈவடிவமெடுத்து வந்து தன்னுடைய 
விரலில் மயில் ராவணனைக் கட்டி யிறுக்கி அடித்தான் . மயில் ராவணன் 
மண்டையில் அடிபட்டு மூளை சிதறியது . மயில் ராவணன் சிதறுண்ட 
னின் மாய்கை பற்றிய விபரத்தினைக் கேட்டறிந்தான் .. அப்பொழுது 


! 


33 


மயில் ராவணன் மாய்கையால் பூதம் ஒன்று அனுமன் முன் தோன்றி 
அக்கினியைக் கக்கியது . அனுமன் உடனே மனதில் சீதையைத் 
தியானித்தான் . உடனே அனுமன் அசரீரி வாக்காக மயில் ராவணன் 
வேள்வி செய்வதையும் , பூதம் வேள்வியிலிருந்து தோன்றி வந்ததை 
யும் , ஆலமரத்தினைப் பிடுங்கினால் மயில் ராவணன் இருக்குமிடம் 
போகலாம் என்பதையும் அறிந்து கொண்டான் . 


அனுமன் பின்னர் ஆல மரத்தினைப் பிடுங்கி மயில் ராவணன் 
இருப்பதைக் கண்டு அவன் மீது போட்டான் . மயில் ராவணன்; மீண்டும் 
ஓடி ஒளித்துக் கொண்டான் . உடனே அனுமன் வாயு பகவானை வேண்டி. 
னான் ; வாயுபகவான் அருளினால் மயில் ராவணனைத் தாக்கினான் . மயில் 
ராவனன் உடல் தவிடு பொடியாகியது . சிறிது நேரத்திற்குள் மயில் 
ராவணன் சிதைந்த உடலெல்லாம் ஒன்று சேர்த்து ஓடி ஒளிந்தான் . பின் 
மயில் ராவணன் மதயானை வடிவமெடுத்தான் . அனுமன் கடுங்கோபத் 
துடன் அவனைத் தாக்கினான் . கடும் போர் நடந்தது . அனுமன் வேலவரை 
வேண்டி அவரின் வேலினைப் பெற்று மயில் ராவணன் மீது எறிந்தான் . 
மயில் ராவணன் வேல்பட்டு மாய வேல் அனுமனிடம் திரும்பியது . வேல் 
திரும்பியவுடன் மயில் ராவணன் மீண்டும் உயிர் பெற்று நின்றான் . 


அனுமன் தூரதண்டிகையிடம் , நான் இவ்வாறு மயில்ராவணனைப் 
பலமுறை கொன்றும் அவன் உயிர்பெற்று விடுகிறானே , அந்த மாய்கை 
வரலாறு நீ அறிவாயா ? எனக்கேட்டான் . 


தூரதண்டிகை தன்கணவன் கனவில் வந்து மயில் ராவணன் 
பெற்றிருக்கும் வரம்பற்றிக் கூறியதனை அனுமனிடம் எடுத்து கூறினாள் . 
அதவாது மயில்ராவணன் சிவனிடம் யாரும் வெல்ல முடியாத வரம் 
வேண்ட சிவனாரும் வரமளித்தார் . அந்தவரமாவது . விந்தியாசில மலை 
யில் ஐந்து குகைகள் உள்ளன . குகைகளின் நடுவில் துவாரங்கள் 
உள்ளன . துவாரங்களில் ஐந்து வண்டுகள் உள்ளன . அந்த வண்டுகள் 
உயிரோடு உள்ளவரை உன்னையாரும் அழிக்க முடியாது என்பதாகும் . 


மயில்ராவணன் வரத்தினைப் பற்றி அறிந்த அனுமன் மீண்டும் 
அவனைக் கொல்வதற்குப் புறப்பட்டான் . அனுமன் மயில் ராவணன் 
பக்கத்தில் வந்து தன்னுடைய வாலினால் அவனை இறுகக் கட்டி ராமர் 
சீதையைத்துதித்துக்கொண்டு விந்தியாசில மலையில் தன் வலது காலை 
யும் மயில்ராவணன் மார்பில் தன் இடது காலையும் வைத்து ஓங்கி 


34 


மிதித்தான் . அப்பொழுது அனுமன் மலைக்குகைகளில் உள்ள துவாரங் 
களைக் கண்டான் ; துவாரங்களைக் கையினால் அடைத்து கொண்டு வண்டு 
களை வெளியே வரவிடாமல் பிடித்துக்கொன்றான் . பின் அனுமன் மயில் 
ராவணனைத் தாக்கவே மயில் ராவணன் மெதுவாக அனுமனின் உடலில் 
பிரவேசித்தான் . இதனை உணர்ந்த அனுமன் மயில்ராவணன் தலையை 
அறுத்துவிட்டான் . மயில்ராவணன் உயிர் பிரிந்து விட்டது . 


நீலமேகன் மயில் ராவணனுக்கு இறுதிச் சடங்குகளைச் செய்தான் 
அப்பொழுது அனுமன் மயில் ராவணன் மகளை நீல மேகனுக்கு மணம் 
முடித்து வைத்து அவன் பாதாள லோகம் ஆளும்படி மணி முடியும் 
சூட்டி வைத்தான் . மச்சவல்லபனை அழைத்து அனுமன் , நீலமேகனுக்கு 
அமைச்சனாக இருக்கும்படிக் கூறினான் , 

அனுமன் பின்னர் ராம லெச்சுமணர் இருக்கும் பெட்டியினைப் 
பூமா தேவியிடம் கேட்டுப் பெற்றுக் கொண்டு மயில் ராவணன் கோட் 
டை விட்டு வெளியேறி வந்தான் விபூஷணன் , அங்கதன் சுக்கிறீபன் 
முதலிய யாவரும் அனுமனை வரவேற்றனர் . அனுமன் கொண்டு வந்த 
பெட்டியினை யாவரும் சுற்றி நின்று வணங்கினர் . சிறிது நேரத்தில் 
ராமலெச்சுமணர் மயக்கந் தெளிந்து எழுந்தனர் . நடந்த செய்தியெல் - 
லாம் ராமலெச்சுமணருக்கு எடுத்துரைக்கப்பட்டது . அடுத்து யாவரும் 
கூடி ராவண சம்காரம் செய்ய ஆலோசனை நடத்தினர் . 


இது இவ்வாறாக , ராவணனும் ராமர் பாசறையில் உள்ள ஆரவார 
மகிழ்ச்சியினையும் மயில்ராவணன் இறந்து பட்டதனையும் வேவுகாரர் 
மூலம் அறிந்து மனந்தடுமாறினான் மந்திரி மகோதரன் அவனுக்கு 
ஆறுதல் கூறினான் பின் ராவணன் போருக்குப் புறப்படலாயினான் . 

ராமலெச்சுமணருக்கும் ராவணனுக்கும் கடும் போர் நடந்தது . 
போரில் ராவணனின் பத்துத் தலைகளையும் அறும்படும்படிச் செய்து ராமர் 
அவனைக் கொன்றுவிட்டார் . ராவணனும் அழிந்தான் . பின்னர் ராமர் 
சீதையை அழைத்துக் கொண்டு , இலங்கையில் விபூஷணனுக்கு மணி 
முடி சூட்டி வைத்தார் . 


பின்னர் ராமர் சீதை லெச்சுமணனுடன அயோத்தி வந்தடைந் 
தார் . அயோத்தி நகர் மகிழ்ச்சிக் கடலில் மூழ்கியது . ராமர் பரதனிடம் 
அவர் வரும் வரை பரதன் தேசத்தை அரசாண்ட விதங்களையும் 
கேட்டறிந்தார் . திசதரன் இறந்த நினைவு நாளும் சிறப்பாகக் 
கொண்டாடப் பட்டது . 


35 


ராமர் அரசுரிமை ஏற்றவுடன் தன் நாட்டிலுள்ள சமுசாரிகளை 
அழைத்து ஆளுக்கொரு பூசணி விதை கொடுத்தார் . அனுமனும் ஒரு 
விதை வாங்கினான் . எல்லோரும் பூசணி விதையினைத்தரையில் 
ஊன்றினர் . பூசணி முளைத்துக்கொடி வீசிப் படர்ந்தது . சமுசாரிகளின் 
பூசணி ஒன்று கூட காய்க்கவில்லை . ஆனால் அனுமனின் பூசணி 
மட்டும் காய்த்தது . 


ராமர் அனுமன் விளைவித்த பூசணிக்காயினைக் கொண்டு - வரச் 
சொல்லி ஆசாரிகளை வரவழைத்து விலை மதிக்கச் சொன்னார் . ஆசாரி 
களும் விலைமதித்தனர் . ராமர் சமுசாரிகளிடம் ஆசாரி மதித்த விலை - 
யினைக் கொடுத்து பூசணிக்காயினை எடுத்துப்போகச் சொன்னார் . 
சமுசாரிகள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வம் அனைத்தையும் 
பூசணிக்காய்க்காக கொடுக்க நேர்ந்தது . சமுசாரிகள் யாவரும் வெறுப் 
படைந்து ராமரைத் தூற்றினர் . 


பின்பு ராமர் ஒரு நாள் நகர்ச் சோதனை செய்து வரப்புறப்பட்டார் . 
அப்பொழுது அவர் பல சாதியர் வாழும் ஒவ்வொரு தெருக்களை - 
யும் கடந்து வந்தார் . ராமர் வண்ணார் தெருவில் வரும் பொழுது , 
மகிளம்பூ என்ற வண்ணாத்தி ஒழுக்கம் தவறி நடக்க அதைக் கண்ட 
அவள் கணவன் அவளைப் பிடித்து அடித்தான் . அடிபொறுக்க முடி . 
யாமல் அவள் அழுது ராமரிடம் முறையிடுவேன் என்றாள் . உடனே 
வண்ணான் அவளிடம் சீதையையும் ராமரையும் பழித்துப் பேசினான் . 
இவ்வசைச் சொல்லினை ராமர் கேட்டுக் கொண்டார் . 


அரண்மனையில் கைகேசி சீதையிடம் ராவணன் பற்றிய செய்தி 
களைக் கூறுமாறு வற்புறுத்தினாள் சீதை கைகேசியிடம் அவன் வாயால் 
கூறுவதற்குத் தகுதி படைத்தவனில்லை எனக்கூறி அவன் படத்தினை 
வரைந்து காட்டினாள் . அப்பொழுது நகர்ச் சோதனை முடித்து ராமர் 
வீட்டிற்கு வந்தார் . ராமர் வந்ததைக் கண்ட சீதை ராவணன் படத்தை 
படுக்கையின் கீழ் மறைத்து வைத்தாள் . ராமர் மனச் சோர்வுற்று 
படுக்கையில் வந்து படுத்தார் . அப்பொழுது அவர் உடலிலுள்ள 
வியர்வை ராவணன் படத்தில் பட்டு ராவணன் மீண்டும் உயிர் பெற்று 
படுக்கையினை அசைத்தாள் . ராமர் படுக்கை அசைவதைக் கவனிக்க 
ராவணன் உயிர் பெற்றிருப்பதைக் கண்டு அவனை மீண்டும் கொன்று 
விட்டார் . பின்னர் ராமர் சீதையிடம் ராவணன் படம் 

படம் வந்தது 
எவ்வாறு எனக்கேட்டார் , சீதை கைகேசி வற்புறுத்தியதால் தான் 


36 


அப்படத்தினை வரைந்ததாகக் கூறினாள் . ராமர் கோபமுற்றுதுடன் 
சீதை மீது சந்தேகங் கொண்டார் . கைகேசி வந்து சமாதானம் கூறிப் 
பார்த்தாள் . ராமர் மனம் தெளிய வில்லை . 


உடனே ராமர் லெச்சுமணனை அழைத்து , கற்பொழுக்கம் தவறிய 
சீதையை நாட்டில் வைக்க கூடாது ; காட்டிம் கொண்டு போய் வெட்டிக் 
விடு என்றார் . லெச்சுமணன் பல நன்மொழிகளைக் கூறித் தடுத்துப் 
பார்த்தான் . ராமர் கேட்கவில்லை . எனவே லெச்சுமணன் சீதையை 
அழைத்துக் கொண்டு காட்டிற்கு வந்தான் . சீதை அழுது புலம்பினாள் ; 
வழிநடக்க முடியாமல் தடுமாறினாள் , சீதை அப்பொழுது கருப்பிணியாக 
இருந்தாள் . 


லெச்சுமணனும் சீதையும் பல இடங்களைக் கடந்து சேர்ந்து 
ஓரிடத்தில் அமர்ந்தனர் . அப்பொழுது சீதை தன்னை மறந்து தூங்கி 
னாள் அப்பொழுது லெச்சுமணன் சீதையின் கற்பு நிலைனையிச் சோதனை 
பார்த்தான் . கற்புடைய தேவியை வனவிலங்குகளெல்லாம் வந்து 
வணங்கின . எனவே லெச்சுமணன் சீதை கற்பு அழியவில்லை என்பதை 
உணர்ந்து கொண்டான் சீதை தூங்கும் பொழுது அவள் அறியாமல் 
லெச்சுமணன் அவளை விட்டு விட்டு வாளில் தன் காலை அறுத்து 
இரத்தத்தை தோய்த்துக் கொண்டு ராமரிடம் வந்து சேர்ந்து விட்டான் . 
ராமரிடம் லெச்சுமணன் சீதையை வெட்டி விட்டேன் எனக் கூறி 
விட்டான் . 


சீதை எருந்து பார்க்கும் பொழுது லெச்சுமணனைக் காணாமல் 
அழுது புலம்பினாள் . சீதையின் அழுகுரலைக் கேட்ட வான்மீக முனிவர் 
அங்கு வந்து அவளை அழைத்துச் சென்று தன் ஆசிரமத்தில் சேர்த்தார் . 
சீதைக்குக் குழந்தைப் பேற்றிற்கான காலம் வந்தது . சீதைக்குப் 
பிள்ளைப்பேறு மருத்துவம் பத்திரகாளி வந்து பார்த்தாள் . சீதை ஓர் 
ஆண் குழந்தையைப் பெற்றாள் . பத்திரகாளி குழந்தைக்கு அசலவன் 
எனப் பெயரும் சூட்டினாள் . 


பின்னர் சீதை ஒருநாள் ஆசிரமத்திலிருந்து தண்ணீர் எடுத்து 
வர வெளியில் வந்தாள் . வழியில் அவள் ஒரு குரங்கு தன் பிள்ளையின் 
அணைத்து வைத்துக் கொண்டு போவதைக் கண்டாள் . எனவே அவள் 
வழி திரும்பி வந்து தொட்டிலில் படுத்திருந்த பாலனைத் தூக்கிக் 
கொண்டு மீண்டும் தண்ணீர் எடுத்துவரச் சென்றாள் . இது வான்மீக 
முனிவருக்குத் தெரியாது . வான்மீக முனிவர் சிறிது நேரம் கழித்து 


37 


தொட்டிலை வந்து பார்த்தார் . தொட்டிலில் குழந்தை இல்லை . முனிவர் 
உடனே சீதைக்கு என்ன பதில் சொல்வேன் எனக் கூறிக் கொண்டு 
தெற்பப் புல்லைப் பிடிங்கி வந்து தொட்டிலில் போட்டுத் தாலாட்டினார் 
தெற்பப் புல் குழந்தையாக உருவெடுத்தது . வான்மீகர் 

வான்மீகர் மகிழ்ந்து 
கொண்டார் . அப்பொழுது சீதை பாலனுடன் , தண்ணீர் எடுத்துக் 
கொண்டு உள்ளே நுழைந்தாள் . தொட்டிலில் மற்றெரு குழந்தை 
இருப்பதைக் கண்டு சீதை வான்மீகரிடம் என்ன செய்தி எனக் 
கேட்டாள் வான்மீகர் நடந்த செய்தியினை எடுத்துரைத்தார் . 


முனிவர் சீதையிடம் 

சீதையிடம் இரண்டு குழந்தையையும் வளர்க்கச் 
சொனனார் . சீதை தன் கணவனுக்கு இக்குழந்தை பற்றிய விவரம் 
எவ்வாறு நான் கூறுவேன் என வருத்தமுற்றாள் . அப்பொழுது பத்திரகாளி 
சீதையிடம் உருவாக்கிய குழந்தை பற்றிய விவரத்தினை நான் என் 
அண்ணன் ராமரிடம் கூறிக் கொள்வேன் ; நீ அஞ்ச வேண்டாம் 
என்றாள் . முனிவர் குசப்புல்லிருந்து உருவாக்கிய பாலனுக்குக் குசலவன் 
எனப் பெயரிடப்பட்டது . 


வான்மீகர் , பாலர்கள் இருவருக்கும் பலகலைகளைக் கற்றுக் கொடுத் 
தார் . பாலர்கள் இருவரும் சீரும் சிறப்புமாய் வளர்ந்து வந்தனர் . ஒரு 
நாள் பாலர்கள் இருவரும் வேட்டைக்குப் புறப்பட்டனர் . அப்பொழுது 
பத்திரகாளி மாற்று வடிவெடுத்து கூனி வேடமிட்டு பாலர்கள் முன்னே 
வந்தாள் . பாலர்கள் அவள் கூனில் கணை தொடுத்துக் கூனை நிமிர்த்தி 
விட்டனர் . பத்திரகாளி அவர்களை நோக்கி , அப்பனுக்குப் பிள்ளை 
தப்பாமல் பிறந்திருக்கிறீர்கள் எனக் கூறி வாழ்த்தி அனுப்பினாள் . 


அடுத்து பாலர்கள் வனத்தில் வேட்டையாடி வரவே அங்கு 
தவம் செய்து வந்த முனிவர்கள் அச்செய்தியினைச் சிவனிடம் கூறினர் . 
சிவன் பலரை அனுப்பிப் பாலர்களை பிடித்துவரச் சொன்னார் . யாராலும் 
பாலர்களைப் பிடிக்க முடியவில்லை . பின்னர் வனத்தில் நின்ற சேவல் 
வடிவுடைய முனிவரைப் பாலர்கள் உயிருடன் பிடித்து வீட்டிற்குக் 
கொண்டு வந்து கட்டிப் போட்டனர் . 


சீதை பாலர்களிடம் , சேவல் யாது ? எனக் கேட்டாள் . பாலர் 
கள் வனத்திலிருந்து பிடித்து வந்தோம் எனக் கூறினர் . 


சேவல் முனிவர் சீதையிடம் , தான் சேவலல்ல முனிவர் என்பதனை 
எடுத்துரைத்தார் . மேலும் முனிவர் அவளிடம் , தன்னை அவிழ்த்து விட் - 


38 


டால் உன்பாலர்களுக்கு உதவிடுவேன் என்றும் கூறினார் . எனவே 
சீதை சேவல்முனிவரை அவிழ்த்து விட்டுவிட்டு பாலர்களிடமும் செய்தி 
யினைக் கூறிவிட்டாள் . 

இது இவ்வாறாக , ராமர் லெச்சுமணனிடம் வசிட்ட முனிவரை 
அழைத்து வரும்படிக் கூறினார் . வசிட்டமுனிவரும் வந்து சேர்ந்தார் . 
அப்பொழுது வசிட்டர் ராமரிடம் , சீதை எங்கே எனக் கேட்டார் . 

ராமர் வசிட்டரிடம் , சீதையை வெட்டி விட்ட செய்தியினை 
வருத்தத்துடன் எடுத்துக் கூறி மீண்டும் சீதையை எழுப்புமாறு வேண் 
டினார் . முனிவர் உடனே வேள்வி ஒன்றினை வளர்த்தார் . வேள்வியில் 
குதிரை ஒன்று வந்து பிறந்தது . அக்குதிரையில் * இக்குதிரையைப் பிடிப் 
பவர் ராமருக்குப் பெண் கொடுக்கலாம் என்ற வாசகமும் எழுதப் 
பட்டிருந்தது ; அக்குதிரை பின்னர் ஒருவர் பிடிக்கவும் அகப்படாமல் 
தப்பி ஓடியது ; சேவல் வனத்தில் வந்து பயிர்களைத் தின்று அழித்தது ; 
சேவல் முனிவர் குதிரையைப் பிடித்துக் கட்டுமாறு அசலவன் குசலவன் 
உதவியை நாடினார் . பாலர்கள் சென்று குதிரையைப் பிடித்து வந்து 
கட்டிப் போட்டனர் . 


ராமர் குதிரையைக் காணாமல் அனுமனிடம் அதனைத் தேடிப் 
பிடித்து வருமாறு கூறினார் . அனுமன் குதிரையைத்தேடி வந்து அது 
கட்டிப் போட்டிருப்பதைக் கண்டான் ; அனுமன் குதிரையினை அவிழ்க்கச் 
சென்றான் . பாலர்கள் அவனைத் தடுத்தனர் . அனுமனுக்கும் பாலர் 
களுக்கும் சண்டை ஏற்படவே சண்டையில் அனுமன் பற்களை இழந்து 
திரும்பினான் . 


அனுமன் குதிரைகட்டப் பட்டிருப்பதனையும் , தான் குதிரையை 
அவிழ்க்க முயன்று அடிபட்டு வந்ததனையும் ராமரிடம் கூறினான் ராமர் 
உடனே அங்கதனைப் பாலர்களிடம் தூது அனுப்பினார் . பாலர்கள் 
போருக்குத் தயாராகினர் . பாலர்கள் தன் தாயிடமும் வான்மீக முனி 
வரிடமும் வாழ்த்துக்களைப் பெற்றனர் . 


ராமரும் படையுடன் களத்திற்கு வந்தார் . பாலர்களும் களத்திற்கு 
வந்தனர் . போர் தொடங்கியது . கணைகள் சரமாரியாகப் பொழியப் 
பட்டன . அசலவன் அப்பொழுது தன் தாய் கொடுத்த சூளாமணியை 
விடுத்தான் . ராமர் படை அத்தனையும் மயங்கி விழுந்தன. சூளாமணி 
ராமரின் மணிமுடியினையும் பறித்து வந்தது . 


39 


ராமர் தடுமாறி பாலர்கள் பக்கத்தில் வந்து அவர்களிடம் ஊரும் 
பெயரும் கேட்டார் . அசலவன் ராமரிடம் நீங்கள் முதலில் கூறுங்கள் ; 
பின்னர் நாங்கள் கூறுகிறோம் என்றான் . 

ராமர் உடனே தன் ஊரையும் பெயரையும் கூறினார் . பாலர்களும் 
தம் பெயர்களைக்கூறி , பின்னர் தாயார் பெயரையும் கூறிவிட்டுத் தந்தை 
பெயர் தெரியாது என்றனர் . 

ராமர் பாலர்களிடம் தந்தை பெயரை அறிந்து வருமாறு கூற 
பாலர்கள் சீதையிடம் வந்து விவரம் சொல்ல சீதை அப்பொழுது 
பாலர்களிடம் முன் வரலாற்றை எடுத்துரைத்தாள் . அப்பொழுது பாலர் 
கள் சண்டைக்கு வந்தவர் தம் தந்தை என்பதை உணர்ந்தனர் . பின் 
அசலவன் சூளாமணியால் இறந்து பட்ட ராமர் படையத்தனையும் 
எழுப்பினான் . சீதை ராமரை வந்து அடிவணங்கினாள் . அப்பொழுது 
ராமர் சீதையிடம் இரண்டு பாலர்கள் எப்படி வந்தனர் ; நீ கற்பழிந்து 
விட்டாய் என்றார் . 


சீதைஉடனே வருந்தித் தவிக்கவே , பத்திரகாளி அங்கு வந்து ராமரிடம் 
இருபாலர்கள் பற்றிய விவரத்தினை எடுத்துக் கூறினாள் , ராமர் மனந் 
தெளியாமல் சீதையையும் பாலர்களையும் அக்கினியில் மூழ்கி வரும்படிக் 
கூறினார் . சீதையும் பாலர்களும் அக்கினி மூழ்கினர் . அக்கினியில் 
புல்லிலிருந்து உருவான குசலவன் அழிந்து விட்டான் . உடனே அசல 
வன் தந்தையிடம் அக்கினியில் கருகிய தன் தம்பியை எழுப்பித்தருமாறு 
வேண்டினான் . முதலில் ராமர் மறுத்து பின் குசலவனை எழுப்பினார் . 


ராமர் சீதை பாலர்கள் யாவரும் அயோத்திக்கு வந்தனர் . 
அயோத்தியா புரியில் ராமர் அசலவனுக்கு முடிசூட்டி விட்டு அவர் 
கயிலாசத்தில் வந்து வீற்றிருந்தார் . 


40 


கிளைக்கதைகள் 


அயோத்தி கதையில் பல கிளைக்கதைகள் இடந் பெற்றுள்ளன . 
இக்கிளைக் கதைகளில் சில காவியப் பாத்திரங்கள் இடம் பெறாதன 
வாகவும் , சில காவியப்பாத்திரங்கள் இடம் பெறுவனவாகவும் உள்ளன . 
இக்கிளைக் கதைகள் வேறு நூல்களிலும் குறிப்பாகக் கம்பராமாயணத் 
திலும் எவ்வாறு இடம் பெற்றுள்ளன என்று இங்கு விளக்கப் 


பட்டுள்ளது . 


1. ஐந்து கண் மாமுனிவர் கதை 

அயோத்தி கதையில் , இக்கதை திசதரனின் முற்பிறவியில் 
நிகழ்ந்ததாக வசிட்டர் திசதரனிடம் கூறுவதாக உள்ளது . 

உள்ளது . ஆனால் 
இந்நிகழ்ச்சி கம்பனில் தசரதனின் வாழ்க்கையில் முன்னொரு காலத்தில் 
நிகழ்ந்ததாகவும் தசரதன் அதனைக் கோசலையிடம் எடுத்துக் கூறு 
வதாகவும் உள்ளது . 


அயோத்திகதையில் , இக்கதை நிகழ்ச்சியில் வரும் ஆரியப் 
பட்டன் அவன் மனைவி என்ற இருவரும் கம்பனில் இடம் பெறவில்லை ; 
மேலும் ஐந்து கண் மாமுனிவர் கம்பனில் சலபோசர் என்ற பெயரில் 
இடம் பெறுகிறார் . ஐந்து கண் மாமுனிவரின் மகன் பெயரில்லாமல் 
பாலன் என்று குறிப்பிடப்படுகிறவன் கம்பனில் சுரோசனன் எனக் 
குறிப்பிடப்படுகிறான் . 


2. வெள்ளைப்பிள்ளையார் கதை 


இக்கதை ராவணன் சிவனிடம் வரம் வாங்கி வரும் பொழுது 
நிகழ்வதாக உள்ளது . கம்பனில் இக்கதை இடம் பெறவில்லை, 
விநாயாக புராணத்தில் 4 இக்கதை , ராவணன் வெள்ளைப் பிள்ளையாரைப் 
பெற்றுவந்ததற்குப் பதிலாகச் சிவலிங்கத்தைப் பெற்று வருவதாகவும் , 
ஏமாற்ற வர்த பச்சை மாலுக்குப் பதிலாக பிள்ளையார் அந்தணச் 
சிறுவனாக வந்ததாகவும் இடம் பெற்றுள்ளது . 


* அயோத்தி கதையில் இடம் பெறும் கதைகளைக் கிளைக்கதைகள் 

எனக்குறிப்பிடுவதா ? இல்லை உட்கதைகள் எனக்குறிப்பிடுவதா ? 

என்பது மேலும் ஆய்விற்குரியது . 
4. ( ப.ஆ ) அரு . ராமநாதன் ,வினாயக புராணம் , பக் . 285 = 289 , 1986 , 


4 


3. எம் தர்மன்கதை 

எமதர்மன் கதையில் எமதர்மன் மகோதர நாடாரை மந்திரியாக்கு 
வதும் , ராவணனோடு சண்டையிடுவதும் , பின் மகோதர நாடாரை 
இராவணனுக்கு மந்திரியாக அனுப்புவதுமாக நிகழ்ச்சி உள்ளது . 

. 
இந்நிகழ்ச்சி கம்பனில் இடம் பெறவில்லை , ஆனால் கம்பனில் மகோதரன் 
என்பவன் ராவணனின் மந்திரியாக உள்ளான் . 


4. மாவேலி ராசன் கதை 


அயோத்தி கதையில் இக்கதை விசுவாமித்திரரால் ராமர் பெருமை 
யினைத் திசதரனிடம் எடுத்துக் கூறுவதாக அமைந்து உள்ளது . கம்பனில் 
இக்கதை விசுவாமித்திரரால் மிதிலைக்கு வரும் வழியில் இராம லக்கு 
வரிடம் கூறுவதாக உள்ளது . மேலும் மாவேலி என்ற பெயர் கம்பனில் 
மாபலி என்றும் , அந்தண வடிவில் வரும் திருமால் கம்பனில் வாமன 
மூர்த்தி என்ற குறுகிய வடிவம் உடையவராகவும் , சுக்கிறீபன் என்ற 
அமைச்சர் கம்பனில் சுக்ரபகவான் என்ற பெயரில் மாபலியின் குல 
குருவாகவும் காணப்படுகின்றனர் . 


மேலும் மாவேலி ராசன் கதை , ஸ்ரீமத் மஹாபாகவதம் 5 ஞான 
வாசிட்டம் என்ற நூல்களிலும் காணப்படுகின்றன . 


5. இரணியன் கதை 

இக்கதையும் விசுவாமித்திரரால் ராமர் பெருமையினை திசத்ர் - 
னிடம் எடுத்துக் கூறுவதாக அமைந்துள்ளது . 

கம்பனில் இக்கதை 
விபீஷணகுல் இராவணனுக்கு இராம அவதாரப் பெருமையினை எடுத்து 
ரைப்பதாக அமைந்துள்ளது . 


அயோத்தி கதையில் இரணியனின் மகன் பெயர் குறிப்பிடப் 
படவில்லை . ஆனால் கம்பனில் அவன் பெயர் பிரகலாதன் எனக் குறிப் 
பிடப்பட்டுள்ளது . மேலும் கதை நிகழ்ச்சியில் பிரகலாதனைக் கொல் 
வதற்கு இரணியன் எடுத்துக் கொண்ட முயற்சிகள் இருகதைகளிலும் 
சிற்சில வேறுபாடுகளுடன் உள்ளன . 


5. எஸ் . பி ராமச்சந்திரன , ஸ்ரீமத்மஹாபாகவதம் , பக் , 237-239 . 1986 
6. ( மொ.பெ.ஆ ) ஸ்ரீஆளவந்தார் , ஸ்ரீ ஞான வாசிட்டம் மூலம் , 

பக் . 459-480 , 1974 


42 


6. அகலியர்கதை 

இக்கதை விசுவாமித்திரரால் ராமலெச்சுமணருக்கு மிதிலைக்கு 
வரும் வழியில் எடுத்துரைப்பதாய் உள்ளது . கம்பனிலும் இக்கதை 
மேற்கூறிய சூழலிலேயே அமைந்து வந்துள்ளது . 

கதை நிகழ்ச்சியில் அகலியருக்காக கவுதமனும் இந்திரனும் 
நீரினுள் மூழ்கி இருந்த செய்தி அயோத்திகதையில் உள்ளது . இந் 
நிகழ்ச்சி கம்பனில் இடம் பெறவில்லை . மேலும் அயோத்திகதையில் 
இந்திரன் என்பவன் கவுதமன் வீட்டினுள் இருக்க , கவுதமன் அகலி 
யரிடம் யாரேனும் இங்கு வந்தனரா எனக்கேட்க , அவள் இல்லை என 
உரைப்பதாகச் செய்தி உள்ளது . இந்நிகழ்ச்சியும் கம்பனில் இடம் 
பெறவில்லை 

அய்யோத்திகதையில் கவுதமன் , அகலியர் என இடம் பெறும் 
பெயர்கள் கம்பனில் கோதமன் , அகலிகை எனக் காணப்படுகின்றன . 

வால்மீகி ராமாயணத்தில் இக்கதை பாலகாண்டம் உத்தர - 
காண்டம் என்ற இரு காண்டங்களிலும் இடம்பெற்றுள்ளது . 

தமிழ் இலக்கியத்தில் இக்கதை கம்பனில் தொடங்கித் தற்கால 
இலக்கியப் படைப்பாளர் வரை எடுத்தாளப்பட்டுள்ளது . 

குமரி மாவட்டத்தில் தாணுமாலையன் கோயில் அமைந்துள்ள 
சுசீந்திரம் ( சுசி + இந்திரம் ) என்னும் தலம் இக்கதையில் இடம்பெறும் 
இந்திரன் சாபவிமோசனம் பெற்ற தலமாகக் கூறப்படுகிறது . இது 
அகலிகை கதையின் செல்வாக்கால் ஏற்பட்டதே . 
7. கார்த்த வீரியன் கதை 

ராமரின் பாதம் பட்டதும் சாபவிமோசனம் பெற்ற அகலியரைப் 
போன்று கெந்தர்வ ராசனின் நூறு பெண்கள் கார்த்த வீரியன் காமத் 
திற்கு இணங்காததால் சாபம் பெற்றிருந்தவர் ராமர் பார்வை பட்டதும் 
சாப விமோசனம் அடைந்ததாக இக்கதை குறிப்பிடுகிறது . இக்கதை 
கம்பனில் இடம் பெறவில்லை . 
8. பரசூரன் கதை 

பரசூரன் கதை நிகழ்ச்சி ராமர் சீதையைத் திருமணம் முடித்துச் 
சுற்றத்தாருடன் அயோத்திக்குத் திரும்பி வரும் வழியில் நிகழ்வதாக 


6. காண்க , க . கைலாசபதி , " அகலிகையும் கற்புநெறியும் " அடியும் 

முடியும் , பக் - 120-205 , 1970 
து.ரா , சுப்பிரமணியன் , அலிகைக்கதைகள் , அச்சிடப் பெறாத 
எம்.பில் பட்ட ஆய்வேடு , ம.கா. பல்கலைக்கழகம் , 1980 


43 


அமைந்துள்ளது . கம்பனிலும் இக்கதை இதே சூழ்நிலையிலேயே அமைந்து . 
வருகிறது . 

அயோத்திகதையில் பரசூரன் என்று இடம் பெறும் பெயர் 
கம்பனில் பரசுராமன் என்று அமைந்துள்ளது . அயோத்தி கதையில் 
பரசூரன் என்ற பெயர் பின்னர் ராமரால் பரசுராமன் என மாற்றப்பட்ட 
தாகச் செய்தி அமைந்துள்ளது . அயோத்திகதையில் கார்த்தவீரியன் 
என்பவன் முனிவன் என்று கூறப்படுவது கம்பனில் ஓர் அரசன் என 
அமைந்துள்ளது . 
9 , மயில்ராவணன் கதை 

அயோத்தி கதையில் இடம் பெறும் மயில்ராவணன் கதை 
வான்மீகியிலோ கம்பனிலோ இடம்பெறவில்லை . ஆனால் இக்கதை 
இந்தியாவின் பலபகுதிகளில் வழங்கி வருவதாகத் தெரிகிறது . 
இக்கதையின் தோற்றம் பற்றித்தெளிவாக அறியுமாறில்லை . 

இந்தியாவில் வங்க மொழியில் , மகீராவணெ பாலா 7 என்ற 
பெயரில் இக்கதை காணப்பெறுகின்றது . இக்கதையின் 
கிருத்திவாசகர் . இக்கதையில் மயில்ராவணன் என்ற பெயர் மகீராவண 
என அமைந்துள்ளது . 

இந்தியாவின் தென்பகுதியில் தெலுங்கு , கன்னடம் , மலையாளம் 
ஆகிய மொழிகளிலும் இக்கதை காணப்படுகின்றது . தெலுங்கு 
மொழியில் இது மயிராவணன் கதை 8 என்ற பெயரில் உள்ளது . 
கருநாடகத்தில் இக்கதையினை யக்ஷகானத்திற்குப் பயன் 

படுத்து 
கின்றனர் , மேலும் இக்கதை மகிராவணன் கதை 9 என்ற பெயரில் 
வழங்குகிறது . மலையாள மொழியில் இக்கதை பாதாள ராமாயணம் 10 , 
என்ற பெயரில் வடக்கன் கோட்டயம் கேரள வர்மாவால் கிளிப் பாட்டு 
வடிவில் எழுதப் பட்டுள்ளது . 


ஆசிரியர் 


7. கடிதவழித்தகவல் , எஸ் சிங்காரவேலு , பேராசிரியர் , இந்தியவியல் 

துறை , மலேசியப்பல்கலைக் கழகம் , ( 13-2-1981 ) 
8. தகவல் , C.R. சர்மா , சேராசிரியர் தெலுங்கு மொழித் துறை , 

ம கா பல்கலைக்கழகம் ( 18-12-1986 ) 
9. தகவல் P.S. சீனிவாசன் பேராசிரியர் , கன்னட மொழித்துறை , 

ம.கா.பல்கலைக்கழகம் ( 17-12-86 ) 
10. விஸ்வ விஞ்ஞான கோஸம் தொகுதி , 8 , பக் . 242 , 

தகவல் , C.J. ராய் , பேராசிரியர் , மலையாள மொழித்துறை , 
ம.கா. பல்கலைக்கழகம் ( 17-12-86 ) 


44 


தெலுங்கு கன்னட மொழியில் அமைந்துள்ள மயி மகி என்ற 
சொற்கள் பாதாளம் என்ற பொருளை உணர்த்தும் . மலையாளத்தில் 
பாதாளம் என்ற சொல்லே இடம் பெற்றுள்ளது . தமிழில் காணப் . 
படுகிற மயில் என்னும் வடிவம் தெலுங்கு மொழிச் செல்வாக்கால் 
ஏற்பட்டிருக்கலாம் . 


தமிழில் மேலும் பெரிய எழுத்து மயில் ராவணன்கதை என்றும் 
மாருதிவிஜயம் என்னும் மயில்ராவணன் சரித்திரம் என்றும் இக்கதை 
கூறும் நூல்கள் உள்ளன . 


மேலும் தமிழ் நாட்டில் மராட்டியர்களால் நடத்தப் பட்டுவரும் 
பாவைக் கூத்தில் இக்கதை இடம்பெற்று நாட்டுப் புறங்களிலும் பரவி 
யுள்ளது . 

இந்தியாவுக்கு வெளியே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் 11 
இக்கதை வழங்கி வருகிறது . மலாய் மொழியில் மயில் ராவணன் 
என்பவன் பாதாள மகா ராயன் என்றும் தாய்மொழியில் மாஇய ராப் 
என்றும் குறிக்கப்பெறுகிறான் . 
10. அசலவன்கதை 

அசலவன் கதை கம்பனில் இடம் பெறவில்லை . ஆனால் தமிழில் 
ஒட்டக் கூத்தரால் பாடப்பட்டது என்று கூறப்படுகின்ற உத்தரகாண்டத் 
தில் இக்கதை இடம் பெறுகிறது . வால்மீகியிலும் இக்கதை உத்தர 
காண்டத்தில் அமைந்துள்ளது . 

அயோத்தி கதையில் இடம் பெற்றுள்ள அசலவன் கதை நிகழ்ச்சி 
ஒட்டக் கூத்தரின் உத்தரகாண்டத்தில் பற்பல வேறுபாடுகளுடன் 


உள்ளது . 


மேற்கூறப்பட்ட கதைகளுள் மயில்ராவணன் கதையும் , அசலவன் 
கதையும் மற்றக் கதைகளைவிட மூலக்கதையோடு மிகவும் பின்னிப் 
பிணைந்து அமைந்துள்ளன என்பதும் குறிக்கத்தக்கதாம் . 
கதை ஆய்வு : 

அயோத்தி கதை , திசதரனின் திருமண நிகழ்ச்சியிலிருந்து 
தொடங்கி ராமரின் வீரதீரச் செயல்களை விளக்கி ராமர் இறுதியில் 
கயிலாயத்தில் சென்றிருப்பதுடன் முடிவடைகிறது . பொதுவாக 


11. கடிதவழித்தகவல் , எஸ் . சிங்காரவேலு , பேராசிரியர் , இந்தியவியல் 

துறை , மலேசியப் பல்கலைக்கழகம் , ( 13-2-1981 ) 


45 


இராமாயணக் கதை ஆய்வாளர் 12 இராமாயணத்தில் அடிப்படைக் 
கதைகளாக அமைவன அயோத்தி மன்னன் ( தசதரன் ) ராமர் 
கதையும் இலங்கை வேந்தன் ராவணன் கதையும் என்று கூறுவர் . 
இவை தவிர இராமாயணத்தில் இடம் பெறும் நிகழ்ச்சிகள் யாவும் பிற் 
சேர்க்கை என்று கூறுவர் . அயோத்தி கதையிலும் ராமர் ராவணன் 
என்ற இருவரே மையமாக அமைகின்றனர் . ஏனைய நிகழ்ச்சிகளெல்லாம் 
அவர்களுக்குத் துணை நிலைகளாகவே அமைகின்றன . 

அயோத்தி கதையில் மூன்று தலைமுறை நிகழ்வுகள் இடம் 
பெறுகின்றன . அவை முதலில் திசதரன் அடுத்து ராமர் இறுதியில் 
அசலவன் என்பவரைப் பற்றியன . இம்மூவருள் ராமரே விஷ்ணுவின் 
அவதாரமாகக் கருதப்பட்டு தெய்வநிலையினை அடைகிறார் . 

பொதுவாகத் தமிழக நாட்டுப்புறக் கதைப்பாடல்களில் கதைத் 
தலைவன் வீரச் செயல்கள் புரிந்து இறந்து பட்டபின்னர் அவன் வரம் 
பெற்று ஊர்த்தெய்வமாக மாறியமையைக் காணலாம் . அயோத்தி 
கதையில் ராமரின் இறப்பு நிகழ்ச்சி காட்டப்படாமல் அவர் கயிலா 
யத்தில் சென்று வீற்றிருந்தார் என்பது மற்றைய கதைப்பாடல் 
தன்மையினின்றும் மாறுபட்ட அமைப்பாக உள்ளது . 


நிகழ்ச்சிகள் ஒப்பீடு 
சீதைபிறப்பு : 

அயோத்தி கதையில் சீதையின் பிறப்பு பற்றிய நிகழ்ச்சி சிவன் 
கோபமுற்று தன்னுடைய மணிப்பிரம்பால் ராவணனின் வாயிலில் 
கற்படியில் அடித்ததால் பிறந்தாள் என்று கூறப் படுகிறது . 

வடமொழியில் உள்ள அத்புத இராமாயணத்தில் இராவணனின் 
இந்திரியத்திலிருந்து தோன்றியமகள் சீதை என்று கூறப்பட்டிருக்கிறது . 
இதைப்போன்று இடைக் காலத்தில் வங்காள மொழியில் தோன்றிய 
இராமாயணங்களிலும் காணப்படுகிறது .13 

கிழக்காசிய நாடுகளில் வழங்கும் இராமாயணக் கதைகளிலும் 
சீதை இராவணனின் மகளாகக் கூறப்படுகிறாள் .14 


12. Romila Thapar , Exile and Kingdom , P.6 , 1978 . 
13. சுகுமார் சென் , வங்க இலக்கியவரலாறு , ப . 104 , 1965 

( மொ.பெ.ஆ ) பெ ந . அப்புஸ்வாமி . 
14. Harry M. Buck , Introduction to the Study of Ramayaria 

in South and South East Asia , P.83 . I international Tamil 
Conference Vol.1 , 1966 . 


46 


மேலும் புத்திசாதகக் கதைகளில் சீதை . ராமரின் சகோதரியர்சு 
கூறப் பட்டுள்ளாள் . 15 

அயோத்தி கதையில் சீதை நேரடியாக ராவணனின் மகள் 
என்று சுட்டப் படாவிட்டாலும் அவன் வீட்டு நடையில் பிறந்தாள் என்று 
ராவணனோடு தொடர்புப் படுத்திக் கூறப்பட்டுள்ளாள் என்பது 
குறிப்பிடத்தக்கது . 
சீதை , குகன் எண்ணங்கள் : 

அயோத்தி கதையில் ராமர் சீதை திருமணம் நடைபெறுகின்ற 
பொழுது ராமர் சீதையிடம் , உன் கழுத்தில் நாகலோகமாலை , 
நகரெற்றின மாலைகள் ஏன் காணப்படவில்லை என்று கேட்கிறார் 

சீதை ராமரிடம் உம் பாதம் பட்டதும் கல்லே பெண்ணானாள் ; அது 
போல் உம் பொற்பாதமோ , திருமேனியோ என் மாலை களில் பட்டு 
பெண்கொடிமார் தோன்றிவிட்டால் நீர் என்னை முகம் பாராமல் பெண் 
கொடிமார் மீது ஆசை கொண்டு விடுவீரோ என்று மாலை களைக் 
கழற்றி விட்டேன் எனக் கூறுகிறாள் . 

இந்தி மொழியில் துளசியால் எழுதப்பட்ட • இராமசரிதமானஸ் 
என்ற நூலின் ராமர் வில்லை யொடித்தபின் சீதை வெற்றி மாலையை 
ராமருக்குச் சூட்டுகிறாள் . சீதையிடம் தோழியர் ராமர் திருவடி 
யினைத் தொடுமாறு வேண்டுகின்றனர் . சீதை தயங்குகிறாள் . அவளு 
டைய கைகளில் வைரக்கல் வளையல்களும் மோதிரங்களும் நிறைய 
இருக்கின்றன , ராமருடைய பாதம்பட்டு இக்கற்களெல்லாம் பெண் 
களாகி விட்டால் என்ன செய்வது என்ற பயமே அவள் தயக்கத்திற் 
கான காரணமெனத் துளசிதாசர் குறிப்பிடுகிறார் .18 

தெலுங்கு மொழியில் உள்ள மொல்ல - ராமாயணத்தில் ராமர் 
குகனிடம் ஆற்றைக்கடப்பதற்கு வேண்டும் பொழுது குகன் ராமரை 
ஓடத்தில் ஏற்றுவதற்குத் தயங்கி , ஐயனே நின் பாதம் பட்டுக் கல்லே 
பெண் ஆகியது . அது போல இந்த ஓடமும் பெண்ணாகி விடுமோ 

அஞ்சி தான் நான் ஏற்றுவதற்குத் தயங்குகிறேன் . 
கூறுகிறான் . 17 


என 


எனக் 


15. Romila Thapar , Exile and Kingdom , P.7, 1973 . 
16. இரா . தண்டாயுதம் , கம்பனும் துளசியும் , பக் . 237-244 , 

இராமநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகமலர் , 1975 . 
17. தகவல் , C.R சர்மா , பேராசிரியர் , தெலுங்கு மொழித்துறை , 

மகா . பல்கலைக்கழகம் . ( 17-12 -- 86 ) 


47 


ஆக , கல் பெண்ணாகிய கதைச் 

செய்தி 

படைப்பாளர் 
உள்ளங்களை எவ்வாறெல்லாம் பாதித்துள்ளது என்பதனை மேற்கூறிய 
செய்திகளால் உணரலாம் . 
நாட்டுப்புற இலக்கியக் கூறுகள் 

இக்காவியத்தில் நாட்டுப்புற இலக்கியக் கூறுகளெனக் கூறப் 
படுகிற மீண்டுவரல் அமைப்பு , நாட்டுப்புற உவமைகள் , பழமொழிகள் 
வட்டார வழக்குச் சொற்கள் , இயற்கை இறந்த நிகழ்ச்சிகள் என்பன 
அமைந்து வந்துள்ளன . 

மேலும் இக்காவியம் மக்கள் மத்தியில் வில்லுப்பாட்டாக பாடப் 
பட்டு வந்தமையால் சில இடங்களில் ஒரு நிகழ்ச்சி முடிந்து அடுத்த 
நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது பாடகன் இடையிட்டு மக்களிடம் ,, 

* கேள்ப்பீர் பூலோகத்தில் பெரியோர்களே 

கெற்ச்சிதமாய் காறணங்கேள்க்க வேணும் 
என்று நேரடியாகக் கூறுவது போன்ற அமைப்பும் காணப்படுகிறது . 
பாத்திரப் பெயர்கன் 

பாத்திரப் பெயர்கள் சில , ஏனைய இராமாயணத்தில் குறிப்பாகக் 
கம்ப ராமாயணத்தினின்றும் சிறிது வேறுபட்டுக் காணப்படுகின்றன . 
அவை திசதரன் , தினகரன் ( ஜனகன் ) இந்திரசெயித்து , விபூஷணன் , 
பரசூரன் , சுக்கிறீபன் , வண்டோதரி , அங்குதன் என்பன . மேலும் இக் 
காவியத்தில் , கம்பனில் இடம் பெற்ற சில பாத்திரங்கள் இடம்பெறா 
மலும் , கம்பனில் இடம் பெறாத புதிய பாத்திரங்கள் சில் இடம் 
பெற்றும் உள்ளன . இக்காவியத்தில் ராமர் பல பெயர்களால் குறிக்கப் 
படுகிறார் லெச்சுமணனும் இளைய பெருமாள் என்ற பெயரில் சுட்டப் 
படுகின்றான் . 
யாப்பு 

இக்காவியம் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒரே சீரான 
அமைப்பாகக் காணப்படுகிறது . சில கதைப்பாடல்களில் நிகழ்ச்சி 
களுக்கு ஏற்ப மொழியமைப்பு மாறுபட்டு அமையும் ; மேலும் இடை 
இடையே விருத்தங்களும் இடம்பெறும் ; இக்கூறுகள் இக்காவியத்தில் 
காணப்படவில்லை . இருப்பினும் இக்காவியத்தில் ஈரிரண்டு அடிகளுக்கு 
மோனை ஒன்றி வருவது சிறப்பாக அமைந்துள்ளது . 
புதினத்தின் முன்னோடி 

நாட்டுப்புறக் கதைக்காவியங்கள் அல்லது கதைப்பாடல்கள் உருவத் 
தால் பாடல் அமைப்பினைப் பெற்றிருந்தாலும் உள்ளடக்க அமைப்பில் 


48 


உரைநடைப் புதினங்களை ஒத்துக்காணப்படுகின்றன . தமிழ் இலக்கிய 
வரலாற்றில் நாட்டுப்புறக் கதைகளை ( Folk Tales ) தற்காலச் சிறுகதை 
களின் முன்னோடிகளாகவும் நாட்டுப்புறக் கதைக் காவியங்கள் 
( Folk Epics ) கதைப்பாடல்களை ( Folk Ballads ) தற்காலப் புதினங் 
களின் முன்னோடிகளாகவும் கருதலாம் . 
வாழ்வியல் செய்திகள் : 
காற்த்திகை மாசம் காற்த்திகை நக்ஷத்திரம் 

அயோத்திகதையில் இடம் பெற்றுள்ள மாவேலி ராசன் கதை 
யில் மாவேலி ராசன் , மூன்றடி மண் இடம் கொடுக்க முடியாமல் , 
உலகளந்த பெருமாளால் சிறைப்படுத்தப் படுகிறான் . அப்பொழுது 
மாவேலி ராசன் பெருமாளிடம் காற்த்திகை மாசத்தில் காற்த்திகை 
நக்ஷத்திரத்தில் எந்தன் குடி மக்கள் வீடுகளில் விளக்கு ஏற்றி வைத்து 
மகிழ்ச்சியுடன் இருப்பதனை நான் பார்த்து வர்வேண்டும் என்று வரம் 
கேட்டுக் கொண்டான் . பெருமாளும் வரம் கொடுத்து விட்டார் . 

அந்நிகழ்ச்சியினைக் குறிப்பிடும் வண்ணம் இன்றும் குமரி 
ம்பவட்டத்தில் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகைப் பண்டிகை ! 9 
நாளில் மக்கள் வீட்டின் முன் புறம் பல விளக்குகளை ஏற்றி வைக் 
கின்றனர் வீடுகளில் பலவித தின்பண்டங்கள் செய்யப்படும் . பின்னர் 
ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் அரிசிமாவில் மஞ்சளை அரைத்துச் 
சேர்த்து நீர்விட்டுக் கலந்து உண்டாக்கிய கலவையினை வலது உள்ளங் 
கையிலும் விரல்களிலும் படும்படி ஒற்றி வாயிற் கதவுகளில் கை 
அடையாளங்கள் இடுகின்றனர் . இரவில் மாவேவி ராசா ஊர்சுற்றிப் 
பார்க்க வருவதாகவும் இக்கை அடையாளங்கள் கதவுகளில் இருக்கு 
மானால் அந்த வீடுகளில் திருக்கார்த்திகை கொண்டாடப்பட்டுள்ளது 
என்று அவர் அறிந்து மகிழ்வதாகவும் இப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் . 
வீட்டுக்கதவுகளில் கை அடையாளம் இடப்படவில்லை யென்றால் திருக் 
கார்த்திகைகொண்டாடப்படவில்லை என்று அவர் சபித்து விடுவார் 
என்றும் மக்கள் கூறுகின்றனர் . 

இவ்வாறாக மக்கள் மத்தியில் இன்றும் வழக்கத்திலிருக்கிற 
ஒருவாழ்வியல் செய்திதான் கதைக் காவியத்திலும் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . 


18. இப்பண்டிகை பற்றிய ஆய்விற்குக் காண்க . 

S SenGupta & K. Krishnaswamy , FireFestival of India , 1985 . 


49 


"கும்சி மாவட்டத்தில் திருக்கார்த்திகைப் பண்டிகை மாவேலி 
ரீரசாவின் சிறப்பு நாளாகக் கொண்டாடப்படுகிறது . என்பது கதைக் 
காவியம் வழியும் மக்கள் வழக்கு வழியும் அறிய முடிகிறது . 

ஆனால் தமிழகத்தின் நடுப்பகுதியிலும் , வட பகுதியிலும் திருக் 
கார்த்திகைப் பண்டிகை நாளினை மாவேலியின் சிறப்பு நாளாகக் 
கொண்டாடப்படுவதாகக் தெரியவில்லை , மாறாக மாவேலியின் அழிவு 
குறித்து மக்கள் மகிழ்வதாகத் தெரிகிறது . எவ்வாறெனில் திருக் 
கார்த்திகை நாளில் தீப்பந்தங்களைக் கொளுத்தி மக்கள் 
( பெரிதும் சிறுவர் ) சுற்றிச்சுற்றி ஆடுகின் றனர் . இது மாவளி சுற்றி 
ஆடுதல் என்று குறிப்பிடப்படுகிறது . சில பகுதிகளில் இவ்வாறு 
" மாவளி சுற்றி ஆடும் பொழுது பாடலும் பாடப்படுகிறது . 

மாவளிக் காரன் பொண்டாட்டி 
மரக்காப் புள்ளை பெத்தாளாம் 
எடுக்க உந்த சீமாட்டி 
இடுப்பொடிஞ்சி செத்தாளாம் 
பாக்க வந்த சீமாட்டி 
பல்லொடெஞ்சி செத்தாளாம் 
கேக்க பேந்த சீமாட்டி 
கீளே விளுந்து செத்தாளாம் 
தூக்க வந்த சீமாட்டி 
தோளொடிஞ்சி செத்தாளாம் 
சும்மா வந்த சீமாட்டி 
சுருண்டு விளுந்து செத்தாளாம் .19 

இப்பாடலில் இடம் பெற்றுள்ள மாவளி என்பது மவேலி 
அல்லது மாவலி என்பதன் மாற்று வடிவமாகும் . 

கேரள மாநிலத்தில் கேரளத்துக்கே உரிய மிகச் சிறந்த 
பண்டிகையாகக் கொண்டாடப்படும் ஓணம்பண்டிகை மாவேலியினை 
மையமாகக் கொண்டு கொண்டாடப்படும் பண்டிகையாகும் . கேரளத்தில் 
திருக்கார்த்திகைப் பண்டிகை மாவேலியுடன் தொடர்புப் படுத்திக் 
கூறப்படவில்லை 


19. தி . நடராசன் , நாட்டுப்புறச் சிறுவர் பாடல்கள் , ப , 31 , 1979 . 


50 


தமிழகத்தில் குமரி மாவட்டம் தவிர எஞ்சிய பகுதிகளில் 
மாவேலிக்குச் சிறப்பில்லாமல் இருக்க குமரிமாவட்டத்தில் மாவேலிக்குக் 
கிடைத்த சிறப்பிடம் கேரள மானிலத்தினைச் சார்ந்து குமரிமாவட்டம் 
அமைந்திருப்பதால் ஏற்பட்டதாகக் - கருதலாம் . 

மேலும் தமிழகத்தில் உள்ள மகாபலிபுரம் என்ற இடப்பெயரும் 
கேரளத்தில் உள்ள மாவேலிக்கரா என்ற இடப்பெயரும் மாவேலி 
யோடு தொடர்புடையன என்பதும் இங்கு நினைவு கூரத்தக்கது ! 
மகோதர நாடார் 

கம்பனில் காணப்படுகின்ற மகோதரன் என்ற பெயர் இக் 
காவியத்தில் மகோதர நாடார் என்று குறிக்கப்படுகிறது . இக்காவியத் 
தில் மகோதர நாடார் முதலில் எமதர்மனின் அமைச்சராக இருந்து 
பின்னர் இராவணனின் அமைச்சராக மாற்றம் பெறுகிறார் . 

மகோதரன் என்பவன் மகோதர நாடாராகக் குறிக்கப்பெறுவது 
இக்காவியம் தென்பகுதியில் பெரும்பான்மை இனத்தவராக வாழும் 
நாடார் சமுதாயத்தினரிடையே பெரிதும் வழங்கி வந்தமையால் ஏற்பட்ட 
விளைவாகலாம் . 
பத்திரகாளி 

இது ஒரு நாட்டுப் புறத்தெய்வம் . இக்கதைக்காவியத்தில் பத்திர 
காளி பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறாள் . பத்திரகாளி நாடார் குல 
மக்களின் குல தெய்வம் என்றும் கூறப்படுகிறது . ராமருக்கு இவள் 
சகோதரி உறவுடையவள் என்றும் இக்காவியம் சுட்டுகிறது . இக்காவி 
யத்தில் பத்திரகாளி பங்கு பெறுவதற்கும் மக்கள் வாழ்வியலே அடிப் . 
படை . கேரளநாட்டிலும் பத்திரகாளியோடு இராமாயணம் நெருங்கிய 
தொடர்பு கொண்டது எனப்பொதுமக்கள் நம்பி வருகின்றனர் . என 
தெ . பொ . மீனாட்சிசுந்தரன் 0 குறிப்பிட்டுள்ளார் . 
சடங்குகள் 

இக்காவியத்தில் திசதரனின் திருமணத்தின் பொழுது அயோத்தி 
யில் நடந்ததாகச் சுட்டப்படும் சடங்கு முறைகளை இன்றும் தென் 
மாவட்டங்களில் காணலாம் . குறிப்பாக மாமன் சடங்கு , ஏழாம் நீர்ச் 
சடங்கு என்பவைகளும் , இறப்புச் சடங்குகளும் , திசதரன் நினைவு 
நாளன்று அன்ன தானம் வழங்கல் என்பவைகளும் இன்றும் வழக்கத்தில் 
உள்ள வைகளே . 


20. தெ பொ . மீனாட்சிசுந்தரன் , கம்பநாடகம் ப . 44 , 

நீங்களும் சுவையுங்கள் , 1978 . 


5 


சோதிடம் 

இக்கதையில் சோதிடம் பார்த்தல் நிகழ்ச்சி இடையிடையே 
அமைந்துள்ளது . சோதிடம் பார்த்தல் நாட்டுப்புற வழக்கங்களில் 
ஒன்று , சோதிடன் சோதிடம் கூறும் பொழுது பின் நடப்பவைகளை 
எடுத்துக் கூறுகிறான் . அந்தப்படியே கதை நிகழ்ச்சிகளும் பின்னர் 
அமைகின்றன . எனவே சோதிடனை நாடங்களில் அமைந்துவரும் கட்டி 
யங்காரன் என்னும் பாத்திரத்துடன் இணைத்து எண்ணும் படியாக 


உள்ளது . 


மேற் கூறப்பட்ட செய்திகள் போன்று மேலும் பல செய்திகள் 
இந்நூலுள் காணப்படுகின்றன இத்தகைய வாழ்வியல் செய்திகள் 
மக்களின் பண்பாட்டு வரலாற்றினை அறிவதற்குச் சிறந்த ஆதாரங் . 
களாகும் . 


இராமாயணத்தின் தாக்குறவு 

இப்பகுதியில் இராமாயணத்தின் தாக்குறவு ( influence ) பொது 
வாக நாட்டுப்புறங்களிலும் மற்றைய பகுதிகளிலும் எவ்வெவ்வாறு 
காணப்பெறுகின்றன : என்று இப்பகுதியில் விளக்கப்படுகின்றது . 
இடப் பெயர்கள் 

தமிழகத்தில் உள்ள சில் இடப்பெயர்களின் விளக்கம் , மக்கள் 
வழக்கில் இராமாயணத்தோடு தொடர்புப் படுத்திக் கூறப்படுகிறது . 

குமரிமாவட்டத்தில் உள்ள ஓர் இடத்தின் பெயர் ( ஊர்ப் பெயர் ) 
முஞ்சிறை என்பதாகும் . இவ்வூர் வழியாகச் செல்லும் ஆற்றில் 
முன்னர் மீன் அதிகமாக வருவதால் மக்கள் மீனைப் பிடிப்பதற்கு வலை 
போன்ற பொருட்களைப் பயன்படுத்தி மீனைச் சிறைப்படுத்தியதால் இவ் 
விடம் மீன் சிறை எனப் பெயர் பெற்றுள்ளது . காலப்போக்கில் மக்கள் 
வழக்கில் அவ்வடிவம் திரிந்து முஞ்சிறை என்றாகியுள்ளது . 


இப்பொழுது முஞ்சிறை என்பதற்கு மக்கள் வழக்கில் ( Folk 
Etymology ) ராவணன் சீதையை அசோகவனத்தில் சிறை வைப் 
பதற்கு முன் இங்கு தான் சிறை வைத்தான் ; எனவே தான் இவ்விடம் 
முஞ்சிறை எனப் பெயர் பெற்றுள்ளது என்கின்றனர் . 

இடப்பெயர்கள் பெயர் பெற்றமைக்கு உண்மைக் காரணம் 
ஒன்றிருக்க மக்கள் வழக்கில் இராமாயணத்தின் தாக்குறவால் 
விளக்கங்கள் கூறப்படுகின்றன , 


52 


குமரிமாவட்டத்தில் அமைந்துள்ள மற்றோர் இடம் வில்லுக் சிறி 
என்பதாகும் . தாடகையை அழிப்பதற்கு ராமர் இங்கு நின்றுதான வில - 
லில்கணை தொடுத்தார் . கணைதொடுப்பதற்கு முன்னர் அவர் வில்லை 
தரையில் ஊன்றியிருந்த பொழுது வில்கீறிய அடையாளம் ஏற்பட்ட - 
தால் இவ்விடம் இப்பெயர் பெற்றது என்பர் . மேலும் இவ்விடத்திற்கு 
இது ராமர் வில்லைக் கீறிய (உடைத்த ) இடம் என்ற காரணமும் 
கூறப்படுகிறது . 

மாங்கரை என்றொரு இடத்தினை மாரீசன் மானாக நின்று 
கரைந்த ( சப்தமிட்ட ) இடம் என்று கூறப்படுகிறது . சடாயுபுரம் என்றும் 
ஓர் இடம் சாடயு அறுபட்டு விழுந்த இடம் என்று கூறப்படுகிறது . 

திருநெல்வேலி மாவட்டத்தில் குரங்கணி என்பது ஓர் இடம் . 
ராவணன் சீதையினைத் தேரில் தூக்கிச் சென்ற பொழுது , சீதை 
நகைகளைக் கழற்றி எறிந்த போது அவை இவ்விடத்தில் தான் விழுந்தன 
என்றும் விழுந்த நகைகளை அங்கு வாழ்ந்திருந்த குரங்குகள் எவ்வணி 
யினை எவ்விடத்தில் அணிவது எனத் தெரியாமல் மாற்றி மாற்றி 
அணிந்து மகிழ்ந்திருந்தன என்றும் அதனால் தான் இவ்விடம் குரங்கணி 
எனப்பெயர் பெற்றுள்ளது என்றும் கூறப்படுகிறது . 

திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாலூர் என்பது மாரீசன் 
மானாக நின்ற இடம் என்றும் சீதபற்பநல்லூர் என்பது ராமர் சீதையைப் 
பறி கொடுத்த இடம் என்றும் கூறப்படுகிறது . 

மேற்கூறியவாறு இடப்பெயர்களுக்கு விளக்கம் கூறுவதனை 
தமிழகத்திலும் இந்தியாவின் மற்றைய பகுதிகளிலும் மேலும் ஆராய்ந் 
தால் பல செய்திகளை அறியலாம் . 

ரா . பி . சேதுப்பிள்ளை 2 ) நா . வானமாமலை 2 2 ஆகியோரும் மேற்கூறிய 
வாறு பெயர் விளக்கம் கூறுகிற ஊர்கள் சிலவற்றினைக்குறிப்பிட்டுள்ளனர் . 

இடப்பெயர்களுக்குக் காரணம் கூறுவதுபோல , சில இடங்களின் 
தன்மைகளும் இராமாயணத்தாக்குறவால் சுட்டப் பெறுகின்றன , 

திருநெல்வேலி மாவட்டத்தில் , திருச்செந்தூர் வட்டத்தில் 
ஆழ்வார் தோப்பு என்று ஓர் இடம் உள்ளது . இவ்விடத்தில் உள்ள 


21. ரா.பி. சேதுப்பிள்ளை , தமிழகம் ஊரும் பேரும் , பக் . 286-287 . 

1976 . 
22. நா வானமாமலை , பழங்கதைகளும் பழமொழிகளும் , பக் . 157-175 , 

1984 . 


53 


கிணற்று நீரில் , உப்புச்சுவை மிகுதியாக உள்ளது . ஆனால் இவ்விடத் 
தினைச் சார்ந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள கிணற்று நீர் நல்ல 
நீராக உள்ளது . எனவே இவ்விடத்தில் நீரில் உப்புச்சுவை மிகுதியாக 
இருப்பதற்குக் காரணம் சூர்ப்பனகை இவ்விடத்தில் சிறுநீர் கழித்திருந் 
தாள் என்று மக்கள் வழக்கில் கூறப்பெறுகிறது . 


மலைப் பெயர்கள் 


மலைகள் பல இராமாயணத்தின் தாக்குறவால் பெயர் பெற்றுள்ளன . 
குமரி மாவட்டத்தில் , மருத்துவா மலை (மருந்து வாழ்மலை ) 
மகேந்திரமலை . தாடகை மலை என்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 
மருத்துவாமலை , சஞ்சீவிமலை மகேந்திரகிரி , குறுமலை என்றும் பலமலைகள் 
உள்ளன . 


மருத்துவாமலை , சஞ்சீவிமலை என்பன ராமலெச்சுமணரின் 
மயக்கம் தெளிவிக்க அனுமன் கொண்டு வந்த மலைகள் என்றும் 
மகேந்திரமலை என்பது அனுமன் கடலைத் தாண்டுவதற்கு ஏறி நின்றது 
என்றும் தாடகை மலை என்பது தாடகை படுத்திருந்தால் எவ்வாறி 
ருக்குமோ அது போல இம்மலை காணப்படுவதால் இவ்வாறு அழைக்கப் 
படுகிறது என்றும் குறுமலை என்பது அனுமன் மருத்துவா மலையினைத் 
தூக்கி வரும் பொழுது சிதறுண்டு விழுந்த ஒரு துண்டுப்பகுதி என்றும் 
மக்கள் மலைகளுக்கு விளக்கம் கூறுகிறார்கள் . 

தாடகை மலை தவிர ஏனையவை அனுமனோடு தொடர்புப் படுத்தப் 
பட்டுள்ளன என்பது நோக்கத் தக்கதாம் . 

மலைகள் பெயர் பெற்றது போல மலைகளில் உள்ள சில பகுதி - 
களும் இராமாயணத்தோடு தொடர்புப் படுத்தப் படுகின்றன . 

மதுரைக்கருகில் உள்ள திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள 
சிக்கந்தர் ம சூ தி யினை அடுத்து இயற்கையாகக் குடிசை போன்று 
அமைந்துள்ள ஓரிடத்தினை , மக்கள் இது ராமர் தங்கிய இடம் எனக் 
குறிப்பிடுகின்றனர் . 

மேலும் , பல மலைகளில் பாதச்சுவடுகள் பொறிக்கப் பட்டுள்ளன 
இச்சுவடுகளை ராமர் பாதம் என மக்கள் வழங்கி வழிபடுகின்றனர் . 

மதுரை மாவட்டத்தில் பல இடங்களில் மலைகளின் குகைகளில் 
அமைந்துள்ள சமணர்களின் படுக்கைகளை மக்கள் பஞ்சபாண்டவர் 
படுக்கை எனக் குறிப்பிடுகின்றனர் என்பது இங்கு இணைத்து 
எண்ணத்தக்கது . 


54 


ராமாயணச் சாவடி 


மதுரை நகரில் வடக்கு மாசி வீதியில் உள்ள ஒரு சாவடி 
ராமாயணச் சாவடி என அழைக்கப்படுகிறது . இச்சாவடியில் முன்னர் 
இராமாயணம் படிக்கப்பட்டதாகக் கருதலாம் . 


நதிப்பெயர் 


திருநெல்வேலி மாவட்டத்தில் பணகுடி என்னும் இடம் வழியாக 
கடந்து செல்லும் நதி அனுமன் நதி எனப் பெயர் பெற்றுள்ளது . 

அனுமன் கடல் தாண்டும் பொழுது வால்ப்பகுதியின் உராய்வினால் 
பூமியில் ஏற்பட்ட தடமே அனுமன் நதி என மக்களால் வழங்கப் பெறு 
கின்றது . கருநாடகத்தில் , மங்களூர் பகுதியில் , ஒரு நதியின் பெயர் 
சீதா நதி என உள்ளது . 
தீர்த்தப் பெயர் 

திருநெல்வேலி மாவட்டத்தில் , தாமிரபரணி ஆற்றினை ஒட்டிய 
பகுதியில் உள்ள ஒரு தீர்த்தம் சடாயு தீர்த்தம் எனப் பெயர் பெற் 
றுள்ளது . இங்குதான் சடாயுவைத் தகனம் செய்யப் பட்டதாகக் கூறப் 
பெறுகின்றது . 
உயிரினங்கள் 

உயிரினங்கள் சில இராமாயணத் தாக்குறவால் பெயர் 
பெற்றுள்ளன . 
ராமக் கோழி 

மதுரை மாவட்டத்தில் நீரில் வாழும் கோழி வகைகளுள் ஒன்று 
ராமக் கோழி எனக் குறிப்பிடப் படுகிறது . இக்கோழியின் தலையில் 
ராமம் ( நாமம் ) இட்டது போன்ற அடையாளம் காணப் படுகிறது . 

மதுரை மாவட்ட மக்கள் வழக்கில் நாமம் என்ற சொல் 
" ராமம் என்று வழங்கப்படுகிறது . இவ்வழக்கு சற்று சிந்திக்கத்தக்கது . 
இம்மாவட்ட மொழி வழக்கில் நகர முதலான சொல் எதுவும் ரகர 
முதலாவதாகக் காணப் பெறவில்லை . நாமம் என்ற சொல் ராமம் 
என மாறியுள்ளதனைக் கூர்ந்து நோக்கும் பொழுது , நாம அடையாளம் 
ராமருக்கு இடப்பட்டிருப்பதாலும் மேலும் ராமபக்தர்கள் நாமத்தினை 
விரும்பி இட்டிருப்பதாலும் நாமம் என்பது ராமம் என ஆயிற்று 
எனக்கருத இடமளிக்கிறது . 


55 


ராமபாணப் பூச்சி 

இப்பூச்சி புத்தகங்கள் , துணிகள் போன்றவற்றைத் துளையிட்டு 
அழிக்கும் தன்மையது . துளையிடும் தன்மையால் இப்பூச்சி ராமபாணப் 
பூச்சி எனப் பெயர் பெற்றுள்ளது . 


குமரிமாவட்டத்தில் தவளை வகைகளுள் ஒன்று நாமத்தவளை 
என்று வழங்குகிறது . இத்தவளையின் தலைப்பகுதியிலிருந்து முதுகு வரை 
நாம அடையாளம் காணப்படுகிறது . நாட்டுப்புறமருத்துவர் இத்தவளை 
யினை வாத நோய்க்குரிய மருந்துப் பொருளாகக் கொள்கின்றனர் . 
மற்றும் நெற்றியில் நாம அடையாளமுடைய குரங்குவகைகளுள் ஒன்று 
‘ நாமக்குரங்கு என வழங்கப்படுகிறது . நாமத்தவளை நாமக்குரங்கு 
என்ற பெயர்களும் மேலைச் செய்திகளோடு இணைத்து எண்ணத்தக்கன 
பொருட்கள் 
ராமக் கரும்பு 

மதுரை மாவட்டத்தில் கரும்பு வகைகளுள் ஒன்று ராமக் 
கரும்பு என வழங்கப்படுகிறது . இக்கரும்பில் நாம அடையாளம் 
காணப்படும் . இக்கரும்பு மற்றைய பகுதிகளில் நாமக் கரும்பு எனக் 
குறிக்கப்படுகின்றது . 
சீத்தாப் பழம் 3 

* சீத்தா என்பது சீதையைக் குறிக்கும் . சீத்தாப்பழம் பழ வகை 
களுள் ஒன்று . இப்பழம் மேலை நாட்டவரால் ( போர்த்துக் கீசியரால் ) 
இந்தியாவிற்குக் கொண்டு வரப் பெற்றதாகக் கருத இடமுள்ளது . 
எவ்வடிப்படையில் இப்பழம் சீத்தாப்பழம் எனப் பெயர் பெற்றது என 
அறியுமாறில்லை . 

குமரி மாவட்டத்தில் இப்பழம், பாஞ்சிப்பழம் * என்றும் , கன்னிப் 
பழம் என்றும் வழங்குகிறது . 

ஆந்திர மாநிலத்திலும் சீத்தாப்பழம் என்ற பெயர் உள்ளது . 
மேலும் சீத்தாப்பழத்தில் விதைகள் குறைவாகச் சதைப்பற்று மிகுதியாக 
உள்ள ஒருவகை , ராமசீத்தாப்பழம் என்றும் குறிக்கப்படுகிறது . 


23. இப்பழத்தினைத்தின்றால் சீதம் ( சளி ) பிடிப்பதால் இப்பழம் இப் 

பெயர் பெற்றது என்றும் ஒரு காரணம் கூறப்படுகிறது . 
* குமரிமாவட்டத்தில் கைக்குட்டை ( Hand kerchief ) என்பது கை 
லேஞ்சு என்றும் எலுமிச்சம் பழச்சாறு ( Lemon juice ) என்பது 
போஞ்சு என்றும் வழங்குகின்றன . இவை பிற மொழிச் சொற்கள் , 


56 


நெல் 


ஆந்திர மாநிலத்தில் உள்ள நெல் வகைகளுள் இரண்டு , ராம 
நெல்லு சீதா நெல்லு என்று வழங்கப் பெறுகின்றன . 


ராமாயணப் பலகை 

புத்தகங்கள் வைத்துப் படிப்பதற்கான ஒருவகை அமைப்புடைய 
பலகை தென் மாவட்டங்களில் ராமாயணப்பலகை என்று கூறப்படு 
கிறது . இராமாயண நூல்கள் இப்பலகையில் வைத்துப்பபடிக்கப்பட்டு 
வந்ததால் பின்னர் இப்பலகையும் இப்பெயர் பெற்றதாகக் கருத இ 
முள்ளது . 
மக்கட்பெயர் 

இராமாயணத்திலுள்ள கதா பாத்திரங்களின் பெயர்கள் தமிழக 
த்திலும் , இந்தியாவிலும் பரவலாக மக்கட் பெயர்களாக உள்ளன . 
பாத்திரங்களுள்ளும் இராமர் , சீதை , இலக்குவன் , பரதன் , சத்துருக்கன் , 
தசரதன் , கோசலை , அனுமன் ( அனுமந்தன் ) , விபீஷணன் என்ற பெயர் - 
களே பெரிதும் மக்கட் பெயர்களாகக் காணப் பெறுகின்றன . பாத்தி - 
ரப்பண்புகளின் மீது மக்களுக்கு ஏற்பட்ட ஈடுபாடே இதற்குக் 
காரணமெனலாம் . 


பொதுவாக 


இராமர் 24 என்ற பெயர் இராமன் , இராமசாமி , இராமச்சந்திரன் 
போன்று எண்ணற்ற வடிவங்களில் வழங்கி வருகின்றது . லெச்சுமணன் 
என்ற பெயர் , தமிழில் • இளையபெருமாள் என்றும் வழங்கி வருகிறது . 

தமிழகத்தில் இரட்டையாகப் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கு 
ராமன் , லெச்சுமணன் என்று பெயரிடப் படுகிறது . 
இராமாயணக் கதைகளில் ராமர் ஒரு தாயின் மகனாகவும் 
லெச்சுமணன் மற்றொரு தாயின் மகனாகவுமே உள்ளனர் . புத்த சாதகக் 
கதை 25 யொன்றில் ( தசரத ஜாதகா ) ராம ரூம் லெச்சுமணனும் 
ஒருதாய் மக்களாகக் கூறப்படுகின்றனர் . கதைகள் இவ்வாறிருக்க 
இரட்டைக் குழந்தைகளுக்கு இப்பெயரிடு முறை ராம லெட்சுமணர் 
இணைபிரியாமல் வாழ்ந்த காரணத்தால் ஏற்பட்டிருக்கலாம் . 

மேலும் அயோத்தி என்ற இடப்பெயரும் ஆள்ப்பெயராக வழங்கி 
வருகிறது . 


24. காண்க , வ . பெருமாள் , இராமன் எத்தனை இராமனடி 

பக்.358-362 இராமநாத சுாவமி திருக்கோவில் கும்பாபிஷேக 

மலர் , 1975 . 
25. Romila Thapar , Exile and kingdom , P. 7. 1978 . 


57 


இலக்கியங்கள் 

இலக்கியங்களிலும் இராமாயணத்தின் தாக்குறவுகள் காணப்படு 
கின்றன . 
சிற்றிலக்கியங்கள் 

தமிழில் இராமாயணக்கதை நிகழ்ச்சிகளைக் கருவாகக் கொண்டு 
உருவான சிற்றிலக்கியங்கள் 26 பல உள்ளன . அவை இராமாயணக் 
கீர்த்தனைகள் , இராமாயணக்கும்மி , இராமர் தாலாட்டு , இராமாயணச் 
சிந்து , இராமாயணக் கப்பல் , ஸ்ரீராமர் வனவாசம் அம்மானை என்பன , 


நாட்டுப்புறப்பாடல்கள் 

நாட்டுப் புறப்பாடல் வகைகளுள் தாலாட்டுப் பாடலில் இராமாயண 
நிகழ்ச்சிகள் இடம் பெற்றும் அல்லது இராமாயணப் பாத்திரப் பெயர் 
கள் உவமைகளாக அமைந்தும் காணப்படுகின்றன . மற்றும் திருமண 
வாழ்த்துப் பாடல்களிலும் நலுங்குப் பாடல்களிலும் இராமாயணத்தின் 
தாக்குறவினைக் காணலாம் . பெண்கள் நின்று கைகொட்டியாடும் கும்மிப் 
பாடலிலும் இராமாயணக் கதை இடம் பெறுகிறது . 
பழமொழிகன் 7 
இராமாயணத் தாக்குறவால் பல பழமொழிகளும் தோன்றியுள்ளன . 

• இராமபாணம் பட்டு உருவினாப் போல 
இராவண சந்யாசி போலிருக்கிறான் 
இராமனைப் போல ராசா இருந்தால் 
அனுமனைப் போல சேவகனும் இருப்பான் 
* இராவணன் குடிக்கு மகோதரன் போலும் 
சுயோதனன் குடிக்குச் சகுனி போலும் 
இராமர் விட்ட பாணம் 
திரும்பிப் பாத்தா காணோம் 
படிப்பது இராமாயணம் 

இடிப்பது பெருமாள் கோவில் 
இப்பழமொழிகள் வழக்கில் எவ்வெவ் சூழ்நிலையில் வழங்குகின்றன 
என்பதனைத் தெரிந்து ஆராய்ந்தால் மேலும் பல உண்மைகளைக் கண்ட - 
றியலாம் . 


26. ச.வே. சுப்பிரமணியன் , திராவிடமொழி இலக்கியங்கள் , பக் .143 , 

1986 . 
27 பழமொழிகள் சில கழகப் பழமொழி அகரவரிசை ( 1970 ) 

என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டன . 


58 


மேலும் தமிழகத்தில் , 

விடிய விடியக்கதை கேட்டு 
விடிஞ்ச பெறகு 

சீதைக்கு ராமன் சித்தப்பண்ணானாம் 
என்ற பழமொழி பரவலாக வழங்கி வருவதாகும் . இப்பழமொழி கன்னட 
மொழியில் 

பௌகான ராமாயண கேளி 
ராமங்கூ சீதைகூ 
ஏனா ஆக பேக்கு 
அந்த கேளதா 
( காலைவரை ராமாயணம் கேட்டு 
சீதைக்கும் ராமனுக்கும் 

என்ன உறவுண்ணு கேட்டான் ) 
என்று சிறு மாற்றத்துடன் வழங்கி வருகிறது . 

தெலுங்கு மொழியில் 28 வழங்கும் ஒரு பழமொழியின் விளக்க 
மாக இராமாயணக் கதை நிகழ்ச்சியே சுட்டப்படுகிறது . 

நவ்வு காலுகு , விதாலா சேடு 
(சிரிப்பு நாலு வகையிலும் கெடுதல் ) 


இப்பழமொழிக்குக் கூறப்படும் கதை நிகழ்ச்சியாவது ராமர் 
வனவாசம் சென்று ராவண சம்காரம் முடித்து பின்னர் சீதையுடன் 
மீண்டும் அயோத்திக்கு வந்தபொழுது பட்டாபிஷேக விழா , சிறப்பாக 
நடைபெறுகிறது . விழாவினைப்பலர் கண்டுகளிக்கின்றனர் . அப்பொழுது 
லெச்சுமணன் அடக்க முடியாதவாறு சிரித்தானாம் . 

லெச்சுமணன் அவ்வாறு சிரிப்பதைப் பார்த்து , 
1. ராமர் நான் ராவணன் உடன் வாழ்ந்த சீதையைக் கூட்டிவந்து 

பட்டாபிஷேகம் நடத்துகிறேன் என ஏளனமாகச் சிரிக்கிறானோ 

என நினைத்தாராம் . 
2. சீதை நான் நேற்றுவரைக்கும் இலங்கையில் ராவணன் உடன் 

வாழ்ந்தவள் இன்றைக்குப் பட்டாபிஷேக விழாவில் பங்கேற்கி 

றேன் என ஏளனமாகச் சிரிக்கிறானோ என நினைத்தாளாம் . 
3. பரதன் நான் நேற்றுவரைக்கும் அரசாட்சியில் இருந்து விட்டு 

இன்று வெறுங்கையனாக நிற்கிறேன் என ஏளனமாகச் சிரிக்கி 

றானோ என நினைத்தானாம் . 
28 தகவல் , T.S கிரிபிரகாஷ் , இணைப்பேராசிரியர் , தெலுங்கு மொழித் 

துறை ம.கா. பல்கலைக்கழகம் , ( 17-12-86 ) 


4. அனுமன் பயபக்தியுடன் நம் தலைவனுக்குப் பட்டாபிஷேக விழா 

நடக்கும் போது இவன் ஏன் இப்படிச் சிரிக்கிறான் என 
நினைத்தானாம் . 

அப்பொழுது ராமர் லெச்சு :மனளிடம் ஏன் இப்படிச் சிரிக்கிறாய் ? 
என்று கேட்டாராம் . 

லெச்சுமணன் இல்லை ! பதினான்கு வருடம் வனத்தில் ஊண் 
உறக்கத்தினை மறந்து உனக்குச் சேவையும் , பணியும் செய்து வந்தேன் ; 
அப்பொழுதெல்லாம் எனக்குத் தூக்கம் வரவில்லை . ஆனால் இப்பட்டா 
பிஷேகம் நடக்கும் பொழுது என்னையும் அறியாமல் எனக்குத் தூக்கம் 
வருகிறது . அதை நினைத்துத் தான் சிரிக்கிறேன் வேறொன்றுமில்லை 
என்றானாம் . 

ஆக ஒருவர் சிரிப்புப் பலருக்குப் பல பொருள் தரும் என்பதை 
மேலைப் பழமொழி உணர்த்துகிறது . 
விடுகதைகள் 
இராமாயணத் தாக்குறவால் விடுகதைகள் சிலவும் தோன்றியுள்ளன 
1. இராமனும் அரசுசெய்வான் அயோத்தியில் அல்ல 

இராவணனும் சண்டை செய்வான் போர்க்களத்தில் அல்ல 
சீதையும் பூ முடிப்பாள் சிங்காரிப்பாள் 
சிந்தை மகிழ்ந்திடும் மாந்தரும் மது உண்பர் மனையில் அல்ல 
அது என்ன ? 

( விடை : இராமாயணப் புத்தகம் ) 
2 ராவணன் சிரசற்றதேன் ? 

இராவெள்ளி மறைவதேன் ? 
(விடை : இராமன் தாரத்தால் 

இரா மந்தாரத்தால் ) 
3. இவ்வளவூண்டு ராமனுக்கு 

அவ்வளவூண்டு நாமம் 
அது என்ன ? 

( விடை : மொச்சை ) 
4. அடுப்பு சாதம் கொதிப்பதேன் ? 

அரிசி அன்ன மாவதேன் ? 
இலங்கை அழிந்ததேன் ? 
இரும்பு உருகுவதேன் ? 

( விடை : நெருப்பால் ) 
29. ச.வே. சுப்பிரமணியன் , தமிழில் விடுகதைகள் , 

வெளியீடு ஆண்டு இல்லை . 


80 


5. உடம்பு எல்லாம் உரோமம் உண்டு 

வால் அடர்ந்திருக்கும் கீரியல்ல 
மரமேறிக் கிளைக்குக் கிளை தாவுவான் 
பழம் தின்பான் குரங்கும் அல்ல 
உடம்பிலே வரிகள் உண்டு 
சேதுகட்ட சகாயம் செய்த உத்தமன் 
இவனே . அவன் யார் ? 
( விடை : அணில் ) 


. 


6. உடம்பு எல்லாம் உரோமம் உண்டு வால் நீண்டிருக்கும் 

மரமேறித் தாவுவான் பழம் தின்பான் அணிலுமல்ல 
கிளைகளைப் பிடித்து ஊஞ்சலாடுவான் 
நாம் எப்படிச் செய்யினும் அப்படிச் செய்வான் 
இலங்காபுரிக் கோட்டையைத் தாண்டினவன் 
இவனே . அவன் யார் ? 
(விடை ! குரங்கு ( அனுமன் ) ) 


7. கறுப்புச் சட்டைக்காரன் கள்ளத்தனத்தில் கெட்டிக்காரன் 

தோட்டி வேலை செய்திடுவான் 
சுறுசுறுப்பாய் இருந்திடுவான் 
ஒருவனை நாம் கூப்பிட்டால் 
ஊரையே அழைப்பவன் 
சீதையை கொத்தினதால் ஸ்ரீராமர் சாபம் ஏற்றவன் 
அவன் யார் ? 
(விடை : 

காகம் ) * 


Hars . 


* இது தொடர்பாக வழக்கில் ஒரு கதை உள்ளது . 

காட்டில் சீதை ராமரின் மடியில் தலைவைத்து தூங்கிக் கொண் 
டிருந்தாள் . அப்பொழுது அமர்ந்த நிலையில் ராமரும் தூங்கிக் கொண் 
டிருந்தார் . அரக்கன் ஒருவன் காக வடிவில் வந்து சீதையின் மார்பினைக் 
கொத்தினான் . இதைக்கண்ட ராமர் ஒரு புல்லைப்பிடுங்கி ராமபாண 
மாக அக்காகத்தின் மீது எய்தார் . காகம் பயந்து ஓடி தேவாதி தேவர் 
களிடம் அடைக்கலம் புகுந்தது . தேவர்கள் காகத்திற்குப் பரிந்து 
இராமபாணத்திற்குப்ப லியாகச் சிறு தண்டனை வழங்கினர் . அச்சிறு 
தண்டனையால் காகத்திற்கு ஒற்றைக் கண் பார்வையாயிற்று . 


61 


இவ்விடுகதைகள் இராமாயண நூல் , பாத்திரங்கள் , சிறு நிகழ்ச்சி 
கள் என்பவைகளைப் புலப்படுத்தும் நிலையில் உருவாகப் பெற்றுள்ளன . 
கலைகள் 

கலைகள் பலவற்றில் இராமாயணத்தின் தாக்குறவினைக் காணலாம் . 


ஓவியம் 


இராமாயணக் கதை நிகழ்ச்சிகள் ஓவியமாகத் தீட்டப்பட்டு 
தமிழகத்தில் பல இடங்களில் காணப்படுகின்றன . 

மதுரையில் அழகர் கோயில் வசந்த மண்டபம் 30 , இராமனாத 
புரத்தில் இராமலிங்க விலாசம் அரண்மனை , திருச்சியில் ஸ்ரீரங்கம் 
கோயில் , செங்கம் பெருமாள் கோயில் ஆகிய இடங்களில் ஓவியங்கள் 
எழுத்து விளக்கங்களுடன் உள்ளன . எழுத்துக்கள் தமிழ் தெலுங்கு 
என்ற இரண்டு மொழிகளிலும் உள்ளன . 

மற்றும் தமிழகத்தில் ஊர்த்தெய்வங்கள் இடம் பெற்றிருக்கும் 
கோயில்களிலும் கூட இராமாயண ஓவியங்கள் வரையப் பெற்றுள்ளன .. 
சிற்பம் 

ஓவியம் இடம் பெற்றிருப்பதைப் போன்று சிற்பங்களிலும் இராமா 
யண நிகழ்ச்சிகள் வடிக்கப் பட்டுள்ளன . தமிழகத்தின் பல கோயில் 
களில் இராமாயணச் சிற்பங்கள் இடம் பெற்றுள்ளன . 
ஆட்டக்கலைகள் 

தமிழகத்தில் உள்ள நாட்டுப்புறக்கலைகளாகிய கணியான் கூத்து 
ஒயிலாட்டம் , தேவராட்டம் போன்ற கலைகளிலும் இராமாயண நிகழ்ச்சி 
கள் பாட்டாகவும் ஆட்டமாகவும் இடம் பெறுகின்றன. 
தெருக்கூத்து , நாடகம் , திரைப்படம் , 

தமிழகத்தில் நாட்டுப்புறக்கலையான தெருக்கூத்திலும் மற்றும் 
நாடகம் திரைப்படம் போன்றவற்றிலும் இராமாயணக்கதை அல்லது 
நிகழ்ச்சிகள் இடம் பெற்றுள்ளன . 


கோயில்கள் 

ராமர் விஷ்ணுவின் அவதாரமாகக் கருதப்பட்ட பின்னர் அவர் 
மக்களின் வழிபடு தெய்வமாகவே , அவருக்கென பல கோயில்கள் 


- 


30. அழகர் கோயில் இராமாயண ஓவியத்தினை ஜி . விஜயவேணுகோபால் , 

ஆய்வு செய்துள்ளார் , 
G. Vijayavenugopal , Ramayana Paintings of Alakarkoil 

( PP . 412 - 419 ) 
Vaisnavism in Indian Arts and culture , 1986 . 


62 


எழுந்துள்ளன . மேலும் அனுமனுக்கும் கூட 
பட்டுள்ளன . 


கோயில்கள் எழுப்பப் 


வழக்காறுகள் 

தமிழகம் , கருநாடகம் , ஆந்திரம் போன்ற பகுதிகளில் மக்கள் 
வழக்கில் இராமாயணத் தாக்குறவால் ஏற்பட்ட சில வழக்காறுகளும் 
உள்ளன . 

தமிழகத்தில் , ஒருவர் சமுதாயத்தில் முன்னர் நடந்து முடிந்த 
நிகழ்ச்சிகளை மற்றொருவரிடம் கூறும் போது கேட்பவர் விருப்பமின்றி 
கேட்டுக் கொண்டோ , கேட்காமலோ இன்னொருவரிடம் அவர் ராமா 
யணம் பாட ஆரம்பிச்சிட்டார் எனக்கூறுவதனைக் காணலாம் . இவ் 
வழக்காறிலிருந்து இராமாயணம் முன்னர் நடந்த கதை என்றும் அது 
மிக நீண்டகதை என்றும் மக்கள் அறிந்திருந்தனர் என்பதனை நாம் 
உணரலாம் . 


அணில் செய்த உதவி 

தமிழ் நாட்டில் , பெரியவர்களுக்குச் சிறியவர் ஏதேனும் சிறு 
உதவி செய்த பொழுது , பெரியவர் அவ்வுதவிக்கு நன்றி கூறும் பொழுது 
சிறியவர் அப்பெரியவரிடம் நான் அப்படி என்ன செய்துட்டேன் 
அணில் செய்தது போலச் செய்தென் என்று கூறும் வழக்குக்காணப் 
படுகிறது . 

அணில் செய்தது என்ன ? ராமர் கடலைக்கடந்து இலங்கைக்குச் 
செல்வதற்குக் குரங்குகளிடம் ஏவ குரங்குகள் பாலம் அமைத்துக் 
கொண்டிருந்தன . இதனை ஓர் அணில் பார்த்து அதுவும் சென்று தன்னால் 
இயன்ற அளவுக்குப் பாலம் அமைப்பதற்கு உதவி செய்ததாம் . இதுவே 
அணில் செய்த உதவியாகக் குறிப்பிடப்படுகிறது . 

தமிழ் இலக்கியத்தில் இச்செய்தி தொண்டரடிப்பொடியாழ்வார் 
பாடலில் அமைந்துள்ளது . 

• குரங்குகள் மலையை நூக்கக் குளித்துத்தாம் புரண்டிட்டோடி 
தரங்க நீ ரடைக்க லுற்ற சலமிலா அணிலும் போலேன் 
மரங்கள் போல் வலியநெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் 
அரங்கனார்க் காட்செய்யாதே அளியத்தே னயர்க்கின்றேனே 

( திருமாலை , 27 ) 
கம்ப ராமாயணத்திலோ , அயோத்திகதையிலோ இந்நிகழ்ச்சி 
குறிக்கப்படவில்லை. 


63 


அணில் செய்த உதவி பற்றிய செய்தி தெலுங்கு மொழி வழக் 
கிலும் உள்ளது . தெலுங்கு மொழியில் அணில் என்பதற்கு இணையான 
வடிவம் . உடுதா என்பதாகும் . அணில் செய்த உதவியினைத் தெலுங் 
கில் உடுதா பத்தி என்று கூறப்படுகிறது . பத்தி என்பது பக்தியினைக் 
குறிக்கும் . 

தெலுங்கில் , சிறியோர் செய்த உதவியினைப் பெற்ற பெரியோர் 
சிறியோரைப் பாராட்டும் பொழுது , சிறியோர் இது உடுதா பத்திகா 
சேசானு ( அணில் பக்தி போலச் செய்தென் ) என்று கூறும் வழக்காறு 
உள்ளது . மேலும் தெலுங்கு மொழியில் பெரியோருக்குச் சிறியோர் 
ஏதேனும் பரிசுகளைக் கொடுக்கும் பொழுது கூடப் பணிவாக * இச்சிறிய 
பரிசினைத் தங்களுக்குக் கொடுக்கிறேன் என்னும் பொருள்பட உடுதா 
பத்தியா இஸ்துகுனானு என்று கூறும் வழக்கும் உள்ளது . 

தமிழ் நாட்டில் அணில் செய்த உதவியோடு தொடர்புடையதாக 
மற்றுமொரு செய்தியும் வழங்கி வருகிறது . அணை கட்டுவதற்கு அணில் 
செய்தஉதவியினை ராமர் பார்த்து அதன் பக்திக்கு இரங்கி அதனை 
அன்புடன் எடுத்து தம் கை மூன்று விரல்களால் அதன் முதுகில் வருடி 
னாராம் . அம்மூன்று விரற்குறிகளும் தான் அணிலின் முதுகில் மூன்று 
கோடுகளாக விழுந்துள்ளனவாம் . 
மேற்கூறப்பட்ட செய்தி சிறிது மாற்றத்துடன் தென் மாவட்டத்தில் 
வழக்கில் உள்ளது . 

ராமர் தண்ணீர்த் தாகத்துடன் உட்கார்ந்திருந்தார் . ராமர் 
தாகமாக இருப்பதனை அணிலும் ஓணானும் அறிந்தன , ராமரின் 
தாகத்தினைத் தீர்ப்பதற்கு . அணில் விரைந்து ஓடிச்சென்று இளநீர் 
கொண்டு வந்து கொடுத்ததாம் . ஆனால் ஓணானோ தன்னுடைய 
சிறு நீரைப் பெய்து கொண்டு கொடுத்ததாம் , ராமர் இரண்டு உயிரினங் 
களின் செயலினை உணர்ந்து அன்புடன் அணிலின் முதுகினையும் வெறுப் 
புடன் ஓணானின் முதுகினையும் தடவிக் கொடுக்க அணிலின் முதுகில் 
அழகிய கோடுகளும் ஓணானின் முதுகில் அருவருக்கத் தக்க முள் 
போன்ற அமைப்பும் ஏற்பட்டதாம் . 
லெச்சுமண ரேக்கா * 

கருநாடகத்தில் லெச்சுமணனும் சீதையும் பங்கு பெறும் நிகழ்ச்சி 
ஒன்று மக்கள் வழக்காறாக கூறப்படுகிறது . 
* தகவல் . T.B. சித்தலிங்கையா , பேராசிரியர் . சைவசித்தாந்தத்துறை 
ம.கா. பல்கலைக்கழகம் , ( 17-12-86 ) 


64 


சமுதாயத்தில் யாராலும் மீற முடியாத உத்தரவினை அல்லது 
தடையினை மற்றையோருக்கு வழங்கினால் அத்தடையினை மக்கள் , 
லெச்சுமண ரேக்கா என்று கூறும் வழக்காறு உள்ளது . 


இராமாயணத்தில் சீதை வனத்தில் இருக்கும் பொழுது மான் 
பிடித்து தரும்படி ராமரிடம் கேட்க ராமர் மான் பிடிக்கச் செல்ல - 
சிறிது நேரத்தில் வனத்திலிருந்து அபயக் குரல் கேட்க , சீதை உடனே 
லெச்சுமணனிடம் ராமரைப் போய்ப் பார்த்து வரும்படி கூற , 
லெச்சுமணன மறுத்துத் தயங்க , சீதை மேலும் அவனை வற்புறுத்த 
லெச்சுமணன் அப்பொழுது சீதை தங்கியிருந்த இடத்தில் கோடு 
( ரேக்கா ) கீறி அக்கோட்டுக்கு வெளியே எக்காரணத்தினை முன்னிட்டும் 
வரக்கூடாது என்று தடையிட்டுக்கொண்டு செல்வதே மக்கள் வழக்கில் 
லெச்சுமணரேக்கா என்று உவமையாக வழங்கிவருகிறது . 

மேற்கூறிய தாக்குறவு பற்றிய செய்திகளிலிருந்து இராமாயணக் 
கதை எந்த அளவுக்கு மக்கள் வாழ்வுடன் பின்னிப் பிணைந்துள்ளது 
என்பதனை உணரலாம் . 


தமிழில் கம்பராமாயணத்தில் ஆய்வுகள் பல நிகழ்ந்துள்ளன , 
கம்பராமாயணம் தவிர ஏனைய இராமாயணங்கள் இதுவரை ஆய்வுப் 
பொருளாகவில்லை . பல இராமாயண நூல்கள் அச்சு வடிவம் பெருமல் 
ஏட்டளவிலேயே இடம் பெற்றிருக்கின்றன . மற்றும் தமிழகத்தில் பர 
வலாக இராமாயணக்கதை வாய்மொழி இலக்கிய நிலையிலேயே . 
உள்ளது . எனவே ஆய்வாளர் நூல் வடிவம் பெறாமல் உள்ள இராமா 
யணங்களை முதலில் நூல்வடிவு பெறச் செய்ய வேண்டும் . அடுத்து , 
தமிழகத்தில் உள்ள இராமாயணங்களை ஒப்பிட்டு ஆய்தல் வேண்டும் .. 
அவ்வாறான ஒப்பீடு அடுத்த நிலையில் தென்னிந்திய நிலையிலும் தொடர்ந்து 
இந்திய நிலையிலும் அதனைத் தொடர்ந்து வெளிநாடுகளில் உள்ள 
இராமாயணங்களோடு ஒப்பிடுகிற நிலையிலும் அமைதல் வேண்டும் . 
ஒப்பீட்டாய்வு , மூலக்கதையினை உணரவும் , கதை பரவுதல்கள் எவ்வாறு 
நடைபெற்றுள்ளன என்பதை அறியவும் , என்னென்ன கதை மாற்றங் 
கள் நிகழ்ந்துள்ளன ? அதற்கான காரணங்கள்யாவை 

என்பதைத் 
தெரியவும் வழிவகுக்கும் . ஒப்பீட்டாய்வின் போது இராமாயணத் தாக் 
குறவுச் செய்திகள் பெரிதும் பயன்படும் . 

மேற்கூறப்பட்ட ஆய்விற்கு ஒரு தொடக்க நிலையாகவே இந் 
நூல் வெளிவருகிறது . எனவே ஆய்வாளர் இந் நூ லி னைக் கற்று 
ஆய்வினை மேற்கொள்வாராக . 


வை 


மதுரை , 
23-1-87 . 


வை.தி. நடராசன் 


அயோத்தி கதை 


அய்யோத்தி கதை 


ஸ்ரீ - ராம 


ஜெயம் 
சாஸ்பதி 
முன்னிற்க்க 
அய்யோத்தி 
கதை நன்றாக 


காப்பு 


நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகமும் உண்டாம் 
வீடிய வெளியதாகும் வேதியன் கமலநோக்கும் 
நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொளிய வாள்க்கை 
சூடிய சிலையால் ராமன் சொல்கதை கூற்வதற்க்கே . 


மதத்தினால் வலிய வீரன் மன்னனுக்கிளையோன் தம்பி 
சிகத்தினால் யிலங்கையாண்டோன் விபூஷணன் சொன்னபுத்தி 
சிகத்தினில் வேந்தர்க்கேதான் தி வெழுத்தூதன் சொன்ன 
நற்றமின் கதைக்கு நான் முகத்தோன் மாதும் கந்தனுங் 

காப்புத்தானே . 
ஆதவம் வாள்க வாள்க அருந்தவ முனிவர் வாள்க 
பூவுலகேழும் வாள்க புவிதனில் மாதும் வாள்க 
மாதினில்க் கருமமெல்லாம் 
மன்னனுக்குரைக்க லுற்றேன் . 


பிள்ளையாரடி 


சீர்சிறந்த தெய்வக்கயிலே வளர் 
சிவனாருமை புத்திரனே 
பேர்பெரிய நல்ல கிணபதியே 


1. ஜெகம் > சிகம் ( பே.வ.மா ) 
2. விபீஷணன் > விபூஷணன் ( பே.வ மா ) 
2. நான்முகத்தோன் - பிரம்மன் 
2. நான்முகத்தோன் மாது - சரஸ்வதி 
3. கணபதி > கிணபதி ( பே.வ.மா ) 


- 


2 


8 


பேளை வயிறுடைய ஐங்கரனே 
வாளைப்பளம் வருக்கைத் தேன் கனியும் 
வகுப்பு வகுப்பாய் நான் படைப்பேன் 
எள்ளுஞ் சிறு பயறானதுவும் 
யிதமாயருந்தவே நான் படைப்பேன் 
வற்ண வயிற்றைங்கரனே 
வாரியுனக்கு வகுப்பாய்த் தருவேன் 
தென்னங்குலையின் தேங்காய் விடலை 
சிறப்பாய்த்தருவவேன் யெப்பொழுதும் 
பண்ணுதமிள் கதையியியல் தருவாய் 
பார்தனில் ராமர்கதை படிப்பதற்க்கு 


10 


சரஸ்வதி 


15 


சின்னமருங்குடை மரதகமே 
செல்வமே சரஸ்பதி உன் வாக்கருள்வாய் 
பொன்னே நகமணியின்பமுள்ள 
பூவே அமுற்தே நல்தேன்கனியே 
வால சரஸ்பதி வாள் மயிலே 
வந்து தயவு தந்து வாக்கருள்வாய் 


20 


திருமால் 


மூலப் பொருளே நீ யெப்போதும் 
முத்தி பெறக்காரும் திருமாலே 
ஆலவிசம் உண்டோன் திருமகனே 
அளகன் மைத்துனா நெடுமாலே 
கோல நெடுமாலே உன் கதை படிக்கி 
குருவாய் வந்தருள் புரிவாயே 


25 


4. பேளை - பெரிய 
5. வருக்கை - பலாப்பழவகைகளில் ஒன்று 
6. வகுப்பு - பகுதி 7. சிறுபயிறு - பாசிப்பயிறு 
11. விடலை -- இளநீர் 
15 , மரகதம் > மரதகம் ( பே.வ.மா ) 
17. நவமணி > நகமணி ( பே.வ.மா ) 
18. அமிர்து > அமுற்து ( பே.வ.மா ) 


3 


முருகன் 


சூரனை வென்ற வேலாயுதனே 
சுப்பிறமணிய சடாக்ஷரனே 
வேலவனே ராமர் கதை படிக்க 
வேறுவிளை வாராமல் காற்த்தருள்வாய் 


30 


சாஸ்தா 


சிவன்தன் விஷ்ட்டுணுவின் கை மீதில் 
சிறப்பாய் வந்துதித்த சாத்தாவே 
கார்மேகன் அரிராமர் பேரில் 
கதை பாடுகிற யென்னைக் காத்தருள்வாய் 


அவையடக்கம் 


35 


பூமி தேசத்தில் அதிகம [ 1 ]தாய் 
புகள் பெற்றிருக்கிற பெரியோரே 
யேளையடியேன் ராமர் கதை படிக்க 
யிடறொன்று வாராமல் காத்தாருள்வாய் 
தெருவில் சிறுபிள்ளை மணல்குவித்து 
சிறப்பாய்க் கோலம் யிடுவதுபோல் 


40 


கதையது பெருகவே காசினியில் 
கற்றோர் பெரியோர் முன் பாடுகிறேன் 
தென் கடல் சூள்ந்த வையகத்தில் 
தென் பூமி சமுத்திரக் கரையருகே 
காரி ஐயன் பதிபேர் குடியாய் 


45 


27 . வேலாயுதன் - முருகன் 
31-32 . இவ்வரிகளில் சாத்தாவின் பிறப்பு பற்றிய செய்தி குறிக்கப் 

பட்டுள்ளது . சாத்தா ; ஐயன் , ஜயப்பன் எல்லாம் ஒரே தெய்வத் 

தினைக் குறிக்கும் பெயர்கள் , 
32 . சாஸ்தா > சாத்தா ( பே.வ.மா ) 
33 . கார்மேகன்- திருமால் 
44 . தென்பூமி - தமிழகத்தின் தென்பகுதி , சமுத்திரம்- கடல் 
45 . ஐயன் - நாட்டுப்புறத் தெய்வம் 


கார் , கோவிலென்ற ரதிலே 
ஆக முதலாய் வளி வளியாய் 
அரசர் நிலமதில் அன்பு கூர்ந்து 
பூமி தனயாள உடையவனாய் 
புகள் நடத்தியே கீற்த்தி பெற்றோன் 


50 


வீர முடைய நல் கீர்த்தி பெற்ற 
வேலாயுதப் பெருமாள் விதன்வேளை 
ஆசை வெகுவாக அய்யனுட 
அருளைத்து தித்தவர் பெற்றமைந்தன் 
அரிகர பத்திரர் தம் அடிவணங்கி 


55 


அன்பாயனபேற்க்கும் ஆசை கொள்ள 
அரசர்கினிதாக அன்புடனே 
அரசனென நல்லபேரு பெற்றோன் 
பெரியோர்சியலால் அடிவணங்கும் 
பிச்சையாண்டியென்ற வடிவளகன் 


60 


பாடுகிறேனான் ராமர் கதை 
பத்திரகாளியம்மன் துணையினக்கு 
நாடு மிகுந்து குடி மீதிருத்தி 
நன்றாய்ப்படிப்பித்த குருவினக்கு 
அண்ணாவி சுப்பிறமணியன் குரு 


65 


அவர்களை ஒருநாழும் நான் மறகேன் 
பண்ணாக யெங்களை ஓதின குரு 
பாரில் சிவலோக தேசிகனார் 
கண்ணா யெங்களை யாதரிப்யாய் 
கதை பாடுறேன் பாதம் மறகிகாமல் 


70 


55. அரிகர புத்திரர் - சாஸ்தா 
59. செயல் > சியல் ( பே.வ.மா ) 
60. பிச்சையாண்டி --பாடலாசிரியன் 
62. பத்திரகாளி - நாட்டுப் புறத்தெய்வம் . இத்தெய்வத்தின் 

பேரிலும் நாட்டுப் புறப் கதைப்பாடல் உள்ளது . 
65. அண்ணாவி - ஆசிரியன் ( குரு ) 
70. மறகாமல் - மறவாமல் 


து 


என்னாழும் ராமரருள் புரிந்து 
எப்போதுங் காலந்தப்பாமல் 
பண்டான ராமர் தன் கதையை 
பளகப்படிக்கிறேன் சந்தமதாய் 
பாட விரும்பினேன் பெரியோரே 


75 


பண்பாயெங்களை காத்தருள்வீர் 


கதை 


-80 


அய்யோத்தி நாட்டு வளப்பமெல்லாம் 
அனேகமுண்டு சொல்லத்துலையாது 
அய்யோத்தியிலரசு செய்திருப்பார் 
அரிராமர் கீற்த்தி சொல்லத்துலையாது 
அரசர்களாதி பிதிர் வளமை 
அனேகமுண்டுஞ் சொல்லத்துலையாது 
யேளைபடியே ஹனீவ்வுலகில் 
பினக்குத் தெரிந்தபடி சொல்லுகிறேன் 
கோளைப்படாதபடி அரிராமர் 
குருவாய் வந்தேனக்கருள் புரிவாய் 
அறம் பொருள் தரித்த ராமர் 
அய்யோத்தியில் வந்த வாறு 
வரம் பெறு முனிவராலே 
வனத்தில் போய்த்தனித்திருந்தே 
சிரமறயரக்கர்மாள 
சிலையதால் செயித்துமாறி 


85 


90 


-- 


73. பண்டான - பழமையான 
74. சந்தமதாய் - இனிய ஓசை உடையதாய் 
77. வளப்பம் - வளமை 
78. தொலையாது > துலையாது ( பே.வ.மா ) 
81. பிதிர் - கிளை பிரிவு ) 
85. எனக்கு > யினக்கு ( பே . வ , மா ) 
85. கோளை - குறைவு 
91. சிரம் தலை , 

இறந்துபட 
92. சிலை வில் , செயித்து - வெற்றிபெற்று 


மாள 


6 


பதம் பெற்று அய்யோத்தி 
பட்டமும் தரித்த வாறே 


95 


வசிட்டர் வரம் பெறல் 
யிருந்தார் கயிலையில் சிவனாரும் 
யேற்ற வசிட்டருந்தவம் புரிந்தர் 
வசிட்ட முனிவர் தவத்தைக்கண்டு 
மகிள்ந்து சிவனாரு மேதுசொல்வார் 
யென்ன யென்ன வரம் வேணும் 
யேத்த வசிட்ட மாமுனியே 


100 


105 


தேசவனமது பாற்பதற்க்கு 
சிவனேயினக்கு வரந்தர வேணும் 
என்று சொல்லவே வசிட்டமுனி 
யீஸ்பரனாரும் மன மகிள்ந்து 
அந்த வரமது உனக்குத்தந்தேன் 
ஆன வசிட்ட மாமுனியே 
தந்த வரமது வாங்கிக் கொண்டு 
தானே வசிட்ட மாமுனிவர் 
காலில் பாதக் குறடுமிட்டு 
கையிலுத்திராச்சிய மாலையுடன் 
பூசை வேட்டியுந் தோளில் போட்டார் 
பொக்கணமும் புலித்தோலுமிட்டார் 
தெண்டு கமண்டலங் கையிலெடுத்து 
திருநீற்றுக்கப்பரை கயிலெடுத்தார் 
ஒட்டியாணமொடு முட்டுக்கச்சை 


110 


115 


101. தேசம் - நாடு ; வனம் - காடு 
102. யீஸ்பரன்-சிவன் 
109. பாதகுறடு - மிதியடி 
110 , உருத்திராக்கம் > உத்திராச்கியம் ( பே.வ.மா) 
113 , தண்டு > தெண்டு ( பே.வ.மா ) -சிறுகம்பு 
113. கமண்டலம்- ஒரு வகைப் நீர்பாத்திரம் 
114. கப்பரை- பிச்சைக்கலம் 
115. ஒட்டியாணம்- இடையணி 


120 


யோக வேட்டியுங் கொய்துடுத்தார் 
கண்ட சரமாலை தானெடுத்து 
கர்லில் பாதாக்குறடு மிட்டார் 
கயிலாச மலையுமிட்டு 
காண்டுருவப் பொய்கை விட்டு 
செயலான மாமுனிவன் 
செய்கை உனந் தான் பாற்த்து 
யீணமுதல் யாள்ப்பாணம் 
யெங்குமுள்ள வளர்நாடு 
அன்பத்தாறு தேசமெல்லாம் 
அம்முனிவர் சுற்றிப்பார்த்து வந்தார் 


125 


வசிட்டரை திசதரன் உபசரித்தல் 


130 


தெய்வ அய்யோத்தியா புரிதனிலே 
திசதர ராசனிடத்தில் வந்தார் 
மாமுனி வசிட்டர் வரவுகண்டு 
வற்ண திசதர ராசாவும் 
சிங்கர்சன்மிட்டுக் கீளிறங்கி 
திசதரரா ( ச ) மன்னவரும் 
மாமுனி பாதத்தில் அடிதொழுது 
மன்னன் திசதரராசாவும் 
சிங்காசனத்திலே தானிருத்தி 


135 


தீரன் திசதர் ராசமன்னன் 
தகைத்து வந்ததோர் மாமுனிக்கு 
தகையது தீரவேணுமென்று 


116. கொய்து - சுருக்கி , 

117. சரமாலை - கழுத்தணி 
123. யீணம் - ஈழ நாடு ( இலங்கை ) 
123 , யாள்ப்பாணம் - ஈழ நாட்டில் உள்ள ஓரிடம் 
125. ஐம்பத்தாறு > அன்பத்தாறு ( பே.வ.மா ) 
128. கம்ப இராமாயணத்தில் தசரதன் என்று குறிக்கப் பட்ட 

பெயர் இந்நூலில் திசதரன் என்று குறிக்கப் பட்டுள்ளது . 
138. தகைத்து - தர்கமுற்று 


8 


பாலு பளமொடு சீனியுடன் 


140 


பளந்தேன் நல்ல சற்க்கரையும் 
கானிலுள்ள தேனுமிட்டு 
கருத்துடனல்ல யழுதுமிட்டார் 
வரிசையாய் வெள்ளித்தட்டில் வைத்து 
மாமுனிவர் கையில் தான் கொடுத்தார். 


145 


வாங்கியே வசிட்ட மாமுனிவர் 
வளம் பெறவே தான் பொசித்தார் 
உண்டு நன்றாய்க்கை விளக்கி 
உடனடைக்காயுமருந்தி 
தண்டருழுந்தவ மாமுனிவர் 


150 


தானிருக்கிற வேளையிலே 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
எங்கிருந்துயிங்கு வந்தீர் 
மன்னவர்க்குத் துரை மன்னவரே 
வணங்காத அய்யோத்தி முடிவேந்தர் 
தென்னவர்க்குத்துரை மன்னவரே 


155 


வசிட்டர் திசதரனை மணமுடிக்கக் கூறல் 
தீரன் திசதரராசமன்னா 
அன்பத்தாறு தேச வளங்களெல்லாம் 
ஆராய்ந்து சுற்றிப்பார்த்து வந்தேன் 
அப்யோ ( த் ) தியா புரியானதிலே 


160 


அதிசெயமாயிருக்குதிங்கே 
பட்டத்து தேவி மாரில்லாமல் 
பாருலகை யரசாளலாமோ 


142. கான்- காடு 
147. புசித்தார் > பொசித்தார் ( பே.வ.மா ) 
148 . கை விளக்கி - கையினை சுத்தம் செய்து 
149. அடைக்காய்- பாக்கு 


9 


165 


170 


அம்பலம் சந்தியில் போகலாமோ 
அரண்மனை யாசனம் போகலாமோ 
சிங்காசனத் திருக்கலாமோ 
திருமுடிவைத்தரசாளலாமோ 
நானும் உன்னுடயிட மதிலே 
நாள்தோறும் வரவும் பார்த்திருந்தேன் 
என்னுட கண்ணில் முளியாதே 
எட்டிநில்லு மன்னா திசதரனே 
பெண்ணுக்கிரங்காமல் அரசிருந்தால் 
பெருமைகளல்ல திசதரனே 
யின்னேரம் நல்ல மாலை மணம் 
யேற்ற திசதரா சூட்டு மென்றார் 
மாமுனியானவர் விடை கொடுக்க 
மன்னன் திசதர ராசாவும் 
என் குருவே வசிட்ட மாமுனியே 
எந்தயெந்த தேசத்திலே 
யேற்ற மணம் சூட்டிடலாம் 
யியல் முனிவரே சொல்லுமையா 
கோசலைவாள் பட்டணத்தில் 
கொற்றவனே மணம் சூட்டுமென்றார் 
மாமுனிவர் வசிட்டர் சொல்ப்படியே 


175 


180 


185 


திசதரன் கோசலை மன்னனுக்கு ஓலை அனுப்பல் 
மன்னன் திசதர ராசாவும் 
அறுபத்தி நாலாயிரம் மந்திரியில் 
அதிலே ஒருவனை வரவளைத்து 
வாரும் பிள்ளாய் நீ 
வார்த்தையொன்று நீ சொல்லக்கேழு 
மாமுனி சொன்ன சொல்ப் படிக்கு 


190 


164. அம்பலம் - பொது விடம் 
164. சந்தி - பல வழி கூடுமிடம் 
170. கண்ணில் முளியாதே - கண்ணில் படாதே 
171. எட்டி - விலகி 


10 


{ 9 


200 


205 


மங்கையரை மணமுடிக்க வேணும் 
கோசலை நாடென்ற பட்டணத்தில் 
கோசலை ராசன் திருமகளை 
கோசலை பிராட்டியம்மனைத்தான் 
கொடியிடையை மணஞ் சூட்டவேணும் 
ஓட்டன் கையில் திரு நீட்டெழுதி 
உண்மையுடன வரனுப்புவாராம் 
அய்யோத்தி பட்டணம் அரைசாழும் 
அளகு திசதரராசனுக்கு 
கோசலை ராசன் திருமகளை 
கொடியிடையை மணஞ்சூட்டவேணும் 
திரு நீட்டு வாசகந்தானெழுதி 
சிறப்புடன் ஓட்டன் ( கையில் கொடுத்தார் 
வாங்கிச்சிமித்திரை மந்திரியும் 
மகிள்ச்சையுடனவர் தானிருந்தார் 
ஆண்ட படைவீடு தானுமிட்டு 
அய்யோத்தி பட்டணந்தான் கடந்து 
தவமுனிவர்கள் வாழுமலை 
சன்னாசிகள் மலையுமிட்டு 
குன்றுமலை நல்ல குறிஞ்சிமலை 
கூடு கொம்பன்மலையுமிட்டு 
திடுதிடெனயவர் வளிநடந்து 
சிறந்த கோசலை பட்டணத்தில் வந்தார் 
தண்டருழும் சிம்மாசனத்தில் 
தானே கோசலைரர்சாவும் 
கூத்துப்பாட்டுந் தா ன்பாற்த்து 
கொலுவிலிருக்கிற வேளையிலே 

கோசலைமன்னன் ஓலைபெறல் 
சிம்மாசன மேடையிலிருக்கையிலே 
திருநீட்டை ஓட்டன் கைக் கொடுத்தான் 
வாங்கித்திருநீட்டு வாசகத்தை 


210 


215 


220 


196 , ஓட்டன் - செய்தியினை ஓடிக் கொண்டு செல்பவன் 
196. நீட்டு - திருமுக ஓலை ( கடிதம் ) 


11 


225 


230 


வாய்த்த கோசலை ராசாவும் 
வாசிக்க சொன்னாரே ராசமன்னன் 
திருநீட்டையவர் தான்வாங்கி 
சிறப்புடனேயவர் வாசிப்பாராம் 
அய்யோ ( த் ) தி பட்டணம் அரைசாழும் 
அளகு திசதரராசனுக்கு 
உம்முடைய மகள் கோசலையை 
உற்ற மணமாலை சூட்டுதற்க்கு 
மணமாலை சூட்டுதற்க்கு 
வாய்த்த மணவோலை யென்றுரைத்தார் 
சந்தோசமாகக்களி கூர்ந்து 
தானே கோசலை ராசாவும் 
எந்தன் மகள் பேறுபெற்றாள் 
எல்லாற்க்கும் யிப்படிக்கிட்டாது 
மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான் 
மகழுக்கேற்ற மணவாளன் 
நாட்டில் யிப்படிக் கண்டதில்லை 
நல்ல மணவாளன் கோசலைக்கு 
சோதிரி தன்னைவரவளைத்து 
சொல்லுப் பொருத்தங்கள் கேள்க்க வேணும் 

கோசலை மன்னன் சோதிடம் பார்த்தல் 


235 


240 


245 


அந்த வாற்த்தை கேட்ட போது 
அளைத்து வந்தார் சோதிரியை 
சோதிரியும் வந்தல்லவோ 
தொளுது நின்றான் மன்னவனை 
மன்னவரும் மனம் மகிள்ந்து 
வைக்கச் சொன்னார் பூப்புரச்சம் 
மன்னருரைத்த மொளி கேட்டு 
வைத்தானே நல்ல புரச்சமது 


232 களி - மகிழ்ச்சி , கூர்ந்து -மிகுந்து 
235. கிட்டாது - கிடைக்காது 
240 , சோதிரி - சோதிடன் 


12 


250 


255 


260 


சாந்தாலே தறைமெழுகி 
சந்தணத்தால் நல்ல கோலமிட்டு 
கன்னி மேல மூலையிலே 
கணபதியை அவர்தானிருத்தி 
நிற நாளி நிற விளக்கு 
நெல்ப் பொரி யெள்ப் பொரியும்வைற்றார் 
வைத்தார் கடலை விடலையது 
வகை வகையாய்த் தான் படைத்து 
பாலாலே பரல் கழுவி 
பலகையிலே பிரத்துவாராம் 
சுத்தி வைத்த பரலை யெண்ணி 
சொல்லுவானாஞ் சோதிருள்சி 
யிருபத்தேழு நச்சத்திரமும் 
எண்ணி நன்றாய் தேற்ந்து சொல்வான் 
பன்னிரண்டு ராசிக்ககம் 
பகுந்தானே சோதிருள்சி 
உன்னியொரு கிரக நிலை 
உண்மையுடனிருக்குது காண் 
தெளிந்த புகள் சோதிருள்சி 
செப்புவானாம் சாஸ்திரத்தை 
மன்னர்க்குத் துரை மன்னவனே 
வாய்த்த கோசலை ராசாவே 
தென்னவர்க்குத் தென்னவனே 
செய்திசொல்லக் கேழுமையா 
கோசலைக்கும் நல்ல திசதரற்க்கும் 
கூடும் அசுபதியான திலே 
அசுபதியில் மாலையிட்டு 
அய்யோத்தி பட்டணம் போய்ச்சேற்ந்தால் 
தெய்வ அய்யோத்தியை அரைசாள 


265 


270 


275 


250-261 , இவ்வரிகளில் சோதிடன் சோதிடம் கூறுமுன் செய் 

நிகழ்ச்சிகள் விளக்கப்பட்டுள்ளன . 
254. நாளி முகத்தலளவைப் பெயர் 
261. சோதிருள்சி - சோதிடள் 
275. அசுபதி- ஒரு நட்சத்திரம் 


13 


280 


285 


சிறந்த சந்ததிதானும்யில்லை 
சந்ததிபாக்கிசம் யில்லாமல் 
தயங்கிடுவாள் மெற்ற மயங்கிடுவாள் 
கசங்கிய பூப்போல் கருத்தளிந்து 
கமலமுகமங்கே வாடிடுவாள் 
பின்னும் ரெண்டு பெண்கொடியை 
பிரபலமாய் மணமுடிப்பார் 
பின்னுமந்த பெண் கொடிக்கு 
பெருக சந்ததியில்லாமல் 
வாடிடுவார் மெத்தக்கோடிடுவார் 
வலையில் பட்டமான் போலே 
கோடிமுகம் வாடிடுவார் 
கோகுலம் போலேயவர்கள் 
மங்கையர் கற்ப்பு நெறியாலே 
மகாதேவர் திருவருளால் 
கான மாமலையானதிலே 
கலைக்கோட்டு நல்ல மாமுனிவன் 


290 


* 295 


* 300 


மாமுனி வளக்கும் வேள்வியிலே 
மாயாவுதாரனுந் தான்பிறப்பார் 
தேவருடையதோர் சிறைதவிற்க்க 
செண்கண்ணெடு மாலுந்தான் பிறப்பார் 
யிப்படியாகவே சாஸ்திரங்கள் 
யிருக்கிது கோசல ராசாவே 
ஆதிப்ரனாரெழுதினதை 
அளித்தெழுதவுங் கூடாது 
மகதேவரெழுதினதை 
மறுத்தெழுதவு முடியாது 


305 


279. சந்ததி - வாரிசு 
288. கோடிடுவார் - வருந்திடுவார் 
293. மகாதேவர்- சிவன் 
297. மாயாவுதாரன்- இராமன் 
299. செங்கண் என்பது செண்கண் என்று எழுதப்பட்டுள்ளது . 


14 


310 


பிரமதேவனெழுதினதை 
பிரித்தெழுதவுங் கூடாது 
அவரவற்க்கு அமைத்தபடி 
அல்லால் வேறாவதுண்டோ 
எப்படி தானிருந்தாலும் 
யெந்தன்மகள் கோசலையை 
செப்பமுடன் திசதரற்க்கு 
திருமணமாலை சூட்டவேணும் 
வந்து சொன்ன ஓட்டனுக்கு 
வரிசை பலதுங் கொடுத்தார் 
வாரும் பிள்ளாய் சிமித்திரையே 
வார்த்தை யொன்று சொல்லக் கேழும் 


315 


திசதரன் கோசலை திருமணம் 


நாளான நல்ல நாளிலே 
நல்ல வெள்ளிக்கிளமையிலே 
தசமி யென்ற பக்கத்திலே 


320 


325 


தார்குளலை மணமுடிக்க 
கோசலை பிராட்டியை மணமுடிக்க 
கோசலை ராசாவும் வரவே சொன்னார் 
என்று சொன்னாரந்த மந்திரியும் 
யேற்றதிசதர ராசனுக்கு 
சந்தோசமாகக் களி கூர்ந்து 
தானே திசதர ராசாவும் 
கேட்டஊருக்குப் பாக்கு வைத்தார் 
கேளாத ஊருக்கு பறை சாத்தினார் 
மணமாலை சூட்டுதற்க்கு 
மணப்பந்தலை யலங்கரித்தார் 
ஒன்பது கால் பந்தலிட்டு 
ஒருகாலில் பிரமனிட்டார் 


330 


315. வரிசை பரிசு 
332. ஒன்பது கால் பந்தல் பற்றிய குறிப்பு கோவலன் கர்ண்ணகை 

கதை என்ற நாட்டுப்புறக் கதைப்பாடலிலும் காணப்படுகிறது . 


15 


* 335 


-340 


மாப்பிளை விதானஞ் செய்தார்கள் 
மாமன் சடங்கு தான் முடித்தார் 
மாமன் சடங்கு முடிந்தபோது 
மாப்பிளை சடங்குதான் முடித்தார் 
சடங்குகளெல்லாந்தர்ன் முடித்து 
தானே திசதர ராசாவும் 
பட்டத்துக்குப் பெரிய ஆனையின்மேல் 
பாரவிள்க்கது யேற்றிவர 
வீரசேதகனென்ற தொரு 
வெள்ளானை தன்னை அலங்கரித்து 
ஆனை கழுத்திலே திசதரரை 
ஆதரவாகவே தூக்கி வைத்தார் 
அன்பத்தாறு தேச ரா ( சா ) க்கள் 
அறுபத்தி நலாயிரம் மந்திரிமார் 
ஆனை படையோடு குதிரை படை 
அதிலே ஒட்டி ரெட்டிசேனை படை 
சேனைபடை தன்னுடனே 


( 345 


350 


* 355 


தெய் . அய்யோத்தியை தான்கடந்து 
குன்றுமலை நல்ல குறிஞ்சி மலை 
கூடு கொம்பன் மலை தான் கடந்து 
யிஞ்சிமலையோடு யேல மலை 
யேற்ற சன்னாசி மலை கடந்து 
ஆனை படையோடு சேனைப்டை 
அடுத்த மலைகழுந்தான் கடந்தார் 
கூண்டு வளி கொண்டு மன்னர் படை 
கோசலை பட்டணந் தனிலே வந்தார் 
கோசலை பட்டணம் வந்த போது 


360 


335. திருமணச்சடங்கு நிகழ்வதற்கு முன்னர் தாய்மாமனை " 

” உட்கார வைத்துச் செய்யப்படும் சடங்கே “ மாமன் சடங்கு 
இன்றும் இச்சடங்குமுறை தென் மாவட்ட நாடார் சமுதாயத்தில் 

காணப்படுகிறது . 
349 , ரெட்டி - இரு மடங்கு 
358. கூண்டு - கூடி 


16 


365 


370 


கொற்ற முடி , வேந்தன் திசதரனும் 
சந்தோசமாய்க்களி கூர்ந்து 
தானே கோசலை ராசாவும் 
எதிர்மாலை கொண்டு வந்து 
எடுத்தணிந்தாரே பொன்மாலை 
அடுத்த பக்கம் ஒரு பந்தலிலே 
அய்யோத்தி மன்னனைத்தானிருத்தி 
தகைத்து வந்த திசதரற்க்கு 
தகனமது தீரவென்று 
பாலுபளம் நல்ல சீனியுடன் 
பசுந்த சற்க்கரை கதலிப்பளம் 
கானிலுள்ள தேனுமிட்டு 
கருத்துடனே அமுதுமிட்டார் 
நல்ல வெள்ளித்தட்டத்திலே 
நலமுடன் திசதரற்குத்தான் கொடுத்தார் 
உண்டு நன்றாய்க்கை விளக்கி 
உடனடைக்காயுமருந்தி 
தண்டருள் மாளிகையில் 
தானேயிருக்கிற வேளையிலே 
மந்திரி மார்களை வரவளைத்து 
மன்னன் கோசலை ராசாவும் 
எந்தன் மகள் நல்ல கோசலைக்கும் 
யேற்ற திசதர ராசருக்கும் 
மணமாலை சூட்ட வேணும் 
வாய்த்த மணிப்பந்தலிலே 
மாந்தையரை வரவளைத்து 
மாயக்காவணமிடவே சொன்னார் 


375 


380 


385 


364 . எதிர்மாலை 

மணமகனுக்கு மணமகளின் சகோதரன் 
அணிவிக்கும் மலர் மாலை 
371. கதலிப்பளம் - வாழைப்பழ வகைகளுள் ஒன்று 
372. கான் காடு 
376. விளக்கி - சுத்தம் செய்து 
386. மாந்தையர் - தச்சர் 
387. காவணம் - மணப்பந்தல் 


17 


அப்போது அந்த மாந்தயர்கள் 
அதுக்கிசைந்து நல்லதென்று 
சித்துளியா ) ம் பேருளியாம் 


390 


395 


சிறந்ததச்சி முளக்கோலாம் 
மரமுறிக்க கோடாலி 
வாய்த்தற்மழுவாளெடுத்தார் 
மரங்கள் வெட்ட மாந்தையர்கள் 
மலைதனிலேயேறுவாராம் 
சந்தணமொடு குந்திருக்கம் 
தனித்துவாள்கிற மலையில் வந்தார் 
காவணத்துக்குயேற்ற மரம் 
கண்டு வெட்டுவார் மாந்தையர்கள் 
மரங்கள் வெட்டிக்கொண்டு வந்து 
வன்னமணிப் பந்தலிட்டார் 
பட்டாலே நல்லமேற்க் கட்டிப்பும் 
பகளத்தாலே அலங்கரித்தார் 
வன்ன மணிப்பந்தலிலே 
வாளைக்கரும்புகள் நாட்டுவாராம் 


400 


405 


மாப்பிள்ளைதான் வந்திருக்க 
மணவறை மாணிக்கத்தாலே செய்தார் 
தெய்வசூரியன் போலளகாய் 
திசதரராசன் வந்திருக்க 
வன்ன மணிப்பந்தலானதிலே 


410 


மரதகப்பச்சையலங்கரித்தார் 
பந்தலலங்காரஞ் செய்தபோது 
பாற்த்தார் கோசலை ராசாவும் 
காவணமிட்ட மாந்தயற்க்கு 
கைவளைமோதிரந்தான் கொடுத்தார் 


415 


கொத்துச்சரப்பளி ரெத்தினவடம் 
கோதண்ட மாலைதான் கொடுத்தார் 
வரிசையது வாங்கி மாந்தயர்கள் 


386. மாந்தையர் - தச்சர் 
387. காவணம் - மணப்பந்தல் 
390. சித்துளி பேருளி - உளிப்பெயர்கள் 
391. தச்சி முளக்கோல்- இரண்டரையடி நீளமுடையகோல் 
392. கோடரி > கோடாலி ( பே.வ.மா ) 
402 , மேற்கட்டிப்பு - பந்தலின் உள்பகுதியில் வெள்ளைத்துணியால் 

கட்டுவது 
414-417 இவ்வரிகளில் பந்தலிட்டவர்க்குப் பரிசளித்த செய்தி 

குறிக்கப்பட்டுள்ளது . 


18 


423 


425 


430 


வகையுடனவர் பதியில் போனார் 
மாந்தையர்கள் போனபோது 
மன்னன் கோசலை ராசாவும் 
சாஸ்திரிமரை வரவளைத்து 
தானே முகிற்த்தம்யிடவே சொன்னார் 
சொன்ன பொழுதிலே சாஸ்திரிமார் 
சொகுசாய் ஓமங்கள் தான் வளர்த்தார் 
கலியாணப்பந்தலில் மாப்பிள்ளையை 
கனிவாய் மணவறைதனி விருத்தி 
மன்னனை வலத்தேயிருத்தி 
மடக்கொடியை யிடத்தே வைத்து 
கோ ( த் ) திரத்துக்குள்ளபடி 
குருக்கள் வந்து காப்புக்கட்டி 
சாஸ்திரத்தின் படியே தான் 
சடங்குசளெல்லா முடித்து 
அத்தைமார் நாத்திமார்கள் 
அல்லோரும் சூள்ந்து நிற்க்க 
சித்திரச்செப்பைத் தான் திறந்து 
திருமங்கிலியந்தான் புனைந்தார் 
மங்கிலியர் தரித்த போது 
மடக்கொடியு மன்னவரும் 
சங்கிலித்துடரது போல் 
தடக்கை கொண்டுதான் பிடித்தார் 
மணவறை வீடானதிலே 
வாள்ந்திருந்தாரிரு பேரும் 
யேளாம் நீருங்களித்து 
யேந்திளையாள் கோசலைக்கு 
மன்னன் கோசலை ராசாவும் 
மகள் தனக்குப்பால் வாற்த்தார் 
மன்னவனை வலத்தே வைத்து 


435 


449 


445 


430 . 


419. பதி- வீடு 
429 . 

திருமணச்சடங்கின் பொழுது ஆடவனை 
இவ்வரிகளில் 
வலப்புறமும் பெண்ணை 

பெண்ணை இடப்புறமும் உட்கார வைத்த 
செய்தி குறிக்கப்பட்டுள்ளது 
431. காப்புக்கட்டி- நூலில் மஞ்சள் துண்டினைக் கட்டி , அந் 

நூலினை மணமக்கள் கையில் கட்டுதல் 
434. அத்தை , நாத்தி -உறவு முறைப்பெயர்கள் 
435 அல்லோரும் - எல்லோரும் 
437 , திருமங்கிலியம் - தாலி 440. தொடர் > துடர் ( பே.வ. மா ) 
441. த - க்கை - அகன்றகை 
444 யேளாம் நீர் - திருமணத்தின் பின்னர் ஏழாம் நாள் நடைபெறும் 

சடங்கு . இச்சடங்கு " ஏழுகளித்தல் என்று குமரிமாவட்டத்தில் 
வழங்கப்படுகிறது . 


19 


450 


455 


ம டக்கொடியை யிடத்தேயிருத்தி 
யென்ன யென்ன சீதனங்கள் 
யென்மகளுக்குக் கொடுத்திடுவேன் 
பண்டே பட்டாளக் குதிரைகழும் 
பணப்பெட்டியும் நகமணியும் 
கண்டதெல்லாம் நேர்பாதியென்று 
கைக்குள்ளே நீர்வாற்த்தார் 
யின்னம் யென்ன சீதனங்கள் 
என்மகழுக்குக் கொடுத்தி வேன் 
குலையானை நானூறு 
கூட எழுநூறு ஒட்டகமும் 
யேழு குளப் புரவுகழும் 
யெழு நூறு கோட்டை விதப்பாடும் 
பூட்டி உளக் காளைகழும் 
பெண்மகளே உனக்குச் சீதனங்கள் 
ஆனையின் மேல் அம்பாரிவைத்து 
அதிலே லெட்சம் பொன் தருவேன் 


460 


465 


வகையிலுங் காவலிலும் நேர்பாதி 
வகையுடன் கருவலத்தில் நேர்பாதி 
பொன் பணத்திலும் பேர்பாதி 
பூலோகத்திலும் பேர் பாதி 
உண்டதெல்லாம் உங்கழுக்கு 


470 


நீங்கள் உண்ணாததெல்லாம் யெங்கழுக்கு 
நீர் வாற்த்து முடிந்தபின் 
நின்ற பெண்கள் சடங்குசெய்தார் 
சடங்கதுவும் முடிந்தபோது 
தானே கோசலை ராசாவும் 


475 


என்மகளே பொன்மகளே 
யேந்திளையே கோசலையே 
நீ அய்யோத்தி அரசாளப்போனாலும் 
என்மகளே கோசலையே 
வருசத்துக்கு ரெண்டுதரம் 


480 


458. கொலையானை என்பது குலையானை என்று எழுதப்பட்டுள்ளது . 
459. கோட்டை - அளவைப்பெயர் 
459. விதப்பாடு - விதைவிதைப்பதற்கான இடம் 
460. குளப்புரவு - குளமும் அதனைச் சார்ந்த வயல் பகுதியும் 
467. கருவலம் - வைப்பு நிதி வைக்கும் இடம் 
468 பேர்பாதி - நேர்பாதி 
480 , ரெண்டுதரம் - இரண்டு முறை 


* 


20 


கண்ணேறு திஸ்ட்டிகள் வாராமல் 
கையில் விபூதியுந்தான் கொடுத்தார் 
கையில் விபூதியை வாங்கிக்கொண்டு 
கருத்தாயுரைத்தாரே திசதாரும் 

485 
என்னுட மாமா கோசலைராசாவே 
எந்தன் அய்யோத்திக்குப் போகவேணும் 
மன்னன் திசதரர் சொன்னபோது 
வாய்த்த கோசலை ராசாவும் 
சேனைத்தளங்களை வரவளைத்து 

490 
சிறந்த அய்யோத்திக்குப் போக வேணும் 
பயணம் பயணம் என்று 
பாளையத்தை யெழுப்புமென்றார் 
ஐம்பத்தாறு தேசராசாக்கழும் 
அறுபதினாயிரம் மந்திரிமாரும் 

495 
ஆனைபடையோடு குதிரைபடை 
அதிலேயும் ரெட்டி சேனை படை 
சேனைபெரும்படை தன்னுடனே 
திசதரராசாவும் பிறப்படுவார் 
கோசலை பிராட்டியுந் தேரிலேற 

500 
கொடியிடைமாதரும் பல்லாக்கேற 
கோசலை பட்டணந்தான் கடந்து 
கூண்ட வனச்சோலை தான் கடந்தார் 
திடுதிடென வளி நடந்து 
தெய்வ அய்யோத்தியாபுரியில் வந்தார் 

505 
அய்யோத்தியாபுரிபட்டணத்தை 
அரசாண்டிருந்தாரே திசதரரும் 
கோசலை பிள்ளை இல்லாமைக்காக வருந்துதலும் 

திசதான் தேற்றலும் 
ஆண்டங்கிருக்கின்ற நாளையிலே 
ஆயிளையம்மன் கோசலையும் 
சந்ததி பாக்கிசமில்லாமல் 

510 
தயங்கிடுவாள் மெத்த மயங்கிடுவாள் 
என்னுடமன்னவா என் கணவா 
யிப்போ ஒரு வாற்த்தை சொல்லக்கேழும் 


487 .. கண்ணேறு - கண்திருஷ்டி 
482 , திருஷ்டி என்பது . திஸ்ட்டி என்று எழுதப்பட்டுள்ளது. 
483. விபூதி- திருநீறு 
497. ரெட்டி- இரண்டு மடங்கு 
499. புறப்படுவார் > பிறப்படுவார் ( பே.வ. மா ) 
510. - பாக்கிசம் - பாக்கியம் , பேறு 


21 


520 


525 


530 


யேற்றபுகள் நல்ல கணவனோடே 
யேங்கிப்புலம்புவாள்யேது சொல்வாள் 
தீராத குறை செய்தேனோ 
சிவன் நமக்கில்லாத காரணமோ 
ஆரோடு சொல்லி அழுதிடுவேன் 
என்னை அரசாழும் மன்னவரே . 
நல்லமதலை தானில்லர்மல் 
நான்யிருந்தாலென்ன யிறந்தாலென்ன 
நல்லோர் பெரியோர் பூவுலகில் 
நம்மை மக்கள் பாலனில்லர் மலடி யென்பார் 
சொல்லும் வார்த்தைகள் கேட்டுக் கொண்டு 
துணிந்துயிருப்பேனோ யென மொளிந்தாள் 
தாள்ந்து நின்று கணவனுடன் 
தையல் வருத்தமதை யுரைத்தாள் 
சோற்ந்து மன்னன் திசதரரும் 
துசரப்படதேயென் தோகையரே 
யேந்தி யெடுத்து மடியில் வைத்து 
யேது சொல்லுவார் திசதரரும் 
கூர்ந்து பிரமனும் விதித்தபடி 
குளந்தை தருவார் வாள் மயிலே 
என்று திசதர மன்னன் சொல்ல 
யேந்திளை கோசலை யேது சொல்வாள் 
நன்றிசேர் மன்னா யென்கணவா 
நகைக்கப் பொறுத்து நானிருப்பேனோ 
நாட்டிலுள்ளார்கள் சேட்டை சொல்ல 
நான் பொறுப்பேனோ யென்கணவர் 
மன்றிலுள்ளோர்கள் 

எனைபாற்த்து 
மலடியென்று சொல்கையிலே 
மலடியென்று சொல்லையிலே 
என் மனசியெல்லால் வாடுதையோ 
கோடிப் பணமிருந்தாலும் 
குளந்தை யொன்று வேண்டாமோ 
பிள்ளையில்லாத வாள்வது தான் 
கள்ள வாள் வல்லோ யென்கணவர் 
அம்புபட்ட மான்போலே 


535 


540 


545 


520 , மதலை- குழந்தை 
520. துயரம் > துசரம் ( பே.வ. மா ) 
539. நகைக்கட பிறர்சிரிக்க 
538. சேட்டை - குற்றம் 
543. மனது > மனசி ( பே.வ. மா ) 


22 


550 


553 


560 


563 


அழுதுபுலம்புவாள் கோசலையாள் 
அழுதவளை யரவணைத்து 
அளகு திசதர ராசாவும் 
என்னுடைய பெண்ணே கோசலையே 
யோகதிளையே நீயுஞ் சொல்லக்கேழு 
அன்று பிரமனெழுதினதை 
அளித்தெழுதவுங் கூடாது 
பிரமதேவனெழுதினதை 
பிரித்தெழுதவுமுடியாது 
அன்றெழுதிவிட்டபடியல்லாது 
அல்லால் வேறாவதுண்டோ 
யிடைதனிலே வருவதுண்டோ 
என்னுடைய பெண்ணே கோசலையே 
அஞ்சவேண்டாம் அலைய வேண்டாம் 
ஆயிளையே நான் சொல்லக்கேழு 
எண்ணைதண்ணீர் ஸ்த்தானம் பண்ணி 
யேற்றமகன் வேண்டாமோ 
வசிட்ட மாமுனிவரிடமதிலே 
மதலையொன்று நான் வேண்டி வாறேன் 
அய்யோத்தியா புரியானதிலே 
ஆயிளையே நீ பார்த்திருப்பாய் 
என்று சொல்லித் திசதரரும் 
யிசல்வுடனே வளி நடந்தார் 

திசதரன் வசிட்டரிடம் முறையிடல் 
ஆண்டபடை வீடும் விட்டு 
அய்யோத்தி பட்டணந்தான் கடந்தார் 
கூண்டு வளி நடை கொண்டேகி 
கொற்றவேந்தன் திசதரரும் 
திடுதிடெனவளி நடந்து 
தெய்வக்கயிலாச மலை தனிலே 
தெய்வக்கயிலாச மலைதனிலே 
சிவமுனி வசிட்டரிடமதிலே 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
யியல் முனியே சொல்லக் கேழுமையா 
உம்முடைய சொல்ப்படியே 
ஒன்றொடி கோசலையை மாலையிட்டேன் 
மாலையிட்டு மணமுடித்து 
வாய்த்த அய்யோத்தியை ஆண்டிருந்தேன் 


570 


575 


580 


585 


4 


583. ஒண்டொடி என்பது ஒன்றொடி என்று எழுதப்பட்டுள்ளது 


23 


அய்யோத்திப்பட்டணமரைசாள 
அருமைப் பாலகனில்லாமல் 
வாடி மனங் கோடுகிறாள் 
மங்கை நல்லாளந்த கோசலையாள் 
கோடி முகம் வாடிக் கோசலையாள் 


590 


595 


1600 


605 


கோம்பிளந்த பசுப்போலே 
கசங்கிய பூப்போல் வாடுகிறாள் 
கருத்தளிந்து நல்ல கோசலையும் 
யிப்படியிருந்ததி னாலென்ன பலன் 
என்குருவே வசிட்டாகேள் 
வாலசன்னாசி வேடங்கொண்டு 
வனத்திலே நான் போறேன் 
அய்யோத்தி பட்டண மானதிலே 
அம்முனியே அரசாண்டு கொள்வீர் 
என்று சொல்லிய திசதரர்க்கு 
யேற்ற வசிட்டரு மேதுரைப்பார் 

வசிட்டர் பதிலுரைத்தல் 
அஞ்சவேண்டாம் அலைய வேண்டாம் 
அய்யோத்தி மன்னா திசதரனே 
தெய்வ அய்யோத்தியை அரைசாள 
சிறந்த திசதரா நீதானே அப்பா 
அய்யோத்திப் பட்டணமரைசாள 
அளகு பாலகர்தானுமுண்டு 
யின்னமுமொரு மாலைமணம் 
யிருக்குதடா மன்னாதிசதரனே 
யெந்தயெந்த தேசத்திலே 
யேந்திளையை மணஞ்சூட்டிவைப்பேன் 
கைகேசிப்பட்டணமானதிலே 
கைகேசி ராசன் திருமகளை 
கைகேசி பிர ( ப ) ட்டி தன்னை 
காவலவா மணஞ்சூட்டுமென்றார் 

திசதரன் கைகேசி திருமணம் 
மாமுனியானவர் சொல்ப்படியே 
வாய்த்த திசதரராசாவும் 
கைகேசி நாடென்ற பட்டணத்தில் 
கைகேசி ராசாவின் திருமகளை 
கைகேசி ராசாவின் திருமகளை 


610 


615 


620 


588. கோடுகிறாள் - வருந்துகிறாள் 


24 


கடுகதிசதரர் மாலையிட்டார் 
மாலையிட்டு மணமுகித்து 
வாய்த்த அய்யோத்தியாண்டிருந்தார் 
ஆண்டிருக்குமந்த நாளையிலே 
ஆயிளையாளந்த கைகேசிக்கு 

625 
சந்ததி புத்திரனில்லாமல் 
தயங்கிமெற்ற மயங்கி விட்டாள் 
கைகேசி பிள்ளை இல்லாமைக்காக வருந்துதலும் 

திசதரன் தேற்றுலும் 
என்னுடைய மன்னாயென் கணவா 
யிப்போது ஒருவார்த்தை சொல்லக்கேழும் 
பிள்ளையில்லாதவர் வாசலிலே 

630 
பெரியோர்கள் வந்து பேசுவாரே 
மதலையில்லாத வாசலிலே 
வந்து புசியார் பெரியோர்கள் 
மதலையில்லா வாள்வதுதான் 
மாயமானவாள்வல்லவோ 

635 
என்று சொல்லியே கைகேசி 
யேங்கி மறுகியே தானழுதாள் 
அழுதவளையரவணைத்து 
அளகுமன்னன் திசதரரும் 
பழுதறவே வாற்த்தை சொல்லி 

640 
பைந்தொடிக்குயேது சொல்வார் 
வாரும் பெண்ணே மடக்கொடியே 
மங்கையரே சொல்லக்கேழு 
என்னைக் கன்னியதானம் பண்ணச் சொன்ன 
யேத்த வசிட்டரிடமதிலே 

645 
மதலையொன்று நான் வாங்கி வாறேன் 
மடக்கொடியே யிங்கிருப்பாய் 
அய்யேத்தியா புரியானதிலே 
ஆயிளையே நீயிங்கிருப்பாய் 
என்று சொல்லித்திசதரரும் 

650 
யேற்ற கயிலாசகிரியில் வந்தார் 
கயிலாச கிரியானதிலே 
கானவ ( )சிட்டரைச் சென்றுகண்டார் 

திசதரன் வசிட்டரிடம் முறையிடல் 
என்குருவே ( வ ) சிட்ட மாமுனியே 
யிப்போ ஒருவார்த்தை சொல்லக்கேழும் 

655 


622 , முகித்து - முடித்து 
633. புசியார் - உண்ணார் 


25 


660 


உம்முடையதோர் சொல்ப்படியே 
ஓவியத்தாளையும் மாலையிட்டேன் 
மாலையிட்டு நான் மணமுகித்து 
வையகத்தை யாண்டிருந்தேன் 
அய்யோத்திப்பட்டண மரைசாள 
அருமைப் பாலனிகல்லாமல் 
வாடியவள் மனங்கோடுகிறார் 
மங்கையர்களிருபேரும் 
கோடி முகங் வாடுகிறார் 
கோ ( ர் ) குலம் போலேயவர்கள் 
நல்ல அய்யோத்தியாபுரியை 
கானாண்டிருந்தாலென்ன பலன் 
என்று சொன்ன திசதரர்க்கு 
யேற்ற வசிட்டருமேதுரைப்பார் 

வசிட்டர் பதிலுரைத்தல் 


1665 


670 


1675 


அஞ்சாதே அலையாதே திசதரனே 
அய்யோத்தியரை சாளப்பிள்ளையுண்டு 
சிமித்திரை ராசன்னாடதிலே 
சிமித்திரை பிராட்டியம்மனைத்தான் 
சிமித்திரை ராசன் திருமகளை 
திசதரனே மணஞ்சூட்டுமென்றார் 

திசதரன் சிமித்திரை திருமணம் 
மாமுனி வசிட்டர் சொல்ப்படியே 
மன்னன் திசதரராசாவும் 
சிமித்திரை பிராட்டியம்மனைத்தான் 
சிறப்புடனே மணமுகித்தார் 
மாலையிட்டு மணமுகித்து 
வாழும் அய்யோத்தியாண்டிருந்தார் 
ஆண்டிருக்கிற நாளையிலே 
ஆயிளையாளந்த சிமித்திரைக்கு 
சந்ததி புத்திரனில்லாமல் 
தயங்கி மெற்ற மயங்கிடுவார் 


680 


685 


சிமித்திரை பிள்ளை இல்லாமைக்காக வருந்துதலும் 

திசதரன் தேற்றுதலும் 


என் தலையில் விதிவசமோ 
யீஸ்பரனிட்ட கட்டளையோ 
ஆரார் செய்த தீவினையோ 
அரசாளப் பிள்ளையில்லாமல் 
ஒருதியல்லோ மலடியென்பார் 


690 


26 


உலகத்திலே உள்ள முறை 
மூபேரு மலடிருக்க 
நாங்கள் முன்செய்த தீவினையோ 
பிரமனிட்ட கட்டளையோ 
பிள்ளையில்லாதிருப்பதெல்லாம் , 

695 
என்று சொல்லி பெண்கொடிமார் 
யேங்கி மறுகியே தானழுதார் 
அழுத பெண்களை அரவணைத்து 
அளகு முடிமன்னன் திசதரரும் 
அஞ்சவேண்டாம் அலைய வேண்டாம் 

700 
ஆயிளைமார்களே பெண்கொடியே 
என்னைக் கன்னியதானம் பண்ணச்சொன்ன 
யேத்த வசிட்ட மாமுனிவர் 
வசிட்ட மாமுனிவரிட மதிலே 
மதலையொன்று நான் வாங்கி வாறேன் 

705 
என்று சொல்லித் திசதரரும் 
யேற்ற வசிட்ட ரிடத்தில் வந்தார் 

திசதரன் வசிட்டரிடம் முறை பிடல் 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
யியல் முனிவரே சொல்லக் கேழும் 
கோசலை கைகேசி சிமித்திரை ராசி 

710 
கொடியிடை மார்களை மாலையிட்டேன் 
மாலையிட்டு மணமுகித்து 
வாழும் அய்யோத்தியை ஆண்டிருந்தேன் 
சந்ததி புத்திரனில்லாமல் 
தார்குளல்மார்கள் மூபேரும் 

715 
கோடி முகம் வாடுகிறார் 
கோர்) குலம் போலேயவர்கள் 
கசங்கிய பூப்போலே 
கலங்கி மெத்த் வாடுகிறார் 
யிருந்ததினாலென்ன பலன் 

720 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
என்று சொல்லிய திசதரர்க்கு 
யேற்ற வசிட்டருமேதுரைப்பார் 

வசிட்டர் பதிலுரையாக முற்பிறப்பினைக் கூறல் 
அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் 
அய்யோத்தி மன்னா திசதரனே 

725 
யிப்பிறப்பில் திசதரராசாவென்று 
யேற்ற அய்யோத்தியை ஆண்டிருந்தாய் 
முப்பிறப்பில் நீ வேடனாக 


728. முப்பிறப்பில்- முன்பிறப்பில் 


27 


730 


735 


மூறமையுடனரைசாண்டிருந்தாய் 
வேடனாக யிருக்கையிலே 
விரையத்தோட்டங்காத்திருந்தாய் 
முப்பிறப்புக் காறணமும் 
மொளியக் கேழுந்திசதரனே 
தினைவிதைத்துக்கதிராகியபின் 
தினைப்பருவமான போது 
தெய்வேந்திரன் தான் வளர்த்த 
சிறந்த புகள் வெள்ளானையது 
எழுபது வெள்ளையானை வந்து 
யேற்ற பயிர்களையளித்து தென்று 
வில் வளைத்து ஞாணேத்தி 
விரை வாய்த் தொடுத் தெய்து விட்டாய் 
அறுத் தொன்பது யானை தன்னை 
ஒரு அம்பாலெய்து கொன்று விட்டா 
ஒரு யானை தப்பிப் போச்சுதென்று 
ஒளிவு கெட்டி காத்திருந்தாய் 


740 


745 


750 


காத்தங்கிருக்கின்ற நாளையிலே 
கடுக அய்ந்து கண்மா முனிவன் 
ஐந்து கண்ணனுந் தேவியுமாய் 
அவர்களிரு பேர்கழுக்கும் 
யிரு பேர்க்கும் மதலையில்லாமலே 
யேற்ற தவமது பண்ணவென்று 
யேற்ற தவமது செய்யவென்று 
யிந்திராணி யென்ற மலைதனிலே 
யிந்திராணி யென்ற மலைதனிலே 
யேற்ற சிவசக்தி கோவிலிலே 
சத்திசிவனுட கோவிலிலே 
தானே ஐந்து கண்மாமூனிவர் 
அரகராசிவனே பர முருகா 
ஆதிபராகயிலை மலைநாதா 
யேளையடியாரைக் காற்க்கும் நாதா 
யினக்கு வரமது தாருமையா 
நயனமில்லாத பாவிகள்க்கு 


755 


760 


737. வெள்ளானை - வெள்ளை நிறமுடைய யானை 
739. அழித்து என்பது அளித்து என்று எழுதப்பட்டுள்ளது . 
740. ஞாண் - நாண் ; கயிறு 
745. ஒளிவு - மறைவு 
747. ஐந்து என்பது அய்ந்து என்று எழுதப்பட்டுள்ளது 


28 


765 


170 


775 


நயனந்தரவேனும் யீஸ்பரனே 
வனத்திலே கோலங்காட்டுதற்க்கு 
வாய்த்த பாலகன் தரவேணும் 
யினக்குச்சந்ததி தாருமையா 
யேளையாண்டி பரமசிவா 
யென்று சொல்லி ஐந்துகண் மாமுனிவன் 
யீஸ்பரன் கோவிலில் தகமிருந்தான் 
தசங்கியிருக்கிற வேளையிலே 
சங்கரனாரு மனமிரங்கி 
ஐந்து கண் தேவி திருவயிற்றில் 
ஆதரவாய்க் கெற்ப்பந்தரித்திடுமாம் 
ரிசி கெற்பம் ராத்தங்காமலே 
யீன்றெடுத்தாள் சிறுபாலகனை 
பாலகனும் பிறந்த போது 
பண்புடனைந்து கண்முனிவன் 
மீஸ்பரன் கோவிலில் பூசை பண்ணும் 
யேத்த ஆரியப்பட்டனைத் தான் 
ஆரியப்பட்டனை வரவளைத்து 
அம்முனியானவ ரேதுரைப்பார் 
உந்தனக்குச் சந்ததி தானுமுண்டோ 
உத்த ஆரியப்பட்டனே சொல் 
என்று ஐந்துகண் முனி கேள்க்க 
எடுத்துரைப்பாராதியப் பட்டன் 
என் குருவே ஐந்துகண் மாமுனியே 
யிசல் முனியே சொல்லக் கேழுமையா 
என்னுட தேவி பிராமணியாள் 
யிருக்குகிறாள் யிள மலடாக 
மனதிரங்கி ஐந்துக்கண் மாமுனிவன் 


780 


78 


790 


வாய்த்த ஆரியப்பட்டனுக்கு 
யிதுவரைக்கும் யினக்கு மகன் 
யினிமேலுனக்கு மகனினவே 
யிந்தா சந்ததி யென்று சொல்லி 
யெட்டிக்கொடுத்தாரே மாமுனிவன் 
மாமுனியானவர் கைகொடுக்க 
வாங்குவான் ஆரியப் பட்டனுமே 


795 


766. எனக்கு > யினக்கு ( பே.வ. மா ) 
769. தகம் - தவம் 
773. கர்ப்பம் > கெற்ப்பம் ( பே.வ.மா. ) 
788. பிராமணி - பிராமணப்பெண் 


29 


800 


805 


தன்னுட மனவியாளிடமதிலே 
தானே வந்தானாரியப் பட்டனுமே 
என்னுடைய பெண்ணே பிராமணியே 
யிப்போ ஒரு வார்த்தை சொல்லக்கேழு 
சந்ததியில்லாமல் யிருந்ததற்க்கு 
சந்ததி தந்தாரீஸ்பரனார் 
மதலையில்லாமலிருந்ததற்கு 
மதலை தந்தார் மகாதேவர் 
பிள்ளையில்லாமலிருந்ததற்க்கு 
பிள்ளை தந்தார் பிரமதேவன் 
யிந்தா சந்ததி யென்று சொல்லி 
யெட்டிக் கொடுத்தானே ஆரியப்பட்டன் 
வாங்கியே அந்த பிராமணியாள் 
மார்போடே சேற்த்தணைத்தாள் 
மார்போடு சேற்த்தணைத்த போது 
மார்பில் பால் சுரந்திடுமாம் 
கொங்கையிலே அணைத்த போது 
குழந்தைக்குப் பால் சுரந்திடுமாம் 


810 


* 815 


820 


பாலூட்டியவள் நீராட்டி 
பஞ்சணை மீதே கிடத்தி 
நீராட்டியவள் தாராட்டி 
நிற்ணயமாய்த் தான் வளர்த்தாள் 
வளர்ந்தானே சிறு பாலகனும் 
வாற்புருக்கி வாற்த்தது போல் 
ஒன்று ரண்டு மூன்று நாலு 
உற்ற அஞ்சி ஆறு யேழு 
யெழு வயசான போதே 
யெழுத்தோத வைக்க வென்ன 
வாத்தியாரை வரவளைத்து 
வரிசையுடனாரியப் பட்டன் 
தேங்காயுடைத்து வைத்து 
தெட்சணை நிற நாளி வைத்து 
பிள்ளையாற்குப் பூசை பண்ணி 
பிறபலமாய் வாத்தியார் தான் 
அரி ஓம்நமாவெனவே 
அன்புட னெழுத் தோதி வைத்தார் 


825 


830 


821. வாற்பு - வாய் அகன்ற பெரியபாத்திரம் 
824. ஏழுவயதில் கல்வி கற்பித்தல் என்ற செய்தி நாட்டுப் 

புறக் கதைப் பாடல்கள் பலவற்றில் காணப்படுகிறது . 
829. தட்சணை > தெட்சணை ( பே.வ.மா ) 


30 


835 


840 


845 


850 


அருச்சுவடி கொன்றெ வேந்தன் 
அன்னையம் பிதா மூவுரையும் 
எழுதிப்படித்தானே யெண்சுவடி 
எழுத்தினதிகார மெல்லாம் 
எல்லாம் கற்று வல்லவனாய் 
யிருக்கு மந்த வேளையிலே 
என்னுடையதோர் ஐயாவே 
யிப்போ ஒரு வாற்தை சொல்லக் கேழும் 
கோவில் பூசை நான் செய்து வாறேன் 
கோவில் சாவியைத் தாருமையா 
பாலகன் வாற்த்தை சொன்ன போது 
பரிவுடன் ஆரியப் பட்டனுந்தான் 
சந்தோசமாகிக் களிகூர்ந்து 
தானே மகிள்ந்து ஆரியப்பட்டன் 
சங்குடனே சேகண்டியும் 
கைதனிலே நல்ல சடி வங்கழும் 
யிங்கிதமாகவே தான் கொடுத்து 
யேற்ற சிறு பாலகனும் 
கோவில் சாவியும் வாங்கிக்கொண்டு 
கூண்ட பாலகன் வளி நடந்து 
திடுதிடென வளி நடந்து 
சிறந்த நல்ல பாலகனும் 
நாடும் பல பலகாடு விட்டு 
நல்ல சிவன் கோவிலிலே 
கோவிலுக்கத வதைத்தான் 
கூண்டபாலன் பாற்க்கும் நேரம் 
அய்ந்து கண்ணனுந் தேவியரும் 
அவர்களிருபேருமங்கிருக்க 
சத்தி சிவனுட கோவிலிலே 
தானே யேச்சி போட்டா) ரென்று 
கன்னஞ் செவிடு செவிடெனவே 
கடுக ஐந்துகண் மாமுனியை 
அடிபிடியாகவே தானடிக்க 
அய்ந்து கண்ணுமாமுனியும் 


855 


8 


865 


| 


835. மூதுரை என்பது மூவுரை என்று எழுதப்பட்டுள்ளது . 
846. களி - மகிழ்ச்சி , கூர்ந்து -- மிகுந்து 
848. சங்கு , சேகண்டி- இசைக்கருவிகள் 
849. சருவம் - பாத்திரம் 
863 ஏய்த்து > யேச்சி ( பே.வ மா ). - ஏமாற்றி 
864. செவிடு -- காதோடொட்டிய பகுதி 


31 


870 


875 


880 


அடி பொறுக்க மாட்டாமல் 
அபய முறைய மென்றார்கள் 
பிடரியிலே மிதி போட்டு 
பிளக்கடையிலிழுத்தெறிந்தான் 
அய்ந்து கண்ணனுட தேவி தன்னை 
ஆயிளையாளைத் தான் பிடித்து 
பின குடும்பிதனைப் பிடித்து 
பிளக்கடையிலிழுத்தெறிந்தான் 
மத்தியான வேளையில் தான் 
மறுகியழுகிறார் மாமுனிவன் 
யிந்த விசேசங் கேட்டபோது 
யேத்த ஆரியப்பட்டனுந்தான் 
யென்ன பாவத்தைச் செய்து போட்டாய் 
யியலளகாயென் மகனே 
உன்னைப்பெற்றதுவும் அவரல்லவோ 
உன்மாதாபிதாக்கழும் அவரல்லவோ 
தாயை அடிப்பது ஞாயந்தானோ 
தகப்பனையும் அடிக்கலாமோ 
குளங்களை வெட்டி முடிப்பதிலும் 
கொடிய பாவமல்லோயிப்பாவம் 
அந்தணரைக் கொன்ற பாவத்திலும் 
அதிகப்பாவமல்லோயிப்பாவம் 
கோவில் பூசைகுறைந்திடிலும் 
குருக்கள் சம்பளம் பிடித்திடிலும் 
நிறைய விளைந்த சென் ( னெலிலே 
நீர்ச்சாவி கலந்திடிலும் 
குறைமரைக்கால் போட்டதிலும் 
கொடியபாவமல்லோயிப்பாவம் 
ஆளி சிங்கமுள்ளமலை 
அங்கே ராச்சதர் வாழுமலை 
மலையதிலே தானிருந்து 
மசங்குமந்த தந்தையற்க்கு 
தாகமது தான் தீற்த்து 


885 


890 


895 


900 


869. அபயம் - அடைக்கலம் 
871. புறக்கடை > பிளக்கடை ( பே.வ.மா ) 
891. குரு - பூசாரி 
894. மரக்கால் என்பது மரைக்கால் என்று எழுதப்பட்டுள்ளது 
896. யாளி > ஆளி ( பே.வ.மா ) - ஒரு மிருகம் 
899. மயங்கும் > மசங்கும் ( பே.வ. மா ) 


32 


905 


910 


915 


தயவுடனே வாற்த்தை சொல்லி 
ஒரு நொடியில் நீயுஞ்சென்று 
உன்தந்தையற்குத் தெளிவுசொல்லி 
வருவாயென்றனுப்பிவைத்தார் 
வரிசையுடன் ஆரியப்பட்டன் 
பாலகனை வளியனுப்ப 
பண்புடனே அவன் தந்தையிடம் 
தந்தையிடன் வந்துநின்று 
தயவுடனே வார்த்தை சொன்னான் 
அப்போது மாமுனியும் 
அருகளைத்துப்பாலகனை 
தாகமது பொறுக்கக்கூடுதில்லை 
மகனே தண்ணீர்தான் வேணுமென்றார் 
தண்ணீர்வேணுமென்றபோது 
தக்கபுகள் பாலகனும் 
தண்ணீர் கோரமொந்தையது 
தானவனும் எடுக்கும்போது 
ஆளிசிங்கமுள்ள மலை 
அங்கே ராச்சதர்கள் வாழுமலை 
கரடி புலியுள்ள மலை 
கட்டானைகள் வாழுமலை 
வனமதிலே உன்னை விடுவதற்க்குலை 
என்று சொல்லி ஐந்துகண் மாமுனிவர் 
யெண்ணாததெல்லாம்யெண்ணி யெண்ணி 
கமண்டலமானதை கையிலெடுத்து 
கடுக மாமுனி கையில் கொடுத்தார் 
வாங்கியே சிறுபாலகனும் 
வாய்க்க சுனைக்கரை தன்னில் போனான் 
திடுதிடென வளி நடந்து 
சிறந்த சுனைக்கரையருகில் வந்தான் 
கானில் சுனைதனிலிறங்கி 
கடுகப் பாலன் நீர் கோர 
கமண்டலம் சுளி போட்ட சத்தம் 
கடுகக் கெங்கையும் ஓலமிட 
கெங்கை சத்தத்தைக் கேட்ட போது 
கெடி பார்த்திருந்த வேடுவனும் 


920 


925 


930 


935 


916. கோர ( குமரிமாவட்ட வழக்கு ) - முகர 
816 மொந்தை - செம்பு 
935 கெங்கை தண்ணீர் ; ஓலமிட - ஓசையிட 
937. கெடி- தருணம் , சமயம் 


33 


940 


945 


950 


955 


ஆனை வந்ததுயென்று சொல்லி 
அம்புகொண்டவனெய்து விட்டான் 
அம்புபட்ட சிறுகுளந்தை 
அளகு சுனைக்கரையி லெழுதிவைத்தான் 
என்னையெய்த ராச்சதர்கள் 
என்னுடைய தாய்தகப்பனுக்கு 
யிருபேர்க்கும் நயனமில்லாமல் 
யிருக்கிறாரந்த மலைதனிலே 
வடவால மரமூடதிலே 
மாமுனியான வரிருக்குகிறார் 
தண்ணீர் தகனந் தீற்த்திடுவீரென்று 
தறையிலெழுதி வைத்தான் சிறுபாலகனும் 
மாமுனிமகன் யெழுதி வைத்து 
மாண்டிறந்தானே சுனைக்கரையில் 
ஆனையென்றாக்கால் அலறிவிழும் 
அப்படிக்கில்லையே யென்று சொல்லி 
உத்துச்சொன்னால் அத்ததுபொருந்தும் 
என்று அந்தவேடுவனும் 
பாலகனிறந்த படுகளத்தை 
பண்புடன் வேடன் கண்ணில் கண்டான் 
ஆனையென்று நானெய்து போட்டேன் 
அம்முனிமகன் பாவத்தை யேத்தேன் 
யினியென் செய்வோம் யேதுசெய்வோம் 
யென்று சொல்லியந்தவேடுவனும் 
பாலகனுட படுகளத்தை 
பண்புடன் வேடன் கண்ணில் கண்டு 
அம்புபட்டதொரு மான் போலே 
அங்கமெல்லாம் வேறுபட்டு 
உண்டைப்பட்ட மான் போலே 
உள்ளுடைந்து தடுமாறி 
வாடி மனந்தள்ளாடி 
மணலதிலே எழுத்தைக்கண்டான் 
வாசகத்தைக் கண்டபோது 
மனம் பதறியே யவனும் 
வருவதெல்லாம் வரட்டெனவே 
வண்மையுடன் வேடுவனும் 
தீர்க்கடனும் நீர்க்கடனும் 
சிறந்த வேடுவன்தான் முடித்து 


960 


965 


970 


975 


44. நயனம் - கண்பார்வை 
46. வடவால - வடபக்கம் 
48. தகனம் - தாகம் 
66. உண்டை - உருண்டைக்கல் 
74. தீர்க்கடன் நீர்க்கடன் - இறந்தவர்களுக்குச் செய்யும் 

சடங்குகள் 


34 


மாமுனிதாகந் தீருதற்க்கு 
வாய்த்ததொரு வேடுவனும் 
கமண்டலமானதைக் கயிலெடுத்து 
கடுகதண்ணீர்தான் கோரி 
பாலகன் வந்து பட்டபிறகே 


880 


கானா 


பதறி நடந்தானே வேடுவனும் 

வனங்கழுஞ்சோலைவிட்டு 
கல்லாறுபுல்லாறு தானும் விட்டு 
வடவால மரமானதிலே 
மாமுனியானவரிடத்தில் வந்தான் 


985 


என்னுடைய தகப்பா மாமுனியே 
யிந்தாருந்த ண்ணீரருந்துமென்றார் 
என்று சொல்ல வேடுவனும் 
யேத்த ஐந்துகண் மாமுனிவர் 
ஆரப்பா ஒரு வேத்துக்குரல் 


990 


அசுவையாகவேயிருக்குதங்கே 
வேறேயொரு குரலுமில்லை 
விரைவாய்ப் பூஞ்சோலையானதிலே 
பூஞ்சோலை ஆறானதிலே 
போயிறங்கி விளையாடினேன் 


995 


1000 


நீர்த்தோசமானதுதான் பிடித்து 
நிண்ணயமாகக்குரல் பிடித்து 
சத்தம் வேறுபட்டதல்லாது 
வேத்துக்குரலது தானுமில்லை 
யென்று சொன்னானந்த வேடுவனும் 
யேத்த ஐந்து கண் மாமுனிவன் 
எத்தனை தான் சொன்னலும் 
என்மனது சற்றுந்தேறாது 
எந்தன் மகன் தன்னைக் கொன்றுபோட்டு 
யிங்கு வந்தாய் போடாவேடா 
யிந்த வரலாறு அறிய வேணுமென்று. 
யிப்போது ஒன்று சொல்லக்கேழு 
நானிருப்பது யெந்தமலை 
நான் வளர்ந்தது யெந்தமலை 
என்னுடைய தனிப்பேரும் 


1005 


1010 


986 , தகப்பா- தந்தையே 
990. வேத்துக்குரல் - வேறு ஓசை 
991. அசுவை - சுவையின்மை 
996. நீர்த்தோசம் - ஜலதோசம் 


35 . 


1015 


எந்தன் ஆச்சிதன் பேரும் 
மலைக்குவகை சொல்லச் சொல்லி 
மாமுனி கேட்க்க வேடுவனும் 
எடுத்துச் சொல்லென்றுவேடுவனை 
யியல் முனியானவர் கேட்டபோது 
மலைக்கு வகைசொல்ல முடியாயல் 
மனம் பதறியே வேடுவேனும் 
தட்டுக்கெட்டுத்தடம் புரண்டு 
தாடாளனந்த வேடுவனும் 
உத்துச் சொன்னாலத்துப் போகும் 
உன்னுடைய வகையேது 
என்குருவே மாமுனியே 
எனையாண்ட நாயகமே 
கானவன வாசமானதிலே 
கடுகத்தினைத்தோட்டம் பயிர்கள் செய்தேன் 


- 1020 


1025 


1030 


1035 


தினை விளைந்து கதிராகியயின் 
தினைப்பருவமானபோது 
தெய்வேந்திரனுடைய வெள்னையானை 
சிறந்துயெழுபதுயானையுண்டு 
யெழுபது வெள்ளையானையுந்தான் 
யெந்தன் தினைகளை யளித்ததினால் 
அறுபத்தொன்பது யானை தன்னை 
ஒரு அம்பாலேயெய்து போட்டேன் 
ஒருயானைமேலம்பு பாயாமல் 
ஒளித்தோடிப்போன துவே 
கானகமாமலையானதிலே 
கண்ணாடிச் சுனையருகே 
கடுக ஒளிவு போட்டுக் காத்திருந்தேன் 
காத்தங்கிருக்கின்ற வேளையிலே 
கருத்தாய் ஒளிவு போட்டு நானிருந்தேன் 
கமண்டல மொந்தை தானெடுத்து 
கடுக தண்ணீர் கோருஞ்சத்தங் கேட்டு 
தப்பிப்போனதோர் யானை தானும் 
கடுக தண்ணீரருந்து தென்று 
மத்தகத்தினால் தண்ணீரை 


1040 


1045 


1011. ஆச்சி - தாயின் தாய் 
1018. தட்டுக்கெட்டு - தடுமாறி 
1019. தாடாளன்- முயற்சியுள்ளோன் 
1045. மத்தகம் - யானையின் தலைப்பகுதி 


36 


1050 


1055 


1060 


வாரியே அருந்துதென்று 
வில்வளைத்து ஞாணேத்தி 
விரையச்சரமதுயெய்து விட்டேன் 
விட்டசரமது பட்டுருவி 
விழுந்தானே சிறுபாலகனும் 
உம்முடைய மகனை ஒன்றுஞ் செய்யவில்லை 
உற்றயானை யென்று யெய்து போட்டேன் 
குஞ்சரமென்றெய்து போட்டேன் 
கூறறியாத மாமுனியே 
சிறியோர்கள் செய்தபிளை 
பெரியோர்கள் பொறுக்கவேணும் 
பிளையது தான் பொறுத்தால் 
பேர் பெரிய மாமுனியே 
உம்முடைய மகனிலும் அஞ்சி பங்காய் 
உத்தயேவல் செய்து நிற்ப்பேன் 
வனமானதிலே கோலம் போட்டு 
மாமுனியே நான் திரிவேன் 
யின்று முதல் சபையோரறிய 
யினிவிருதுக்கட்ட நானறியேன் 
தானடியார் புலவருட 
சப்பாணிதனை யெடுப்பேன் 
அடப்பமது பிடித்திடுவேன் 
ஆக்கி விடு பத்தாவாவேன் 
என்று சொல்லியந்த வேடுவனும் 
யியல் முனியை அடிதொழுதான் 
அடிதொழுத வேளையிலே 
அம்முனியானவரெடுத்துரைப்பார் 
ஆதிபரனார் மனதிரங்கி 
அளகுபாலகன் தன்னையீந்தார் 
வனமதில் போனமகன் வருமுன் 
வாழுகிறதினியிவிடம் வேண்டாம் 
உனக்கிந்தப்பிறவிபோய் மறுபிறப்பில் 
உனக்கேத்த சந்ததி தானுமில்லை 
அதிக வரத்தினால் பிள்ளை தன்னை 
ஆதிபிரமன் தந்தாலும் 


1065 


1070 


1075 


1080 


1047. ஞாண் - கயிறு ; 1049. சரம்- அம்பு 
1053 , குஞ்சரம் - யானை 
1059. ஐந்து > அஞ்சி ( பே.வ.மா ) ; பங்காய் - மடங்காய் 
1060. உற்ற > உத்த ( பே.வ.மா ) 
1068 , பத்தா - தொண்டன் 


37 


1085 


1090 


1.095 


தீர்க்கடன் நீர்க்கடன் செய்யாமல் 
சிறந்தபுகள் வேடுவனே 
எந்தன் மகனைப் போலுன்மகன்தான் 
யேத்த வனத்திலே போய் விடுவான் 
மகனுடைய கவலையினால் 
மாண்டு போவாயென்று சொன்னார் 
சாபமிட்டு ஐந்துகண் மாமுனிவன் 
தானே ஒரு வேடங் கொண்டாரே 
கலையாக வடிவு கொண்டு 
கானகத்தில் முனி ஓடிவிட்டார் 
கொம்பு ரெண்டுந்தங்கமதாய் 
குளம்பு நாலும் வெள்ளியுமாய் 
மேனியெல்லாம் தங்கநிறம் 
விரைய நல்ல மாமுனிவன் 
அறுபதினாயிரங்கலை தனக்கு 
அவருமொரு முதக்கலையாய் 
கானவன வாசமானதிலே 
கடுக முனிவனும் ஓடிவிட்டார் 
மாமுனியானவர் போனபோது 
வாய்த்த ஜந்துகண் திருத்தேவி 
மன்னவனைத் தானிளந்தேன் 
வாய்த்த பாலகன்தனை யிளந்தேன் 
யினியிருந்ததினாலென்னபலன் 
என்று யேந்திளையாள் திருத்தேவி 
ஆலமரத்திலே முட்டியல்லோ 
அம்முனிதேவியுமாண்டு விட்டாள் 
ஐந்துகண்ணன்பளி மூன்றும் 
அந்தப்பளியது விட்டிடுமோ 
யீ யெறும்பு யெண்ணாயிரம் 
யெண்பத்து நால்க்கோடி சீவனுக்கும் 
யெந்த வகையாலும் பிள்ளையுண்டு 
யேத்த திசதரராசாவே 
என்று சொன்னார் வசிட்ட மாமுனிவர் 


1100 


1105 


1110 


திசதரன் பதிலுரை 


யேற்ற திசதரரெடுத்துரைப்பார் 
என்குருவே வசிட்ட மாமுனியே 


1115 


1089. கலை- மான் 
1091. இரண்டு > ரெண்டு ( பே.வ.மா ) 
1110. சீவனுக்கும் - உயிர்களுக்கும் 


38 


எ 


எனையாண்ட நாயகமே 
பிள்ளையில்லா வாள்வதுதான் 
பெருக வாள்வு வார்ந்தாலென்ன 
மதலையில்லா வாள்வதுதான் 
வாள்ந்தாலும் வாள்வல்லவே 

1120 
பிள்ளையில்லா வாசலிலே 
பெரியோர்கள் புசியார்கள் 
மதலையில்லா வாசலிலே 
வந்து புசியார் பெரியோர்கள் 
நானிருந்ததினாலென்னபலன் 

1125 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
வசிட்டர் மீண்டும் திசதரனிடம் வழி முறை கூறல் 
என்று சொன்ன திசதரராசனுக்கு 
யியல் முனியானவரெடுத்துரைப்பார் 
ஐந்துகண் முனியானவர்தான் 
அளகு கலைக்கோட்டு முனியானார் 

1130 
கானவனவாசமானதிலே 
கலைக்கோட்டு மாமுனிபிருக்குகிறார் 
மாமுனியானவருடகாபம் 
மாமுனியாலவே தீரவேண்டும் 
கடுக முனிவனைக் கூட்டிக்கொண்டு 

1135 
கருத்தாய் அய்யோத்திக்குவந்ததுண்டால் 
அய்யோத்திப்பட்டணம் அரைசாள 
அருமைப்பாலனைத் தந்திடுவார் 
எந்தயெந்த வகையாலே 
யியல் முனியைக் கூட்டிவரப்போறேன் 

1140 
ஐயோத்தியா புரிதனிலே 
அதிகத்தவமதுதான் புரிந்தால் 
தெய்வலோகங்தனிலிருந்து 
தேன்மொளிமாரெண்டு பெண் வருவார் 
யேலகையென்றும் யிலுப்பை யென்றும் 

1145 
யேந்திளைமாரெண்டு பெண் வருவார் 
அவர்களால் கலைக்கோட்டு மாமுனியை 
ஐயோத்தி நாட்டுக் களைத்திடலாம் 
மன்றுலகையரைசாள 
மதலையது வேணுமானால் 

1150 
அன்னகலைக்கோட்டு மாமுனியை 
அளைத்துயிங்கே வந்ததுண்டால் 
மதலை பது உனக்கு உண்டு 
மன்னவனே சொல்லக்கேழு 
வன்னமுடன் வேள்வி செய்து 

1155 


* + H - n 


- 


1146. யேந்திளைமார் - அணிகலன் அணிந்த பெண்கள் 


39 


11160 


1165 


1170 


வருந்தித்தவம் நீயிருந்தால் 
அன்னக்கலை மாமுனியை 
அளைத்துயிங்கே வாறேனென்றார் 
வாறேனென்று மாமுனியும் 
வளிநடந்தார் சடுதியிலே 
காடுமலை வனங்கடந்து 
கலைமுனியைத்தேடிப் போறாரையா 
வசிட்ட குருக்கழும் போகையிலே 
மன்னன் திசதரரேது செய்தார் 
திண்ணமுடனொரு வேள்வி செய்து 
சிறப்பாயிருக்கின்ற நாளையிலே 
வன்னமுடன் ராவணன் பிறந்து 
வந்ததைச் சொல்லக்கேழுமென்றார் 

ராவணன் பிறப்பு 
வெள்ளிக்கயிலாசபுர மதிலே 
மிக்க ஓலைக்கமண்டபத்தே 
வீத்திருக்கின்ற சிவனாரும் 
விரவினுடனவரேது சொல்வார் 
பாற்கடலிலே பள்ளி கொள்ளும் 
பச்சைமாலை வரவளைத்தார் 
அளைத்தபோது சுவாமிகெருடனேறி 
அதிவிரவாயோடிவாறாரையா 
வெள்ளிக்கயிலாச மலைதனிலே 
வெண்ணையுண்டோன் வந்தபோது 
கண்டு பரம சிவனாரும் 
கடுகவரவளைத்தேது சொல்வார் 
வாரும் யெந்தன் மைத்துனரே 
வாற்த்தை ஒன்று சொல்லக்கேழும் 
அய்யோத்தியாபுரி பட்டணத்தில் 
ஆண்டிருக்கும் திசதரற்க்கு 
மதலையொன்று யில்லாமல் 
வருந்தித்தவம்யிருக்குகிறான் 
அவன் தனக்கு மதலையாக 
அச்சுதரே பிறக்கவேணும் 
என்று சிவன் சொன்னபோது 
யேதுசொல்வார் நாரணனார் 


1175 


11180 


1185 


1190 


1160. சடுதி- விரைவு 
1170. ஓலைக்க மண்டபம் - சபாமண்டபம் . 
1174. பச்சைமால் - திருமால் 
1175. கருடன் > கெருடன் ( பே.வ.மா ) 
1177. வெண்ணையுண்டோன் - கண்ணன் 


40 


1195 


1200 


120 


என்னுடைய மைத்துனரே 
யிப்போ நான் சொல்லக் கேழுமையா 
யிரணியனைக் கொல்வதற்கு 
யேற்ற மகனாக நான் பிறந்து 
வாசல் நடையிலே யிரணியனை 
வைத்து நெஞ்சைப்பிளக்கையிலே 
யிரணியனுமோ கோபமுற்று 
யிரண்டுகையும் பிடித்துக் கொண்டான் 
அப்போது மைத்துனரே 
ஆதரவாக உமைநினைத்தேன் 
நினைத்தேன் உம்முட வரத்தாலே 
நெஞ்சிநேர் கரமுளைத்துதையா 
முளைத்தகையாலே யிரணியனை 
முடித்தேன் நரசிம்ம ரூபமாக 
யிரணியனும் உயிர்போகையிலே 
என்னைப் பாற்த்து அவனேது சொல்வான் 
சின்ன மனிதனே மூன்று கையால் 
சிம்மரூபமாய்க் கொன்றாயென்றான் 
யிந்தப்படி சொன்ன யிரணியனை 
என்னுடைய மைத்துனரே 
பத்துச் சிரசாகப் பிறவி செய்ய 
பரமசிவனே அருழுமையா 
அந்த உரைகேட்டுச்சிவனாரும் 
அரக்கன் ராவணன் உருப்பிடித்தார் 
பத்துச்சிரசும் யிருபது கையும் 
பாரமலைபோலே உடம்புகழும் 
சூரன் ராவணன் உருப்பிடித்தேன் 
தொல்லுலகையளந்த பெருமாளே 
அந்தஉரைகேட்டு மாயவனார் 
ஆதி பரனோடேயேது சொல்வார் 


1210 


1215 


1220 


ராவணன் சகோதரர் பிறப்பு 


கூண்ட ராவணனுக்கு துணையாக 
கும்பகற்ணன் உருப்பிடியுமென்றார் 
அந்த உரைகேட்டுச் சிவனாரும் 
அரக்கன் கும்பகற்ணன் உருப்பிடித்தார் 
உருப்பிடித்துக்கருவுருவாய் 


1225 


1208. சிங்கம் , சிம்மம் ( பே.வ.மா ) 
1211. சிரசு - தலை 
1214.உரு - வடிவம் 


41 


1230 


1235 


1240 


1245 


சூத்தயிலங்கைக்குப்பகை வருத்த 
உதாருங்கொங்கை மின்னாள் 
சூர்ப்பனகையாளென்று உருப்பிடித்தார் 
உருப்பிடித்த சிவனாரே 
உலகளந்தோன் பாற்த்தேது சொல்வார் 
நமக்கும் உமக்கும் நல்லவனாய் 
ராவணன் குலத்தில் பிறக்கவேணும் 
யிலங்கைநகர் அரசாள வேணும் 
யேற்ற உருவொன்று பிடியுமென்றார் 
அந்தவுரைகேட்டுச் சிவனாரும் 
அரிய திருமேனி வேர்வைசிந்த 
வேர்வைதன்னை வளித்துருட்டி 
விபூஷணரென்று தானினைத்தார் 
நாலுபேரிலும் விளையவனாய் 
நல்ல விபூஷணர் உருப்பிடித்தார் 
உருப்பிடித்த சிவனாரும் 
உண்மையுடனவரிருக்கையிலே 
யிலங்கை நகர்தனையாண்டிருந்த 
யேற்ற நல்ல குரூபகரனாம் 
கைகேசி யென்ற பெண்ணுமாக 
கருத்தாய் அரசாண்டுயிருக்கையிலே 
நெடுநாளாய் மலடாக 
நேரிளையாள் சடைத்திருந்தாள் 
யிருக்கையிலே விச்சிரவாகு 
யென்றதொரு மாமுனியும் 
வனத்தில் வரக்கண்டு கைகேசி 
மங்கை நல்லாழுமேது சொல்வாள் 
யிந்த முனியோடே சேற்ந்தோமானால் 
யெப்படியும் நமக்குப் பிள்ளையுண்டு 
என்று கைகேசி தானெழுந்து 
யேற்ற முனியுட முன்பில் வந்தாள் 
வந்து கைகேசி மாமுனியை 
வாற்த்தையேதுரை சொல்லுவாளாம் 
அய்யா மாமுனி சொல்லக் கேழும் 
அடியாளோடே நீர் சேரவேணும் 
சேற்ந்துயினக்குப் பிறக்கும் பிள்ளை 
தேசம் அரசாள வேணுமையா 
என்று சொல்லியே கைகேசி 
கூடி மருவியிருபெரும் 
கூண்டங்கிருக்கின்ற வேளையிலே 


1250 


1255 


1260 


1265 


1247 . 


மலடாக- குழந்தைப்பேறில்லாமல் 


42 


1270 


1275 


1280 


கூண்டங்கிருக்கின்ற வேளையிலே 
கயிலை மலையிலே வீத்திருக்கும் 
கரைக்கண்டனாரும் யேதுசெய்தார் 
பிடித்து வைத்த உருவையெல்லாம் 
பிறவி செய்தாரேயிளவயித்தில் 
வந்து கெற்ப்பந்தரித்த போது 
மாசந்திகைந்தந்த கைகேசி 
திங்கள் திகைந்தந்த கைகேசி 
சிறந்த பாலகனைப் பெற்றெடுத்தாள் 
பத்துச் சிரசும்யிருபது கையும் : 
பாவி ராவணன் பிறந்தானையா 
ராவணன் வந்து பிறந்த போது 
நாயகியாள் திருவயிற்றில் 
தீனாக்குப் போலே மூக்குகழும் 
சிறந்த கும்பகற்ணன் பிறந்தானையா 
யிருபேரும் பிறந்தபோது 
யேந்திளை சூற்ப்பனகை : பிறந்தாள் 
சூற்ப்பனகை வந்து பிறந்தபோது 
தோகை நல்லாள் திருவயிற்றில் 
நாலுபேரில் யிளையவனாய் . 
நல்ல விபூஷணன் பிறந்தானையா 
பிறந்துயிலங்கையில் நாலுபேரும் 
பெருமையுடன் வளந்து வரும்நாளில் 
விச்சிரவாகு முனியருளால் 
வில்வித்தைகள் பலதும் படித்தார் 
கூடுவிட்டுக்கூடு பாயும் வித்தை 
குசால வித்தைகள் தான் படித்தார் 
படித்துயிலங்கை நகர்தனிலே 
பாவினையாகயிருக்கும் நாளில் 
யிருக்கும் நாளையில் ராவணனும் 
யேது சொல்லுவார் மூபேரையும் 
சென்றுபுவிதன் னையாள்வதற்க்கு 
சிறந்த வரமது வேண்டாமோ 

ராவணன் , சகோதரர் தவமிருத்தல் 
என்று சொல்லியே நால்பேரும் 
யிருந்தார்கள் தவசாக .... 


1285 


1290 


1295 


1300 


1268. கரைக்கண்டன்- நீலகண்டன் ; சிவன் 
1272. மாதம் > மாசம் ( பே.வ.மா ) 
1272. திகைந்து - நிறைவுற்று 
1300. தவசு - தவம் 


43 


1305 


வேள்வியது தானுஞ் செய்து 
வீரன் ராவணன் தவசிருந்தான் 
ஒருவருசந்தவசிருந்தான் 
ஒருவரும் வரக்காணானையா 
ஒருவரும் வரக்காணாமல் 
ஒருசிரசை அறுத்தெறிந்தான் 
ரண்டு வருசந்தவசிருந்தான் 
ரண்டு சிரசை அறுத்தெறிந்தான் 
மூன்று வருசந்தவருசிந்தான் 
மூன்று சிரசை யறுத்தெறிந்தான் 


1310 - 


1315 


நாலு வருசந்தவசிருாந்தான் 
நாலு சிரசை யறுத்தானையா 
அஞ்சி வருசந்தவசிருந்தான் 
அஞ்சி சிரசை யறுத் தெறிந்தான் 
ஆறுவருஷந் தவசிருந்தான் 
ஆறுசிரசை யறுத்தெறிந்தான் 
யேழுவருஷந் தவசிருந்தான் 
யேழுசிரசையறுத்தானையா 
எட்டு வருஷந்தவசிருந்தான் 
யெட்டுச்சிரசையறுத்தெறிந்தான் 
ஒன்பது வருஷந்தவசிருந்தான் 
ஒன்பது சிரசையறுத்தெறிந்தான் 
பத்துவருஷந்தவசிருந்தான் 
பாரமுடிமன்னன் ராவணனும் 
தவசிருந்து பிரமதேவனையும் 
தானே காணாமல் ராவணனும் 
ஒரு சிரசும் அறுப்பேனென்று 
ஓங்கி அவனிற்க்கும் வேளையிலே 


1320 


1325 


ராவணன் , சகோதரர்களுக்குப்பிரமதேவன் வரமளித்தல் 
அறிந்த பிரமதேவனுந்தான் 
ஆதரவாயோடி வாறாரையா 

1330 


ஓட்டமும் நடையுமாக 
ஓடிவந்தாரே பிரமதேவன் 
ராவணன் தவசி முகப்பில் 
நலமுடனே வந்தாரையா 
வந்தபிரமனைக் கண்ணால் கண்டு 


1335 


1303 -- 1323. இவ்வாறு ஒன்று முதல் பத்து வரை அடுக்கிச் 
சொல்வதை பல நாட்டுப்புறப்பாடல்களில் காணலாம் . 


44 


1340 


1345 


1350 


வாற்த்தை சொல்லுவான் ராவணனும் 
மூவுலகும் ஆள்வதற்கு 
மூனரைக்கோடிவரம்வேணும் 
அறுத்த சிரசுகள் முளைப்பதற்கும் 
அரிய வரந்தாரும் பிரமதேவா 
என்று ராவணன் கேட்டபோது 
யிந்தா ) ப்பிடி வரந்தந்தேனென்றார் 
தந்தேனென்று பிரமதேவன் 
தானே குடும்பகற்ணனிடத்தில் வந்தார் 
வந்து கும்பகருணனைப் பார்த்து 
வாற்த்தையேதுரை சொல்லுவாராம் 
என்னவரமதுவேணுமென்றார் 
என்று பிரமதேவன் கேள்க்க 
யேது சொல்லுவான் கும்பகற்ணன் 
நிகள் புவியெல்லாமறைசாள 
நித்திரைத்தத்துவந்தரவேணும் 
என்று கும்பகற்ணன் கேட்டபோது 
யேது செய்வார் பிரமதேவன் 
நித்திராதேவி தனையளைத்து 
நிமிச முடனேயேது செய்தார் 
கும்பகற்ணன் முகமதிலே 
குணமுடனேயேவி விட்டார் 
தூக்கமும் முனிப்புமாக 
தூங்குகிறான் கும்பகற்ணன் 
அந்தச்சணத்திலே பிரமதேவன் 
ஆதரவாகவேயேது சொல்வார் 
யென்ன வரம் வேணுங் கும்பகற்ணா 
யிப்போது நீகேழுகும்பகற்ணா 
யென்று சொல்லவே பிரமதேன் 
யேது சொல்லுவான் கும்பகற்ணன் 
நிமிர்ந்து முளித்துப் பாற்த்தான் 
நித்திரை தத்துவம் வேணுமென்றான் 
ஆறுமாசம் உண்பதற்க்கும் 
அறுமாசம் உறங்குதற்க்கும் 
நினைத்தபடியே உந்தனக்கு 


1355 


1360 


1365 


1370 


1338. மூன்றரை > மூனரை ( பே.வ. மா ) 
1351. நித்திரை - தூக்கம் 
1355. நிமிசமுடனே - நிமிடத்திற்குள்ளாக 
1358. விழிப்பு - முளிப்பு ( பே.வ. மா ) 
1360. அந்தச்சணம் - அந்தநேரம் 


45 


1375 


1380 


1385 


1390 


நித்திரை தத்துவம் தந்தேனென்றார் 
என்று சொல்லியே பிரமதேவன் 
யேத்த சூர்ப்பனகையிடத்தில் வந்தார் 
வந்து நின்று பிரமதேவன் 
வாற்த்தை யேது சொல்லுவாராம் 
யென்ன வரம்வேணும் யென்று கேள்க்க 
யேது சொல்வாள் சூர்ப்பனகை 
கண்ணுக்கிசைந்தாரைக் கண்டதுண்டால் 
கையைப்பிடித்து நான் சேரவரம் 
மாட்டேன்னென்றவர் சொன்னபோது 
மறுத்துப் போர் செய்ய வரம் வேணும் 
என்று சூர்ப்பனகை கேட்டபோது 
யேது சொல்லுவார் பிரமதேவன் 
கண்டபேர்களைப் பிடித்ததுண்டால் 
காதுகண்களை யறுக்க வரம் 
யிந்தவரம் உனக்குத்தந்தேனென்று 
எழுந்து விபூஷணரிடத்தில் வந்தார் 
வந்தவரையடிதொழுது 
வாற்த்தை சொல்லுவார் விபூஷணரும் 
நல்லோர்களிடம் சேரவரம் 
நாட்டிலனைபேரும் வணங்கவரம் 
அடைக்கலமென்று வந்தபேரை 
ஆபத்துயர்துணை காற்க்க வரம் 
யிலங்கை நகர்தனை யெந்தனக்கு 
யேத்தமுடிசூட்டியாளவரம் 
யென்று கேள்க்க விபூஷணரும் 
யெல்லாவரமும் உனக்குத்தந்தேனென்றார் 
யென்று சொல்லிய பிரமதேவன் 
யேகி வளி நடந்தாரையா 

ராவணன் பிரமதேவன் மோதல் 
பிரமதேவன் போகும்போது 
பின்னால் ராவணன் ஓடிவாறான் 
நில்லும் நில்லும் பிரமதேவா 
நினைத்தவரம் வாங்க மறந்துபோனேன் 
அந்த உரைகேட்டு பிரமதேவன் 
அதிய ராவணனோடே சொல்வார் 
எந்தவரமது மறந்துவிட்டாய் 
யிப்போ சொல்லுவாய் ராவணா நீ 
அறுத்தால் சிரசது முளைப்பதற்க்கும் 
அமுர்த கலசமுந்தரவேணும் 
என்று ராவணன் கேட்டபோது 


1395 


1400 


1405 


1410 


46 


1415 


யேது சொல்லுவார் பிரமதேவன் 
எந்தவரமது கேட்டாலும் 
யிந்தவரமொன்றுங் கேளாதெடா 
எந்த வரந்தந்தாலும் 
யிந்தவரந்தரமாட்டேன் 
என்று சொல்ல பிரமதேவன் 
யேது சொல்லுவான் ராவணனும் 
யினக்கு வரந்தராவிட்டால் 
யிருப்பீரோ பிரமதேவா 
சடையறுப்பேன் முடியறுப்பேன் 


1420 


1425 


தாடிவீசயைப்பிடித்தறுப்பேன் 
கட்டுடனே உந்தனையும் 
கடியபாணத்தரல் கொல்வேனென்றான் 
என்றுசொல்லவே ராவணனும் 
யேதுசொல்லுவார் பிரமதேவன் 
வாராய் ராவணா உந்தனக்கு 
வாய்த்தவரமது தந்தேனென்றார் 
யென்று சொல்லவே பிரமதேவன் 
யேது சொல்லுவான் ராவணனும் 
நான் கேட்டவரங்கள் தந்தால் 


1430 


1435 


நலமுடனே போவாயென்றார் 
என்று ராவணன் சொன்னபோது 
எழுந்து பிரமதேவன் வாறாரையா 
வாறபோது பிரமதேவன் 
னாற்த்தையேதுரை சொல்லுவாராம் 
கொடுத்த வரமதையளிப்பதற்க்கு 
கூறுவாராம் ஒருவாற்த்தை 
அடித்து நீ பறித்தவரம் 
உனக்கு ஆபத்துக்கு உதவாது 
என்றுசொல்லியே பிரமதேவன் 
யேகிவளி நடந்தாரையா 
அப்போது ராவணனும் 
அங்காரக்கோபமுடன் 
தந்தவரத்தைப்பிரமதேவன் 
தானே அளித்துப் போறாரென்று 


1440 


1445 


1418. எனக்கு > யினக்கு ( பே.வ.மா ) 
1421. மீசை > வீசை (பேவமா) 
1423. பாணந் - அம்பு 
1443. அகங்காரம் > அங்காரம் (பேவமா ) 


47 


கோபங்கொண்டு ராவணனும் 
கூறுவானாம் பிரமதேவனைத்தான் 
ஓடாதே ஓட்டாதே பிரமதேவா 
ஒருபோதும் உன்னையினிவிடமாட்டேன் 
என்றுசொல்லியே ராவணனும் 

1450 
யிவனும் பிறகாலே வாறானையா 
வாய்வு மண்டலந்திசை நோக்கி 
வாறாரையா பிரமதேவன் 
பிரமதேவனும் வரும்போது 
பின்னாலே ராவணன் வாறானையா 

1455 
வருணபகவான் யிருக்கின்ற 
வ ருணமண்டலந்தனிலே வந்தார் 
வந்த பிரமதேவனைக்கண்டு 
வாய்வு பகவானும் யேது சொல்வார் 
யேதேது பிரமதேவா 

1460 
எங்களிடத்திலே வந்ததென்ன 
என்று வருணனுங் கேட்டபோது 
யேது செல்லுவார் பிரமதேவன் 
வல்லரக்கனென்ற ராவணனுக்கு 
வரத்தைக் கொடுக்கவு மாட்டேனென்றேன் 

1465 
மாட்டேனென்றயேதுவினால் 
மறுத்துப் பின்னாலே வாறானையா 
என்று சொல்லவே பிரமதேவன் 
வருணனும் , வாய்வும் ராவணனுடன் போர் செய்தல் 
யெழுந்து வருணன் வாய்வு பகவானும் 
ஓடிவந்ததோர்ராவணனை 

1470 
உடன் செறுத்தார்க ளிருபேரும் 
நில்லும் நில்லும் ராவணசூரா 
நீயுமிங்கே வந்ததென்ன 
அந்த உரைகேட்ட ராவணனும் 
ஆங்காரக் கோபமுடன் 

1475 
பிரமதேவனை யிப்போது 
பிடிக்கவென்று நானோடி வந்தேன் 
என்று ராவணன் சொல்லிடவே 
யேது சொல்லுவாரிருந்தான் 
பிரமதேவனைக் கண்டதில்லை 

1480 


1451 , பிறகாலே -பின்னாலே 
1451 வருகிறான் > வாறான் ( பே.வ.மா } 
1452 வாய்வு- காற்று 
1456. வருணன் - சூரியன் 
1471. செலுத்தார் - தடுத்தார் 


48 


போடா ராவணா வென்றுரைத்தார் 
யென்ற பொழுதிலே கோபமுற்று 
யேது சொல்லுவான் ராவணனும் 
பிரம தேவனைவிடுகிறாயா 
போருக்கு நீ வருகிறாயா 

1485 
என்று ராவணன் கேட்டபோது 
யேது சொல்லுவாரிருவருந்தான் 
பிரம தேவனை விடுவதில்லை 
போருக்கு நாங்கள் வாறோமென்றார் 
வாறோமென்றுவாய்வு பகவானும் 

1490 
வருண பகவானும் யெழுந்திருந்தார் 
எழுந்திருந்துயிருபேரும் 
யின்பமுடனிற்க்கையிலே 
ஓடிவந்து ராவணனும் 
உடனெதுத்தானிவரோடே 

1495 
எதுத்த ரெண்டுபேர்களைய 
ரெண்டு கையாலே பிடித்துக்கொண்டான் 
வருணபகவான் தனையும் 
வாய்வுபகவான் தனையும் 
கையோடேகை நெரித்து 

1500 
காட்டரக்கன் யிடுக்கிக் கொண்டான் 
அப்போது வாய்வு பகவான் 
அதிகோபங்கொண்டெழுந்து 
ஆகாசம் பாய்ந்ததுபோல் 
அவர் போனார் மூபேரும் 

1505 
குகைகள் பறுபதமும் விட்டு 
கொடுபோனார் வாய்வுபகவான் 
கயிலைமலைதிசைநேரக்கி 
கருத்துடனே வாறாரையா 
பரமசிவன் வீற்றிருக்கும் 

1510 
பாரவெள்ளிக்கயிலை வந்தார் 

ராவணன் கயிலையில் சிவனிடம் வரம்வேண்டல் 
வந்தபோது ராவணனும் 
வாய்வுவற்ண பகவானையும் 
யிருவரையும் ஓடவிட்டு 
யீஸ்பரர்முள் வாறானையா 

1515 


1495. எதிர்த்து > எதுத்து ( பே.வ மா ) 
1504 ஆகாயம் > ஆகாசம் ( பே வ.மா ) 
1506. பருவதம் > பறுவதம் ( பே.வ.மா ) - மலை 
1507. கொடு -- கொண்டு 


49 


1526 


1525 


1530 


1535 


வந்துகயிலாச வளமையெல்லாம் 
வரிசையுடனவன் பாற்த்தானையா 
பாற்க்குமந்தவேளையிலே 
பாரவெள்ளிக்கயிலையிலே 
கோடி நூறாயிரம் விளக்கெரிய 
கூண்டுதெய்வார்போத்தி நிற்க்க 
வாடாமல் தெய்வார் பூமலரை 
வாரித்தூவியே நிற்க்கிறதும் 
கண்டு அந்த ராவணனும் 
கண்கொள்ளாச் சந்தோசமாய் 
யிந்தக்கயிலை நமக்கானால் 
எப்படியும் யிருந்தாண்டிடலாம் 
என்று சொல்லி ராவணனும் 
யின்பமுடனின்றானையா 
பரமசிவன் மனமகிள்ந்து 
பாற்த்துரைப்பார் ராவணனை 
யேதேது ராவணனே 
யென்னிடத்தில் வந்ததென்ன 
யென்று சொல்ல பரமசிவன் 
யேது சொல்லுவான் ராவணனும் 
அறுத்த சிரசு முளைக்க வேணும் 
அமுற்த கலசந்தரவேணும் 
விரைவுடனே பரமசிவா 
வெள்ளைப் பிள்ளையாரும் வேணும் 
மூனரைக் கோடி வரம் 
முக்கண்ணரே தர வேணும் 
என்று சொல்ல ராவணனும் 

சிவன் வரமளித்தல் 
யேது சொல்வார் பரமசிவன் 
பிள்ளையாரை உனக்குத் தந்தால் 
புத்தி சொல்கிறேன் கேழுமன்னா 
பூமிதனிலே வைத்ததுண்டால் 
புவன பாதாளம் வேரூன்றும் 
என்று சொல்லியே பரமசிவன் 
யெல்லாவரமுனக்குத்தந்தேனென்றார் 
அந்த உரை கேட்டு ராவணனும் 
ஆதிபரனோடேது சொல்வான் 
எல்லா வரந்தந்த சிவனாரே 
யின்னம் ஒருவரந்தாருமையா 
லெச்சுமிதேவியென்றபெண்ணை 
நீரும் யினக்குத்தரவேணும் 


1540 


1545 


1550 


1555 


1547. புவனம் - மண்ணுலகு 


50 


அந்தஉரைகேட்டுப்பரமசிவன் 
அப்படியே நானுந்தந்தேனென்றார் 
ராவணன் திரும்பி வரலும் பச்சைமாலுடன் மோதலும் 
யிந்தப்படி வரம் வாங்கிக் கொண்டு 
யேத்த ராவணன் வாறானையர 
கயிலைமலைவிட்டு ராவணனும் 

1560 
காட்டின் வளியாக வருகையிலே 
பாற்க்கடலில் பள்ளி கொண்ட 
பச்சைமாலும் அறிந்தாரையா 
ராவணனுட வரத்தையெல்லாம் 
நாமள் குறைக்கவே வேணுமென்று 

1565 
காட்டின் வளியாக தானடந்து 
கரியமாலவரேது செய்தார் 
தழுத்தகத்தரிதனைப் பிடுங்கி 
தலைகீளாகத்தானாட்டி 
ஆயிரங்கண்யில்லிப் பானை கொண்டு 

1570 
அன்பினுடன் வெள்ளங்கோரி 
கத்தரிக்கு வெள்ளமிடும் வேளையிலே 
கடிய ராவணன் கண்டு கொண்டான் 
கண்டான் ராவணன் பெருமாளை 
கருத்தினுடனவனேது சொல்வான் 

1575 
மடையா உந்தனைப்போலே நான் 
வையகத்திலுங் கண்டதில்லை 
தலைகீளாகக் கத்தரியை 
தறையில் நடுவாரோபூவுலகில் 
பூவுலகில் உனைப்போலே 

1580 
புத்திகெட்டதோர் மூடரில்லை 
மூடர்யில்லிப் பானையிலே 
முகந்தால் தண்ணீர் வருகுமோடா 
என்று சொல்லவே ராவணனும் 
யேது சொல்லுவார் பெருமாழும் 

1585 
உன்னைப் போலே மூடனைத்தான் 
உலகத்திலே கண்டதில்லை 
மூனரைக் கோடி வரமதுதான் 
மூடாயேதுக்கு வேண்டி வந்தாய் 
யேய் ] த்துப் போட்டானே உன்னையவன் 

1590 


1565. நாமள் - தன்மைப் பன்மைப் பெயர் 
1568. தளிர்த்த - தழுத்த ; கத்தரி - கத்தரிச்செடி 
1570. யில்லி - சிறிய ஓட்டை 
1571. வெள்ளம் - தண்ணீர் ; 


51 


யேற்ற ராவணாசொல்லக்கேழு 
லெச்சு ( மி ) யென்றதோர் பெண்ணையுமோ 
நிமிசமுடன் கையில் கொடுத்துவிட்டு 
மூனரைக் கோடி வரமதிலே 
அரைக்கோடி வரம் வாங்கிக் கொண்டு 

1595 
வண்டோதரியென்ற பெண்ணொருதி 
வளறாங்கொண்டைக்குள் யிருக்குகிறாள் 
அவளையிங்கே வாங்கிக் கொண்டு 
வந்தால் ஆளலாம் உலகமெல்லாம் 
என்று பெருமாழும் சொன்னபோது 

1600 
யேது செய்தானந்த ராவணனும் 
ராவணன் மீண்டும் கயிலையில் வந்து வரம் கேட்க 
சிவன் வரமளித்தல் 
யிதுவே நல்லகருமமென்று 
யேகி நடந்தானே ராவணனும் 
பரமசிவனுட கயிலை நோக்கி 
பாவிராவணன் வாறானையா 

1605 
வனங்களென்ற வனங்கடந்து 
வந்துசிவனுடகயிலையிலே 
வந்து நின்று ராவணனும் 
வாற்த்தையேது சொல்லுவானாம் 
மூனரைக்கோடி வரமதுதான் 

1610 


1615 


முக்கண்ணரே வேண்டாமையா 
லெச்சுமி தேவி யென்ற பெண்ணும் 
நேசமுடனினக்கு வேண்டாமையா 
உங்கள் கொண்டைக்குள் யிருக்குகின்ற 
வண்டோதரி யென்ற பெண்வேணும் 
அரக்கோடி வரமும் வேணும் 
ஆதிபரனாதாதாருமையா 
என்று கேள்க்கவே ராவணனும் 
யேது செய்தார் பரமசிவன் 
உமையவள் கொண்டை தனிலிருந்த 
உற்றதொரு தாளம் பூவதையும் 
வண்டோதரியென்ற பெண்ணாக்கி 
வல்லரக்கனுட கைக் கொடுத்தார் 
தந்தேன் நீ கேட்ட வரங்களென்று 
தானே ராவணன் கைகொடுத்தார் 


1620 


1625 


1596 கம்ப இராமாயணத்தில் மண்டோதரி என வழங்கும் 

பெயர் இந்நூலில் வண்டோதரி எனக் காணப்படுகிறது . 
1616. அரை > அர ( பே.வ. மா ) 


52 


கொடுத்த வரங்களை வாங்கிக் கொண்டு 
கூண்ட ராவணன் வாறானையா 
வாய்வு பகவான் ராவணனுக்கு தொல்லை கொடுத்தல் 
ராவணசூரனும் வாறபோது 
நாட்டையளந்த பெருமாளும் 
யின்று ராவணன் தன் வரத்தை 

1630 
யிப்போ குறைக்கவே வேணுமென்று 
வாய்வு பகவானை வரவளைத்து 
வார்த்தையேதுரை சொல்லுவாராம் 
பரம சிவனுட கயிலையிலே 
பாவி ராவணன் வரங்கள் வேண்டி 

1635 
வாறான் வனகாசக் காட்டின் வளி 
வரிசையுடனேதா நீருஞ்சென்று 
ராவணனுட தன் வயிற்றை 
நலமுடனீருங்கலக்கிவிட்டால் 
வரிசையுடனே நானும் வந்து 

1640 
வரத்தைத்குறைத்து விடுவேனென்றார் 
என்று சொல்லவேதான் கேட்டு 
எழுந்து நடந்தார் விரவாக 
ராவணன் வரும் வளிதனிலே 
நலமுடனே ஓடிவந்தாரையா 

1645 
வயிற்றுக்குள்ளே தான் புகுந்து 
மடமடென்றுயிரச்சலிட்டு 
வயிறுகளிகின்ற வேளையிலே 
வல்லரக்கனென்ற ராவணனும் 
பிள்ளையாரை யெங்கே வைப்பேனென்று 

1650 
பேதலித்தவன் நிற்க்கையிலே 
மாயன் பெருமாழுங்கிளவனாக 
வல்லரக்கனுடயெதிரே வந்தார் 
கண்டு ராவணன் சந்தோசமாய் 
யிந்தக்கட்டயைக் கொஞ்சம் பிடியுமென்றார் 

1655 
கையில் சற்றே பிடியுமென்றான் 
காலுக்கழுவினான் வாறேனையா 
யென்று சொல்லவே ராவணனும் 
யேது சொல்லுவார் பெருமாழும் 
கட்டயையென் கையில் தந்ததூண்டால் 

1660 


1647. இரைச்சல்- யிரச்சல் ( பே.வ , மா ) - ஓசை 
1651. பேதலித்து- மாறுபட்டு 
1659 காலுக்கழுவி - மங்கலச்சொல் 


53 


1665 


1670 


1675 


1680 


காவலனேனானும் சொல்லக்கேழு 
நிமிசமதிலே நீ வாராவிட்டால் 
நின்று மூன்று சத்தங் கூப்பிடுவேன் 
வாராதே நீயிருந்ததுண்டால் 
வைத்து விடுவேனான பூமியிலே 
என்று சொல்லி பெருமாழும் 
யேற்ற மரக்கட்டை ( யை )கையில் வாங்கி 
ராவணன் தானும் போனபோது 
நல்லபெருமாழும் யேது செய்தார் 
சற்றே நேரம் வைத்துக்கொண்டு 
தானே கூப்பிட்டார் மூன்று சத்தம் 
மூன்று சத்தங் கூப்பிடவே 
முன்னே ராவணன் வரவுமில்லை 
ராவணனையுங் காணாமல் 
நலமுடனவர் கீளே வைத்தார் 
வைத்து ராவணன் வருகுமுன்னே 
மாயன் பெருமாழு மறைந்து கொண்டார் 
மறைந்து மாயவர் போனபோது 
வந்து பாற்த்தானே ராவணனும் 
பாற்த்து ராவண சூரனுமே 
பாவி கெடுத்தானே யென்று சொல்லி 
வெள்ளப்பிள்ளை யாரானவரை 
வீரன் ராவணன் தொட்டெடுத்தான் 
புவுன பாதாளமது வரைக்கும் 
புகுந்துவேர்ப்போட்டுக் கொண்டுதையா 
யிழுத்துயிழுத்துப் பார்த்தானையா 
யிருபது கையாலே ராவணனும் 
தன்னாலேயவனாகுமட்டும் 
தானும்யிழுத்தானே ராவணனும் 
யேலா மலவனிலங்கையிலே 
யிவன் போனான் ராவணனும் 

ராவணன் இலங்கையை ஆண்டுவரல் 
யிலங்கையிலே யவன் போக 
எழுந்திருந்து வெள்ளைப்பிள்ளையாரும் 
கயிலாசமலை நோக்கி 
கருத்துடனேயவர் போய்ச்சேற்ந்தார் 
யிப்படியாகயிருக்கையிலே 
யிலங்கையில் போய் வீற்றிருந்தான் 
வீற்றிருக்கின்ற தோர் நாளையிலே 


1685 


1690 


1695 


1690 இயலாமல் > யேலாமல் ( பே.வ.மா ) 


54 


விரவாக ராவணனுக்குக் கிரீடம்வைத்து 
யிலங்காபுரி நகர் பட்டணத்தை 

1700 
யிசைந்து ராவணன் அரசாண்டான் 
அரசாண்டிருக்கிற நாளையிலே 
ஆதவன் நாரதப்பிரம ரிசியும் வந்தார் 
நாரதர் ராவணன் கொடுமைகளை ராமேசுர 

ராஜாவிடம் கூறல் 
வந்தரிசியும் அங்கே ரெண்டு தினம் 
வம்பன் ராவணன் செய்யுங்கொடுமைகளை 

1705 
பொறுக்கமாட்டாமல் நாதரும் 
புத்தி தடுமாறி யிப்பரதவித்து 
யிங்கேயிருக்கக்கூடாதென நினைந்து 
யேகினார் ராமேசுரப்பட்டணத்தில் 
பட்டணத்தில் ராசன் தனையுங்கண்டு 

1710 
பார்த்தார் ராசனும் முனிவர்தன்னை 
ஆசனத்திலிருத்தி உபசரித்து 
அன்பாகத் தெண்டஞ் செய்து அடிபணிந்தார் 
நாரதபிரமரிசி சுவாமி 
நாட்டிலிருந்துயிப்போ வந்தீர்களே 

1715 


எங்கிருந்துயிங்குவந்தீர் 
யியலுடன் காறணஞ் சொல்லுமென்றார் 
என்று ராசனுந்தான் கேள்க்க 
யிசைந்து முனி நாரதர் சொல்லுவாராம் 
யிலங்காபுரி பட்டணந்தனையாழும் 


1720 


1725 


யிடும்பன் ராவணனிடத்தில் போனேன் 
போனபோதுதான் ரெண்டுதினம் 
புண்ணியத்தைப்பாற்க்கவேணுமென நினைந்து 
ஆதரவாய் நானும் பாற்க்கும் போது 
அவன் செய்த அனீதி முடியாது 
முடியாது சொல்லுகிறேன் கேழுமன்னா 
முயற்ச்சையாய் நானு முரைக்குகிறேன் . 
வாய்வு பகவான் வந்து ஊளியஞ்செய்யுகிறார் 
வருணபகவான் வந்து மாரி பெய்ய 
அக்கினி பகவான் வந்துயேவல் செய்ய 


1730 


1713. தெண்டம் - வணக்கம் 
1727. முயற்சி > முயற்ச்சை ( பே.வ. மா ) 
1728. ஊனியம் - தொண்டு 


55 


அங்கே தெய்வார்கள் அடிவணங்க 
இப்படி அனியாயஞ் செய்தவர்கள் 
எங்கும் நான் கண்டிருப்பதில்லை 
புகள்ச்சையாய் நாரதர் சொன்னபோது 
பூலோக ராசனுந் தானுரைப்பார் 

1735 
அரக்கன் ராவணனைக் குறித்துச் சுவாமி 
சொன்னீர்களே நீங்கழுந்தான் 
அவன் வேறுராசருடன் 
பொருது வென்றிருக்கிறானா சுவாமி 
திக்குவிசயஞ்செய்திருக்கிறானா 

1740 
அப்படியானால் அவனைமதித்துக் கொள்வோம் 
என்று ராமேசுரராசனுரைத்த போது 
ராமேசுரராஜா கூற்றினை நாரதர் ராவணனிடத்தில் 

கூறல் 
யெழுந்து நாரதர் யிலங்கையில் வந்தார் 
யிலங்கையில் வந்து ராவணன் தன்னிடத்தில் 
யிந்த வரலாறெல்லா முரைத்தபோது 

1745 
யிப்படியவர்கள் யிருக்கையிலே 
கேட்டு அரக்கனுந்தலையசைத்து 
கெம்பீரமாகவே கேட்டுக் கொண்டார் 
அப்போது முனியெழும்பித்தான் போனார் 
எமதர்மன் மகோதர நாடாரை மந்திரியாக்கல் 
ஆதி காரணமொன்று சொல்லக்கேழும் 

1750 
கேள்ப்பீர் பூலோகத்தில் பெரியோர்களே 
தெற்ச்சிதமாய்காறணங் கேள்க்கவேணும் 
யிமலோகத்துக்கதிகாரியான 
யேமதற்ம ராசன் தேசமதில் 
வீத்திருந்து சட்டவிதிப்படிக்கு 

1755 
விரைவாய் அதிகாரஞ் செலுத்தும்போது 
படித்த முள்ள மந்தி ( ரி ) நம்மிடத்தில் 
பண்பாகத்தானொருவர் வேணுமென்று று 
சிந்தையில் கருதியவரிருக்கும் போது 
சிறப்பாயிலங்கை நகர்பட்டணத்தில் 

1760 
பச்சைமால் சிவபெருமான் கிருபையினால் 
வந்துதித்த தெய்வக்கன்னி பெற்றமக்கள் 


1739 பொருது - பேர் செய்து 
1752 கெற்ச்சிதமாய்-சிறப்பாய் 
1757. படித்தமுள்ள - கல்வியறிவுள்ள 


56 


1765 


1770 


1775 


வலங்கை மாக ( ப ) ளி வளர்த்த பாலர்களில் 
மாயன் கிருபையால் அவதரித்து 
வலங்கைச்சான்றோர்களில் மூத்தபாலன் 
மந்திரமுற்த்தி நாடார்தானும் பெற்ற 
மகிபன் மகோதர நாடார் தான் 
வணக்கஞ்செய்து குருக்களிடந்தனிலே 
சகல படித்தங்கள் யேல்லாங்கற்று 
தயவாக ஞானங்கற்ற வராய் 
யிருக்கிறாரென்றுதான் தெரிந்து 
யிமதற்மராசனுமப்போது 
தகப்பன் மகனுமாய்யிருவரையும் 
தானே தூதரால் அளைத்துவந்து 
ஆசனத்தில் வீத்திருக்கத்தானுஞ்செய்து 
அன்பாக தாசு போசனந்தீற்த்தபோது 
யெமதற்ம ராசன் தானுமப்போ 
யியல்வாக மந்திர மூற்த்தி நாடாரிடம் 
உங்கள் பாலன் மகோதர நாடாரை 
நமக்கு உகந்த பட்டத்து மந்திரியாய் 
நாமே வைத்துக் கொள்ள வேணுமென்று 
நாதன் கிருபையாலே உங்களையும் 
வரவளைத்தேன் உங்களை நானுமிப்போ 
வாக்காலே உத்தரவாக வேணும் 
யென்றுயிமதற்ம ராசன் கேட்டபோது 
யிசைந்த மந்திரமூற்த்தி நாடார் சம்மதித்து 
உங்கழுட வாக்கில் பகற்ந்தபடி 
உகந்த பாலன் கரத்தை தான் பிடித்து 
யேமதற்ம ராசனிடமதில் ஒப்புவித்து 
யெழும்பினார் தாமியிருக்குயிடந்தனிலே 
அப்போது சிலநாள் களித்த பின்பு 
ஆதவன் மகோதர நாடார்க்கு 
தெய்வக்கன்னி ஒரு பெண்தனையும் 
சிறப்பாய் மணமது முடித்தபின்பு 
யெமதற்ம ராசாவும் மகோதரனை 
யின் பமுடன் பட்டத்து மந்திரியாய் 
மற்றப்பிரதானிக்கும் மந்திரிக்கும் 


1780 


1785 


1790 


1795 


1797. பிரதானி - முக்கிய நபர் 
1763-1765 நாடார் குல மக்களை பத்திரகாளிபுத்திரர் 

என்றும் வலங்கை இனத்தவர் என்றும் , சான்றார் 
என்றும் வழங்கும் செய்தி இந்நூலிலும் காணப் 
படுகிறது . மற்றும் விளக்கமான செய்திகளை 

பத்திரகாளியம்மன் கதை என்ற நூலில் காண்க 
1768 குரு - ஆசிரியன் 
1776. போசனம் உணவு 


57 


மகிமையாய் மேலானமந்திரியொன்று 
யாவருக்கும் தெரியும்படிபட்டம் வைத்து 
ஆண்டு சிலகாலம் யிருக்கும் போது 

1800 
ராவணன் போருக்காகத் தன் படைகளைத் திரட்டல் 
யிலங்காபுரிக்கோட்டையாழுகின்ற 
யிசைந்த அரக்கன் ராவணனும் 
ராமேசுரம் ஆழுகின்ற ராசாவும் 
நம்மை அவமரியாதேபறைந்து விட்டார் 
என்று மனதினில் உச்சரித்து 

1805 
எல்லாப்பேரையுமருகளைத்து 
பட்டந்தரித்தோர் ராசாக்களில் 
பண்பாகத்தென் திசையில் தானிருக்கும் 
யிருக்கும் யிமதற்மராசனிடம் 
யிசைவாகப் போர் பொருது வெல்லவேணும் 

1810 
வென்றுதிக்குவிசயஞ்செலுத்தவேணும் 
மிக்கப்படைதளகத்தரே யெழும்பவேணும் 
என்று ராவணனுரைத்த போது 
எல்லாப்படைகழுந்தானெழும்பி 
யேமதற்ம ராசனென்று சொல்கிறவர் 

1815 
யிசைந்த தெய்வலோகச்சட்டப்படி 
அற்ற உயிர்களைத்தான்பிடித்து 
அவரவர் செய்த வேலைக்குத்தக்கபடி 
கூலிகொடுத்துத் தெண்டிக்கவும் 
கொடுத்த அதிகாரமல்லால் வேறொன்றுமில்லை 

1820 
அவரிடத்தில் நாம் போகவேண்டாஞ் சுவாமி 
ஆத்தியம் யெல்லோரும் உரைத்தஉடன் 
ராவணன் அரக்கனுங் கோப மீறி 
அப்போது யாவரையுந்தான் பாற்த்து 
நாம் உரைத்தபடி நீங்கள் தவறாமல் 

1825 
நலமுடன் யாத்திரை வாருமென்று 
ராவணன் பிறப்பட்டு யெழும்பி விட்டான் 
யெல்லாப் படைகழுந்தானெழும்பி 
போனார்கள் யெமலோகப்பட்டணத்தில் 

ராவணன் எமதர்மனுக்குத் தூது அனுப்பல் 
புகள்ச்சையாய் ஒருமுகமாய் நின்று கொண்டு 

1830 


1804. பறைந்து ( மலையாள வழக்கு ) -சொல்லி , கூறி 
1810. பொருது - போர் செய்து 
1819 தண்டிக்க > தெண்டிக்க ( பே.வ. மா ) 
1822 ஆத்தியம் - முதலாவது 
1827 , புறப்பட்டு > பிறப்பட்டு ( பே.வ. மா ) 


58 


1835 


1840 


தூதன் தன்னிடத்தில் புகன்ற வாற்த்தை 
சொல்லுகிறேன் கேழுங்கள். பெரியோரே 
ராவணமகராசன் உம்மிடத்தில் 
நவின்றுபோர்புரியவந்திருக்குகிறார் 
உங்களிடம் அறிவிக்கச் சொன்னபடி 
உரைத்து அறிவித்து வந்து சேற்ந்தான் 

எமதர்மன் தன் படைகளைத் திரட்டல் 
எமதற்மராசன் கேட்டுக் கொண்டு 
யெல்லாத் தளகத்தர் படைகளையும் 
வருத்தி வைத்துக் கொண்டு யிமராசன் 
வந்த காரணமெல்லாந்தானுரைத்து 
ராவணனுக்கு அரக்கோடி வரமுடிந்தாக்கால் 
நாம் அவனைப்பிடித்து சிச்சை செய்வோம் 
என்று மனதில் கிலேசம் சற்றும் யெண்ணாமல் 
யிப்போபோர்புரியவந்திருக்குகிறான் 
நீங்கள் யாவரும் யெழும்பவேணும் 
நாமும்யிப்போயெழும்பி வருகிறோங்காண் 
என்றுரைத்தபடி தளகத்தர் படைகழுடன் 
எல்லாவரும் போய் அணிவவத்தார் 
அப்போது ராவணன் தான் பாற்த்து 
அவர்படைகளையும் பிரித்து அணிவகுத்தார் 
யிப்படி அணிவகுத்துப் பொருதார்கள் 
யிருகச்சிப் படைகழுந்தான் பொரவே 
அப்போதுப்படைகள் ஒன்றுக்கொன்று 
அங்கே சமர்பொருது மடியும் போது 


1845 


1850 


1855 


இருபடைகளும் சமாதானம் செய்தல் 
யிருகச்சிதளகத்தரும் ஒன்று கூடி 
யிசைந்தார்கள் ஒரு சமதானம் 
சமதானம் பேசியேயெமதர்ம ராசனிடம் 
சந்தித்து ராவண மகராசன் தன்னிடமும் 
பகற்ந்தார் சமதான மான வாற்த்தையது 
பண்பாக உரை ( க் ) கின்றோங் கேள்க்க வேணும் 


1860 


1834. நவின்று - விரும்பி 
1842 , சிச்சை- தண்டனை 
1843 , கிலேசம் - வருத்தம் 
1852. கச்சி- தரப்பு , பிரிவு 
1854. சமர் - போர் 


59 


1865 


யிருவருங்கேள்க்க வேணுஞ்சுவா ) மிகளே 
யிலங்கபுரி ராசனே உங்கழுக்கு 
யீசர்உத்தரவு அரக்கோடிவரம் 
யிசல்வுடனேயிருக்குதையா 
அரக்கோடி வரமுடியுமட்டும் 
ஆராலும் உங்களை வெல்லமுடியாது 
யெமதற்மராசாவே யெங்கள் சுவாமி 
யீசர் மகாதேவர் கிருபையாலே 
புவனம் யாவற்று மனுக்கழுக்கு 
புகள்ந்து உயிர் பாட்டந்தந்த பரமசிவம் 
கிருபையுடன் சுவாமி யெக்காலமும் 
கீற்த்தி பெற யெமலோகம் ஆள்வதல்லால் 
வேறே ஒரு யெதிரிகள் தன்னாலே 
வெல்ல முடியாது சுவாமிகளே 
யிப்போ நீங்கள் யிருபேரும் போர்புரிந்தால் 


1870 


1875 


1880 


நாங்கள் யாவருமாண்டுபோவோம் சுவாமி 
என்று தளகத்தர் படைகள் உரைத்தபோது 
யிருவரும் சம்மதித்துக் கொண்டார்கள் 
சம்மதித்து சமதானம் ஆனபின்பு 
தக்கராசன் யிருவரும் படைகழுமாய் 
எல்லாப்பேர்கழும் உறவுபேசி 
யிருந்தார்கள் யெமலோகப்பட்டணத்தில் 
பட்டணத்தில் வீற்றிருக்கும் போது 
பண்பாக யெமதற்மராசன் சொல்வார் 
தாகத்துக்குத்தான் பொசிக்க வேணுமென்று 


1885 


தயவாக யாவரும் பொசித்தார்கள் 
பொசித்தவுடன் தாம்பூலந்தானருந்தி 
புகள்ச்சையாய் யாவருமங்கிருக்கும் போது 
போசனஞ்செய்யவேணுமென்றார் 
பொருந்தியே எமதற்மராசன் உரைத்த உடன் 


1890 


ராவணமகாராசன் கேட்டுக்கொண்டு 
நாமும்யிவிடம் பொசிக்க வேணுமானால் 
உங்கள் தேசத்தில் நடக்கும் புதுமையெல்லாம் 
உகந்து நாமும் பாற்க்கவேணும் 
என்றுரைத்தபோது யெமதற்மராசன் 


1895 


1869. புவனம்- பூலோகம் ; மனுக்கழுக்கு - மனிதர்களுக்கு 
1870. பாட்டம் - குத்தொகை 
1885. புசிக்க > பொசிக்க ( பே.வ. மா ) 
1887. தாம்பூலம் வெற்றிலை பாக்கு 


60 


யிசைந்து பார்த்து வாருமென்றுரைத்தார் 

ராவணன் எமதர்மன் நாட்டினைச் சுற்றிப்பார்த்தல் 
உரைத்து உத்தரவானபோது 
உகந்த தளகத்தருடன் கூடி 
பிறப்படும் வேளையில் எமதற்ம ராசனிடம் 
புகள்ந்து எங்கழுக்கு உதவியாக 

1900 
பட்டத்து மகோதரமந்திரியை 
பண்பாக நகர்சுத்திப் பாற்ப்பதற்க்கு 
யினக்கு உதவியாக விடவேணும் 
என்று உரைத்தபோது மந்திரியை 
வருத்தி உதவிசெய்து வாருமென்று 

1905 
மகோதரமந்திரிக்கு உத்தரவு செய்தார் 
செய்தஉடன் நகரெல்லாஞ் சுற்றிப்பாற்த்து 
சிறப்பாயீசானம் வளரும் வேள்வியதை 
கண்டவுடன் ராவணனுந்தான் பயந்து 
கடுக அக்கினி வேள்வியைப் பார்த்தவுடன் 

1910 
உடனே மகோதர மந்திரி தன்னிடத்தில் 
உற்ப்பனமாயிந்த வே ( ள்வி ) வளருங்காறணம் 
காரணந்தன்னையினக்கு உரைக்கவேணும் 
களிப்பாக மந்திரியே காரணத்தை 
சொல்ல வேணுமையா வென்றவுடன் 

1915 
சுயம்பாக மகோதரமந்திரி தானுரைப்பார் 
யிப்போது யென்னால் சொல்லமுடியாது 
ரகசியமாகவே சொல்லவேணும் 
என்று மந்திரி உரைத்தபோது 
யிசைந்து ராவணன் படைகளையும் 

1920 
படைதளகத்தரையும் விலகச்சொல்லி 
பண்பாக ராவணனுமந்திரியும் 
மறைத்துயிருந்து சொல்லுமந்த 
வாற்த்தையானது ராவணம்காராசனே 
உமக்கு அரக்கோடி வரமுடிந்தவுடன் 

1925 
முயற்ச்சையாய் யெங்கழுடராசமன்னன் 
யிந்த அக்கினி வேள்வியிலே 
யேமகால தூதுவர்கள் தன்னைவிட்டு 
பின்கட்டாகக் கட்டிக் கொண்டு 
பிசகாமல் அக்கினி வேள்வியிலே 

1930 


1908 , யீசானம்- வடகீழ்த்திசை 
1912. உற்ப்பனம்- தந்திரம் 
1916. சுயம்பாக- தானாக 
1930. பிசகாமல்- தப்பாமல் 


611 


1935 


1940 


1945 


தள்ளி விடுவாரென்று தானுரைக்க 
சமற்த்தன் ராவணன் மனங்கலங்கி 
புத்தி தடுமாறி தான்பயந்து 
புகலுவான் மந்திரியிடமாக 
என்னையிந்த வேள்யில் தள்ளாமல் 
யிருக்கும்படி செய்வீர்கள் அய்யாவே 
என்று உரைத்தபோது மந்திரியும் 
யெக்காலமும் நான் உம்மிடத்தில் 
யிருந்து நம்முட உத்தரவுப்படி 
யிசைந்து நடந்தாக்கால் நீர் நினைத்தபடி 
முடிவாகும் பின்னும் நான் சொல்லுகிறேன் 
முதல்வனே ராசமன்னா கேழுமென்றார் 
என்னுடைய ராசன் யேமதற்மர் 
எக்காலமும் பிரிய விடமாட்டார் 
ராசர்க்கு முதமந்திரியானதாலே 
என்று பகற்ந்தபோது ராவணனும் 
யிசைந்து யேமதற்மராசன் சமுகமதில் 
உத்தரவு நான்வாங்கிக் கொள்வேனையா 
உண்மையிது சமுசியம் நினைக்கவேண்டாம் 
அந்தவாற்த்தை மந்தரி தான் கேட்டு 
அன்பாகத்தான் மொளி உரைக்கக் கேழும் 
நாம் பேசிக் கொண்ட ரகசியம் ஒருவருக்கும் 
பிரஸ்தாபங் தெரியக் கூடாது 
என்று மந்திரி உரைக்க ஒப்புக்கொண்டார் 
யிசைந்துராசனிடம் வந்து சேற்ந்தார் 
வந்தஉடன் எமதற்மமகராசன் 
வரிசையுடன் போசனத்தை வரவளைத்து 
போசனமளித்துத் தாம்பூலங் கொடுத்து 
புகள்ச்சையாய் ஒன்றுகூடி சந்தித்தார்கள் 
சந்தித்துயாவரையு மகிள்ச்சையாக்கி 
தானேபோய் வருவீரென்று உரைத்தவுடன் 

ராவணன் எமதர்மனிடம் உதவிவேண்டல் 
யிலங்கபுரிபட்டணம் ஆழுகின்ற 
ராவணமகராசன் எழுந்து நின்று 
கைகெட்டி யெமராசனை வணக்கமாக 
கருதி ஒருவசனங் கூறுவாரம் 


1950 


1955 


1960 


1965 


1932 , சமற்த்தன் - திறம்படச் செயல்படுபவன் 
1934, புகலுவான் - சொல்லுவான் 
1949 , சமுசியம்- சந்தேகம் 
1965. வசனம் - வார்த்தை , செய்தி 


62 


சுவாமி உங்களுட பட்டத்துமந்திரியை 
உதவியாய் யென்னிடம்யிருக்கும்படி 
உத்தரவாகவேணும் யென்சுவாமி 
ஓவியமே யெந்தன் அய்யாவே 
என்றுராவணமகராசன் கேட்டபோது 

1970 
எமதர்மன் சம்மதம் தெரிவித்தல் 
பியல்வாய் மகோதரமந்திரியை வரவளைத்து 
எக்காலமும் ராவணராசனிடம் 
யிருக்கவேணுமென்று உத்தரவு செய்தார் . 
அப்படியே உத்தரவு பெற்றுக்கொண்டு 
அல்லோரும் யிலங்கையில் போய்ச் சேர்ந்தார் 1975 

திசதரர் தெய்வலோகப் பெண்களிடம் முறையிடல் 
யிப்படியிருக்கின்ற நாளையிலே 
யேது செய்தார் திசதரரும் 
பன்னிரெண்டு வருசமட்டும் 
பாரத்தவமது தான் புரிந்தார் 
தெய்வலோகந்தனிலிருந்து 

1980 
தேன்மொளிமாரெண்டு பெண்கள் வந்தார் 
யேதுமன்னா திசதரனே 
யெங்களையளைத்ததோர் காரணமேன் 
அய்யோத்தியாபுரியானதிலே 
அரசாண்டு நான்வரும் நாளில் 

1985 
கோசலைக் கைகேசி . சிமித்திரரசி 
கொடியிடைமார்களை மாலையிட்டேன் 
பட்டத்துதேவிமார்கழுக்கு 
பாலகன் ஒன்றுமில்லாமல் 
உங்கழுடகிருபையினால் 

1990 
உலகம் ஆளப்பாலகன் பிறக்கவேணும் 
கானகமாமலை யானதிலே , 
கலைக்கோட்டு மாமுனி யிருக்குகிறார் 
கலைக்கோட்டு மாமுனியானவரும் 
கடுக அய்யோத்திக்கு வந்ததுண்டால் 

1995 
அய்யோத்தி பட்டணம் அரைசாள 
அருமைப்பாலன் பிறந்திடுவான் 
என்று சொன்னார் . திசதரரும் 

தெய்வலோகப் பெண்கள் முனியைத்தேடல் 
யேந்திளைமார்கள் ரெண்டு பெண்கள் 
யிதுதானோ ஒரு பிரதானம் 

2000 


1975. அல்லோரும் - எல்லோரும் 
1995. கடுக - விரைவாக 


63 


2005 


2010 


2015 


யென்று சொல்லியிலங்கைப் பெண்கள் 
மத்தாளத்தை ஒருதியெடுத்தாள் 
மகுடமானதை ஒருதியெடுத்தாள் 
கைத்தாளமானதை ஒருதியெடுத்தாள் 
கைமணிதோரணம் ஒருதியெடுத்தாள் 
கானவனவாசமானதிலே 
காரிமை மாதர்வளிநடந்தார் 
வனங்களென்ற வனங்களெல்லாம் 
மாமுனியை அவர் . தேடலுற்றார் 
தேடியுமோயவர் காணாமல் 
செய்யிளைமாரிலங்கைப்பெண்கள் 
யெங்கே சென்றால் நாம்காணப்போறோம் 
யேற்றகலைக் கோட்டு மாமுனியை 
அந்தவனவாசமானதிலே 
ஆயிளைமார்கழும்யிருக்கையிலே 

முனிவர் வரல் 
அறுபதினாயிரங்கலைதனக்கு 
அளகுமுனியொரு முதக்கலையாய் 
கொம்புரெண்டுந்தங்கத்தாலே 
குளம்புகழும் வெள்ளியினால் 
மேனியெல்லாந் தங்கநிறம் 
விரையக்கலைக்கோட்டு மாமுனிவன் 
கானவனத்திலே வருகையிலே 
காரிளைமார்களைக் கண்டு கொண்டார் 
காரிளைமார்களைக் கண்டபோது 
கலைக்கோட்டு மாமுனியானவர்தான் 
அந்தமலைநல்லவாரத்திலே 
அம்முனியானவர் தானிருக்க 
யிவர்தான் கலைக் கோட்டு மாமுனிவர் 
யிவரை மசக்கவும் வேணுமென்ன 
யேழுயிடை நல்ல சற்க்கரயை 
யிரும்புக்கிடாரத்திலே தான் கரைத்து 
அத்திச்சருகும் ஆலஞ்சருகும் 


2020 


2025 


2030 


2002. மத்தாளம் - இசைக்கருவி 
2003. மகுடம் இசைக்கருவி 
2004. கைத்தாளம் - கஞ்சதாளம் 
2016. கலை - மான் 
2026. வாரம் - அடிப்பகுதி 
2029. மயக்க மசக்க ( பே வ . மா ) 
2030 . 

எடை > யிடை ( பே.வ. மா ) 
2031. கிடாரம் - வாய் அகன்ற பெரிய பாத்திரம் 
2032. சருகு - காய்ந்த இலை 


64 


அதிகபச்சமாய்த்தான் தொளித்தார் 
தொளித்து மலைக்குள்ளே தான் ஒளித்து 
தோகைமார்கழுந்தானிருந்தார் 

2035 
முன்வந்தகலைக் கோட்டு மாமுனிவர் 
முத்திபெறவந்துதான் குடித்தார் 
தண்ணீர் குடித்துத் தாகந் தீற்ந்த போது 
தானே கலைக்கோட்டு மாமுனிவன் 
தன்னுடயினத்தோடே போகாமல் 

2040 
தானே மசக்கங்க ழுண்டாகி 
அந்தமலையடிவாரத்திலே 
அம்முனியானவர் மசங்கி விட்டார் 
தெய்வலோகப் பெண்கள் முனிவரை மயக்கல் 
கண்டார்களிந்தயிலங்கைப் பெண்கள் 
கானவனத்தில் மாமுனியை 

2045 
யிவரை மசக்க வேணுமென்று 
யேந்திளைமார்களிருபேரும் 
கொண்டையைக் கோரி சீப்புமிட்டு 
கொண்டையிலே வட மாலைசூடி 
நெத்திப்பிறையோடு உச்சிப்பிறை 

2050 
நேர்விளிக்கு மையெழுதி 
அஞ்சன கண்மையெழுதி 
அமந்த செந்தூரப் பொட்டுமிட்டு 
யேத்தாப்பாம் நடையுடையாம் 
யிருகை நல்ல வீச்சிகழும் 

2055 
பாற்த்த பேர்கள் மசங்கிவிள 
பத்துவிரலுக்கு மோதிரமாம் 
மோதிரங்கள் யிருகைக்கும் 
முருக்கம் பூப்போல் வாயளகும் 
ஆலிலைபோல் வயிறளகும் 

2060 
அமந்த நல்ல புருவங்கழும் 
சந்திரசூரியனுதித்தாப் போல் 
தார்குளலாரந்த யிலங்கைப் பேண்கள் 
மத்தளத்தை ஒருதி தட்ட 
மகுடத்தை ஒருதி தட்ட 

2065 
கைமணியானதை ஒருதி தட்ட 
கைத்தாளத்தை ஒருதி தட்ட 
கலைக்கோட்டு மாமுனிபேரில் 
காரிளைமார்கள் கவிபாட 
கல்லுங்காடுந்தானுருக 

2070 


2047-2063 . இவ்வரிகளில் இலங்கைப் பெண்கள் இருவரின் உடல் 

வருணனைகள் அமைந்துள்ளன . 
2050. நெத்திப்பிறை , உச்சிப்பிறை - ஆபரணங்கள் 


65 


கலைக்கோட்டு மாமுனி மனமுருக 
பட்டமரம்யிலை தழுக்க 
பாடினார்கள் ராகமதை 
புல்லுருக புவனமுருக 
புண்ணியபாற்பதி மனமுருக 


2075 


சீரான நல்ல சங்கீதம் 
செவிகுளிரக் கேட்டபோது 
முனிவர் பெண்கள் உரையாடல் 
எந்த ஊர் யெந்தத்தேசம் 
பிங்கு வரக்காரணமேன் 
என்று கலைக் கோட்டு மாமுனி 


2080 


யேந்திளையை பாற்த்தேது சொல்வார் 
மார்பிலே கொம்பு முளைத்ததென்ன 
மாதர்களே உங்கழுக்கு 
என்று கேட்டார் கலைக்கோட்டுமாமுனி 
யேந்திளை மாதரெடுத்துரைப்பார் 


2085 


மலையிலே வாள்கின்ற பேர்கழுக்கு 
மண்டையிலே ரெண்டு கொம்புமுண்டோ 
மானிலத்திலே வாள்கிற பேர்கழுக்கு 
மார்பதிலே ரெண்டு கொம்புமுண்டோ 
நாங்கள் ரெண்டு பெண்கள் தானே 


2090 


2095 


நல் முனிவரே சொல்லக்கேழும் 
அய்யோத்தி நகரானதிலே 
ஆயிளைமார்களேழு பெண்கள் 
நாகக்கன்னி முத்துக்கன்னி 
நண்ணுதலாள் தெய்வகன்னி 
யிலங்கையென்றும் யிலுப்பையென்றும் 
யேந்திளையாள் ராசகன்னி 
யிருக்குகிறார் அய்யோத்திப்பட்டணத்தில் 
என்று சொல்லியந்த யிலங்கைப் பெண்கள் 
யேற்றகலைக்கோட்டு மாமுனிவர் 


2100 


பெண்கள் மேல் கொண்ட மோகத்தினால் 
பெண்கொடிமார்கள் யென் முன்னடக்க 
காடும் பலபலவனங்கடந்து 
கலைக்கோட்டு மாமுனிவரவு கண்டார் 
பூக்காதமரங்கள் பூத்து 


2105 


2072 , தளிர்க்க > தழுக்க ( பே . வ . மா ) 
2075 , பாற்பதி- சிவனின் மனைவி 


66 


2110 


புண்ணியர்க்கு பூச்சொரிய 
காய்க்காத மரங்காய்த்து 
கலைமுனிக்குக் கனியுதிர 
யிந்த அதிசெயம் பாற்த்துக்கொண்டு 
யேந்திளைமார்கள் யிலங்கைப்பெண்கள் 
யிப்படிக்கொத்த மாமுனிவன் 
யேற்ற அய்யோத்திக்கு வந்ததுண்டால் 
செப்பமுடன் திசதரற்க்கு 
சிறந்தபாலகன் கொடுத்திடுவார் 
என்று சொல்லியந்தயிலங்கைப் பெண்கள் 
யிருபேரும் எண்ணிக்கொண்டார் 


2115 


முனிவர் அய்யோத்தியில் வரலும் திசதரர் 

வேண்டுதலும் 
அய்யோத்தியாபுரி நாடதிலே 
அளகுமுனிவரும் வந்தபோது 
பதினாலு வருச மட்டும் 
பாரில்மளையது பொளியாமல் 


2120 


2125 


மளைமாரி பொளியாமல் 
வருணனும் மறைந்ததுவாம் 
மாமுனிவர் பாதம்பட்டபோது 
மளைமாரி பொளிந்திடுமாம் 
தண்டருளுஞ்சிம்மாசனத்தில் 
தவமுனியானவர் தானிருந்தார் 
பாலுபளமொடு சீனியுடன் 
பசுந்தேங்காய் சற்க்கரையும் 
கானிலுள்ள தேனுமிட்டு 
கருத்துடனே யவரமுதுமிட்டார் 


2130 


உண்டுநன்றாய் கைவிளக்கி 
உடனடைக்காயு மருந்தி 
என்குருவே கலைக்கோட்டு மாமுனியே 
எனை வளர்த்த நாயகமே 
அறுபதினாயிரம் வருசமட்டும் 


2135 


அய்யோத்திப் பட்டணமாண்டிருந்தேன் 
கோசலை கைகேசி சிமித்திரரசி 
கொடியிடை மார்களை மாலையிட்டேன் 
அய்யோத்திப் பட்டண மரைசாள 
அளகு பாலகரில்லாமல் 


2140 


2122 வருணன்- மழைக்கடவுள் 


67 


2145 


வாடி மனங்கோடுகிறார் 
வாய்த்த சந்ததியில்லாமல் 
உங்கழுட தயவாலே 
உலகம் ஆளப்பாலன் தரவேணும் 
என்று சொல்லத்திசதரரும் 

முனிவர் வேள்வி செய்தல் 
யியல் முனியானவரேது சொல்வார் 
மாமுனி பாதத்திலடி தொழுது 
மன்னன் திசதர ராசாவும் 
சந்தோசமாகக் களி கூர்ந்து 
தானே கலைக்கோட்டு மாமுனிவர் 
அஞ்சவேண்டாம் அலைய வேண்டாம் 
அய்யோத்தி மன்னா திசதரனே 
தெய்வ அய்யோத்தி அரைசாள 
சிறந்த பாலகன் பிறப்பதற்க்கு 
அய்யோத்தி பாபுரிய ரைசாள 


2150 


2155 


2160 


2165 


அளகுபாலகன் பிறக்க வேணும் 
வேள்விக்குண்டான சாமான்கள் 
விரைவாய்த் திசதராதாருமென்றார் 
மாமுனியானவர் சொன்ன போது 
மன்னன் திசதரர்தாறோமென்றார் 
அய்யோத்தியாபுரிக்கோர் புறமாய் 
அம்முனியானவர்தலத்தைக்கண்டார் 
அன்பத்திரெண்டடி அகலத்திலே 
அறுபத்திமூன்றடி நீளத்திலே 
அந்த முனி சொல்ப்படி ஓமகுண்டம் 
அகலம் பெறவேள்வி வெட்டுவாராம் 
யேறப்படி யிறங்கப்படி 
யிருபத்தொரு படியும் வைத்தார் 
சாந்தாலே காறை பூசி 
சந்தணத்தால் கோலமிட்டார் 
கறண்டகம் போலவே சிமிட்டிமினுக்கி 
கண்ணுக்களகான வற்ணஞ் செய்தார் 
ஒழுங்குடன் வேள்விக்கு விறகு 
உறுதியுடன் வெட்ட வேணுமென்றார் 
சந்தணம் சாதிலிங்கந்தானே முல்லை 


2170 


2175 


2157. உண்டான - தேவையான 
2163. ஐம்பத்திரண்டு > அன்பத்திரண்டு ( பே.வ. மா ) 
2170 கறண்டகம் - மிகச் சிறிய பாத்திரம் 


68 


2180 


2185 


தக்கபிலாமரம் அத்திமரம் 
யேழுகுலத்து விறகதுதான் 
யிமைக்கு முன்னாகவே வெட்டுவாராம் 
வெட்டிய விறகதைக் கொண்டுவந்து 
விரவுடன் வேள்விக்குளிக்குள்ளே போட்டார் 
சுத்திவரவே திரை வளைந்து 
சூதான வேள்விக்கொரு வாசலிட்டார் 
வடமாலை சந்திரமாலை போட்டார் 
மணக்கின்ற வில்லைப் பொடியது போட்டார் 
எள்ளுப் பொரியிலொரு கோட்டை போட்டார் 
யிலுமிச்சம்பளம் யெழுநூறுபோட்டார் 
மல்லிகை செண்பகமதின் மேலிட்டார் 
மஞ்சள் பொடியிலொரு கோட்டை போட்டார் 
கொத்தோடே தென்னங்குலை போட்டார் 
குலையோடே வாளைப்பளமுமிட்டார் 
அன்றுயரைத்த மஞ்சணையுமிட்டார் 
அன்றைக்கு ஆட்டின யெண்ணையுமிட்டார் 
திண்ணைக்குறட்டிலே தேங்காயுடைத்து 
தெருவெல்லாம் வாடை மணம் வீச 
வாசனையானது கமகமென 


2190 


2195 


2200 


வளருதல்லே திருவேள்வி 
கைரெண்டும் விறைத்துக் கொண்டு 
கண்ணுரெண்டு மூடிக் கொண்டு 
நமசிவாயமென்ற அஞ்செழுத்தை 
நாவினால் வார்த்தை உச்சரித்தார் 
பன்னிரெண்டு வருசமட்டும் 
பாரத்திருவேள்விதான் வளர் 
பதிமூன்றாம் வருசத்திலே 
பரமசிவனுட திருவருளால் 
மாமுனி வளர்த்த வேள்வியிலே 
மாபூதம் வந்து பிறந்திடுமாம் 
மாபூதத்தின் 

கைதனிலே 


2205 


2176. பலா > பிலா ( பேவ.மா ) . 
2177. குலம் - வகை , இனம் 
2181. திரைவளைந்து - மறைவாகும்படி துணியைக் கட்டி 
2185. கோட்டை - அளவைப்பெயர் இருபத்தொருமரக்கால் 

கொண்டது . 
2186. எலிமிச்சை > யிலும்ச்சை ( பே.வ. மா ) 
2191. மஞ்சணை - சிவப்பு நிறக்குளம்பு. 
2197. இரண்டு > ரெண்டு ( பே.வ.மா ) 
2197. விறைத்து - நடுங்கி 


69 


2210 


2215 


2220 


வன்னபொக்கணம் வந்து பிறந்திடவே 
பொக்கணத்துக்குள்ளாக 
பிறந்துதல்லோமூன்றுபரல் 
மூன்றுபரல் வந்து பிறந்தபோது 
முத்திபெறக்கலைக்கோட்டு முனி 
முனிவர் , திசதரர்தேவிகளுக்குப் பரல் 

கொடுத்தல் 
வாரும்பிள்ளாமன்னாதிசதரனே 
வானுதல்மார்களையளையுமென்றார் 
கோசலை கைகேசி சிமித்திரரசி 
கொடியிடைமார்கள் மூன்றுபேரும் 
பட்டத்துதேவிமார் மூபேரும் 
பதிவினுடன் வந்து அடிதொழுதார் 
அடிதொழுதந்தவேளையிலே 
அளகுகலைக்கோட்டு மாமுனிவர் 
கோசலை பிராட்டியைவரவளைத்து 
கொடுத்தாரேயவரொரு பரலை 
சிமித்திரைபிராட்டியை வரவளைத்து 
சித்தமுடனொரு பரல் கொடுத்தார் 
கைகேசி பிராட்டியை வரவளைத்து 
கடுக முனியும் பரல் கொடுத்தார் 
ரிசிகொடுத்தபரல் ராத்தங்காமல் 
எல்லோருங் கூடியே பூசைபண்ண 

புத்திரர் தோன்றல் 
கோசலையாழுட திருவயிற்றில் 
கோபாலராமருந்தான் பிறந்தார் 
மாயசிறிராமர் பிறந்தபோது 
மைவிளிமாதர்கள் குரவை பாட 
சிமித்திரை பிராட்டி திருவயிற்றில் 
தீரன்யிளைய பெருமாழும் 
யிளைய பெருமாழும் சத்துருக்கனும் 
யின்பமுடன் வந்துதான்பிறந்தார் 
லெச்சுமணப் பெருமாள் பிறந்த போது 
நாகலோகத்தார் குரவையிட 
கைகேசி பிராட்டிக்குத்தான் 
கருத்துடன் பரதன் வந்து பிறந்தான் 


2225 


2230 


2235 


2240 


2214. வாணுதல் என்பது வானுதல் என்று எழுதப்பட்டுள்ளது . 
2234. யிளையபெருமாள் - இலக்குவன் 


70 


2545 


2250 


2255 


பரதன் வந்து பிறந்த போது 
பாவையர்கள் குரவையிட 
மூன்றுபேருக்கும் நாலுபிள்ளை 
முத்தி பெறவே தான் பிறந்தார் 

புத்திரர் வளர்தல் 
பிள்ளை பாலரது பிறந்த போது 
பெண் கொடிமார் மூபேரும் 
பாலூட்டி நீராட்டி 
பஞ்சணை மேலேதான்கிடத்தி 
தாராட்டி ஓராட்டி 
தாய்முலைப்பாலமுதூட்டி 
வளர்ந்தார்கள் பாலகர்கள் 
வாலசூரியன் போலளகாய் 
ஒன்றுரண்டு மூன்று நாலு 
உற்ற ஐந்து ஆறு யேளில் 

புத்திரர் கல்வி கற்றல் 
யேழுவயதான போது 
யெழுத்தோத வேணுமென்று 
மாமுனி வசிட்டரிடமதிலே 
மன்னன் திசதரராசாவும் 
என்குருவே வசிட்ட மாமுனியே 
எனையாண்ட நாயகமே 
உம்முடைய கிருபையினால் 
உற்ற கணக்கு ஓதுமென்றார் 
மன்னன் திசதரர் சொன்னபோது 
மாமுனியானவர் சந்தோசமாய் 
தேங்காய் உடைத்து வைத்து 
தெட்சணை நிறநாளி வைத்து 
பிள்ளையாற்க்குப் பூசைபண்ணி 
பிரபலமாயெழுத்தோத 
மாமுனியெழுத்தோதிக் கொடுக்க 
மாயாவுதாரனுந் தம்பியுமாய் 
அரிச்சுவடிகெ ( ) ன்றே வேந்தன் 
அன்னையும் பிதா மூதுரையும் 
எண்சுவடி வினாவெழுத்து 
எழுத்தின் அதிகாரந்தான் படித்தார் 
ஆனையேற்றங் குதிரையேற்றம் 


2260 


2265 


2270 


2275 


2252 , வால - இளமையான , வெண்மையான 
2270-2282 . இவ்வரிகளில் பாலகர்கள் கற்ற கல்வி வகைகள் 

கூறப்பட்டுள்ளன . 
2270. மாயாவுதாரன் - இராமன் 


71 


2280 


2285 


2290 


ஆயுத வித்தைகள் தான் படித்தார் 
வில்வித்தை சாஸ்த்திரமும் 
விதம்விதமாய்த்தான் படித்தார் 
யந்திரசாலம் மந்திரசாலம் 
யிருக்கப்பறக்கத் தொளில் படித்தார் 
கூடுவிட்டு கூடு பாயுதற்க்கும் 
குசாலவித்தையுந்தான் படித்தார் 
எல்லாங்கற்று வல்லவனாய் 
யிருக்கின்றதோர் வேளையிலே 
கெங்கைக்கரையிலே தானம்பண்ணி 
கிருபையுடனே மாத்துடுத்து 
யிட்ட நாமம்யிருபத்தேளாம் 
யிலங்கும் நாமம் பதினேளாம் 
நாமக்குறியதுதான் கீறி 
ராமசுவாமியுந் தம்பிமாரும் 
சிங்காடி வில்லுங் கயிலெடுத்து 
தெருவில் நிற்க்கும் மரங்களிலே 
மோதிவளர்ந்து நிற்க்கும் 
முக்கியமான மரங்களிலே 
குருவிகழுந்தாறாவும் 
கொண்டஞ்சிறாடி கருக்குருவி 
தெருவதிலேயிளமரத்தில் 
சிட்டுதெறித்தவர் நிற்க்கையிலே 

கூனியின் வருகை 
பருவத்தின்யிள மடவாள் 
பக்குவமாங்கூனி வெள்ளாட்டி 
கூனு ஒரு பிறஞ்சாய 
குடமிருந்து தாராட 
எதிரேவந்தாள் கூனி வெள்ளாட்டி 
கண்டாரேயிளைய பெருமாழும் 
காரிகையாள் கூனி வெள்ளாட்டியை 
என்னுடைய அண்ணா ரெகுராமரே 
யிறையவரே என்கோவே 
நம் பிறந்த நாள் முதலாய 
நம்முட அய்யோத்தி பட்டணத்தில் 


2295 


2300 


2305 


2310 


2291. சிங்காடி - சின்ன 
2296. கொண்டஞ்சிறாடி , கருக்குருவி- குருவிப்பெயர்கள் 
2300. வெள்ளாட்டி - வேலைக்காரி 
2301. புறம் > பிறம் ( பே.வ.மா ) 


72 


கூனும் உண்டோ குருடும் உண்டோ 
கூண்ட அய்யோத்தியாபுரியில் 
என்று சொல்லயிளைய பெருமாழும் 

இராமரும் தம்பியும் கூனியைக் கேலி செய்தல் 
ரெகுராமசுவாமியும் அப்போது 
அந்தபார கூனி வெள்ளாட்டியை 

2315 
அளகன் யிளய பெருமாளே 
கூனைப்பாரு அவழுடகுடத்தைப்பாரு 
கூனி வருகிற சையலைப்பாரு 
என்று சொல்லி நந்தக்கோபாலர் 
யென்பெருமாளவர் கோலங் கொண்டு 

2320 
கூனில் ஒருகையை வைத்தார் 
குடத்தில் ஒருகையை வைத்தார் 
யிருபத்தொரு கூனும் நிமிர்ந்து 
எதிரே வந்தாள் கூனி வெள்ளாட்டி 
விதனம் பொறுக்க மாட்டாமல் 

2325 
முன்னே வந்தாள் கூனிவெள்ளாட்டி 
அங்கம் பறக்குதே கோபாலா 
ஆத்துமாச் சோருதேரெகுராமா 
கும்பிகொதிக்குதே கோபாலா 
குடலுபதைக்குதே ரெகுராமா 

2330 
என்னையும் உடைத்துப் போட்டாய் 
என்குடத்தையும் உடைத்துப் போட்டாய் 

கூனி சாபமிடல் 
சுட்டித் தலையா ரெகுராமா 
சும்மா தெருவில் வரவுட்டாயில்லை 
என்னையிப்படிச் செய்ததற்க்கு 

2335 
என்பெருமாள் நந்தக்கோபாலர் 
உன்னைப்பதினாலு வருசமட்டும் 
உற்றவனவாசமானதிலே 
காடதிலே மிதித்தகால் 
நாடதிலே மிதியாமல் 

2340 
பதினாலு வருசமட்டும் 
பாராவனத்திலே விரட்டாவிட்டால் 
கைகேசிக்கு வேலைசெய்யும் 
கூனிவெள்ளாட்டி நானுமல்ல 
கூனி வெள்ளாட்டியுஞ்சாபமிட 

2345 . 


2325. விதனம் - வேதனை 
2328. ஆத்துமா - உயிர் 
2329. கும்பி - வயிறு 


73 


2350 


2355 


2360 


கோபாலர் தம்பி மசங்கிவிட்டார் 
கண்டாரே நந்தக்கோபாலர் 
கண்ணர் பெருமாழும்யிளையவரை 
என்னுடதம்பி லெச்சுமணா 
யிளையபெருமாளேயென்கோவே 
வாடாதேகமலமுகம் 
வாடியிருப்பானேன் தம்பியரே 
கோடாத கமலமுகம் 
கோடியிருப்பதேன் தம்பியரே 
யென்று கேட்டாரே கோபா ) லர் 
யிளயபெருமாழும்யேது சொல்வார் 
கூனி வெள்ளாட்டிசாபத்தினால் 
கோபால ராமரே மசங்கிவிட்டேன் 
யிளயபெருமாழுஞ் சொன்னபோது 
ரெகுராமசுவாமியும் யேது சொல்வார் 
படைத்தபிரமன் படைத்ததற்க்கு 
பதறி அறைக்குள்ளே யிருக்கையிலே 
அடைத்துக்கொண்டங்கே யிருந்தாலும் 
அங்கே வருமே உள்ள விதிதானும் 
வாறவிதி தானிக்காது 
மன்னாயிளைய பெருமாளே 
கூனிசாபமிருக்கிறதும் 
கூண்டவனவாசம்போகிறதும் 
தம்பியிளையோற்க்குப் புத்தி சொல்லி 
தரணியளந்த பெருமாழும் 
இராமரையும் தம்பியரையும் பெண்கள் 

கண்டுமையல் கொளல் 
அந்தத்தெருவீதி தான் கடந்து 
அரிராமசாமியுந்தம்பியரும் 
அந்தத்தெருவீதிப் பெண்களெல்லாம் 
அரிராமர்பேரிலே மையலாகி 
எங்கிருந்துயிங்கு வந்தார் 
யிப்படி ஒருவரையுங் கண்டதில்லை 
எந்தத்தேசத்து - ராசாவோ 
யிக்குலத்தில் வந்து பிறந்தாரோ 
திருநாமக்குறி கண்டபெண்கள் 
திசங்கிடுவார் மசங்கிடுவார் 


2365 


2370 


2375 


2380 


2353. கமலமுகம்- தாமரைமுகம் 
2365. நிற்காது > னிக்காது ( பே.வ.மா ) 
2374. மையல் - மோகம் 


74 


2385 


2390 


2395 


கையில் வரிவில்லைக் கண்ட பெண்கள் 
கண்விறியாப்புக் கொண்டிடுவார் 
முகரேகைகண்ட பெண்கள் 
மூற்ச்சையற்றுத்தான் கிடப்பார் 
பினனாலே நடை கண்டபேர்கள் 
பிரமை பிடித்தேதுரைப்பார் 
அன்று வைத்தமண்சுவரை 
அநித்தோடிப் பார்த்திடுவார் 
வாறாரோ நம்மைச் சேர்வாரோ 
வாயில் ஒருமுத்தந்தாராரோ 
சேராரோ நம்மையின்றிரவு 
சேற்ந்திருந்து விளையாடாரோ 
யெங்கள் தெருவிலே வாருமையா 
யெங்கள் மசக்கத்தை தீருமையா 
உம்மைக்கண்டதொரு நாள் முதலாய் 
உற்றகண்கழுஞ் சோருதில்லை 
கோபாலரைக் கண்ட நாள் முதலாய் 
கொண்ட கணவன் மேல் கருத்துயில்லை 
ஆடை உடையது தான் கொடுக்க 
என் அருமைக்கணவனே நானிருந்தேன் 
வாராதே நீரிருந்தாலெங்கள் 
வானாலுயிப்போ போகுதையா 
பெண்பளியைக் கொள்ளாதே 
பிளைகள் வருமே ரெகுராமா 
எங்கள் தெருவிலேவாருமையா 
எங்கள் பஞ்சத்தை தீருமையா 
உம்மைக்கண்ட நாள் முதலாய் 
உற்றகணவன் மேல் கருத்துயில்லை 
கோபலா ) ரைக் கண்ட நாள் முதலாய் 
கொண்ட கணவனிடம் வெறுப்பாச்சே 
கற்த்தனோயிவன் வேலவனோ 
காயாம்பு மேனியனோ 
சந்திரனோயிவர்சூரியனோ 
தாமோதரனோ பெருமாளோ 
யிந்திரனோ யிறையவனோ 
யென் பெருமாள் நந்தக்கோபாலனோ 


2400 


2405 


2410 


2415 


2392. விறியாப்பு - மயக்கம் 
2383. மூச்சு > மூற்ச்சை ( பே . வ மா ) 
2386. பிரமை --மயக்கம் 
2411 , கற்த்தன் - இறைவன் 


75 


2420 


பாற்க்கடலில் பள்ளிகொண்ட 
பச்சை முகில் நிறமேனியனோ 
காச்சிய பால் வெண்ணையுண்ட 
காயாம்பு மேனியனோ 
யீரடியாலளப்பதற்க்கு 
யிடங்காணாதென்று சொல்லி 
ஓரடியால் நாடளந்த 
உலகளந்த மாயவனோ 
அன்னங்களே கிள்ளைகளே 
அரிராம சுவாமியை தானளைத்து 
கிள்ளைகளைத் தூதுவிட்டு 
கோபால ராமரைத் தானளைத்து 
ஆசையுடன் நாமெல்லோரும் 
ஆனந்தம் பாடிடுவோம் 


2425 


2430 


2435 


2440 


வீட்டுக்கு வ [ 1 ] ந்தால் மணவாளன் 
வேறேகுறைதறை தானினைப்பார் 
கூட்டுக்கிளி போலே உம்மை 
கும்பிட்டு நமக்கிருப்போம் 
ஆசையது யிருந்தாக்கால் 
ஆகட்டு நாளை நான் வருவேன் 
வேளையில்லை பெண்ணே யின்றைக்குத்தான் 
விளையாட நாளை வாறேன் போங்கோ 
நாளைக்கு வாறேனென்று சொல்லி 
நகைத்து அப்பாலேதான் போனார் 
தெருவீதி பவுனி வந்து 
செங்கை நெடுமாலுந் தம்பியரும் 
அய்யோத்தியா புரியானதிலே 
அளகு சிம்மாசன மேடையிலே 
கொலுகுசிம்மாசன மேடையிலே 
கோபால ராமருந்தம்பியரும் 
தனிச்சிம்மாசன மேடையிலே 
தாமோதரனும் அரசிருந்தார் 
வன்ன அய்யோத்தி நாடதிலே 
வாள்ந்தங்கிருக்கின்ற காலமதில் 


2445 


2450 


2418 , முகில் - மேகம் 
2421- 2424. இவ்வரிகளில் மாயவன் உலகினை ஓரடியாய் அளந்த 

கதை குறிக்கப் பட்டுள்ளது . 
2425. கிள்ளை - கிளி 
2437. வேளை - நேரம் 
2338. வருகிறேன் > வாறேன் ( பே.வ. மா ) 


75 


2455 


2460 


2465 


சிவன் இலங்கைக்கு வரல் 
சென்றே கயிலை ஆதிபரன் 
சிறப்பாயொரு வேசங்கொண்டார் . 
கொண்டார் கோலஞ்சிவனாரும் 
கொடிமை செய்த ராவணனை 
சென்றேயிலங்கையில் பிலங்குறைந்து 
திருமாலுட வாழுக்கிரையாய் 
உண்டாக்கிடவேவேணுமென்று 
உமையாள் பாகன் மனிதிலுற்று 
சொந்தயிலங்கைக்குப்போகவென்று 
சிறந்த பாப்பானாய் வேசங் கொண்டார் 
பட்ட நாமமுந்துட்டத்தடி 
பாப்பான் பூணூலுங்கைப்பிரம்பும் 
யிட்டநாமம் யிடது தோளில் 
யேற்றகண்டகோடாலி 
பொக்கணமும் புலித்தோலும் 
பூண்ட சிவமாலைகழும் 
திருநீற்றுக்கப்பறையும் 
சேர ஒருகையில் குடையிடுக்கி 
கக்கலுடன் விக்கலுமாய் 
காலில் பாதாக்குறடுமிட்டார் 
யிந்தப்படியாக வேசங்கொண்டு 
யிரப்பனைப்போல் வாறாரையா 
காடுமலை வனந்தான் கடந்து 
கல்லாறு புல்லாறு மிட்டார் 
கோடி முனிரிசி வனங்கடந்து 
கூண்ட யிலங்கைக்கு வாறாரையா 

சிவன் இராவணனிடம் பிச்சைகேட்டல் 
வாறார்ராவணன் வீத்திருக்கும் 
மண்டபத்தில் வாறாரையா 
வாசல் நடையிலே வந்து நின்று 
வாற்த்தை யேதுரை சொல்லுவாராம் 
பசியாலே நான் களைத்தோடி 
பாவியிங்கே வந்தேனையா 
பொசிப்பதற்க்கு யேற்றபண்டமா 


2470 


2475 


2480 


2454. கொடுமை > கொடிமை ( பே.வ. மா ) 
2458. உமையாள் பாகன் -- சிவன் 
2464. கோடரி- கோடாலி ( பே . வ , மா ) 
2472. யிரப்பன்- பிச்சைக்காரன் 
48 . ண்டம் - தின்பண்டம் 


77 


போட்டனுப்பவேணுமையா 
என்று சொல்லியே பிச்சையது 

2485 
யிரப்பனைப்போல் நின்று கேட்டாரையா 
ஒன்றும் பேசாமல் ராவணனும் 
ஊமைபோலேயிருந்து கொண்டான் 
செவியில் கேளாதவன் போலே 
சிரசு கவிள்ந்து யிருந்து கொண்டான் 

2490 
ரண்டரை நாளிகை தேரம் வரை 
நல்லபாப்பானும் நின்றாரையா 

சிவன் சாபமிடல் 
நின்று கடுங்கோபங் கொண்டவரும் 
நேரேபாற்த்தவரேது சொல்வார் 
சீதை வந்து பிறக்க வேணும் 

2495 
உன் தென்னிலங்கை யளிய வேணும் 
ராமபாணத்தால் உன்சிரசுபத்தும் 
ராவணா அத்துவிளவேணும் 

சீதை தோன்றல் 
என்று சொல்லியே மணிப்புரம்பை 
எடுத்தார்கை தனிலாண்டாரும் 

2500 
கைதனில் வெள்னிப்புரம்பெடுத்து 
கல்லுப்படி தனில் அடித்தாரையா 
அடித்தவாசல் கல்லுப் படிதனிலே 
அலறி சீதையும் பிறந்தாளையா 
கல்லுப்படியில் சீதை பிறந்தபோது 

2505 
காணாமல் ஆண்டார் மறைந்து கொண்டார் 
மறைந்துகொண்டவர் போனபோது 
மறுத்துராவணன் எழுந்திருந்தான் 
வாசல் நடை யெட்டிப்பாற்க்கும்போது 
வளருங்குளந்தயைக் கண்ணால் கண்டான் 

2510 
இராவணன் குழந்தையைக் கொல்ல முற்படலும் 

மந்திரிமார் தடுத்தலும் 
கண்டான் குளந்தயைப் படிதனிலே 
கதறிக்கதறியழுதிடவும் 


2490. சிரசு- தலை 
2491. ரண்டரை நாளிகை - ஒரு மணி நேரம் 
2491. தேரம் - நேரம் 
2499. பிரம்பு > புரம்பு ( பே.வ. மா ) 


| 


78 


2515 


அவனும்பிள்ளையைக்கண்ணில்கண்டு 
ஆண்டிகெடுத்தானே அய்யோவென்று 
யிந்தப்பிள்ளையையிப்போது 
யின்பமுடனாமள் கொல்லவேணும் 
என்று சொல்லியே ராவணனும் 
எழுந்துகோபத்தோடோடிவாறான் 
ராவணனோடிவாறபோது 
நல்லமந்திரிமா ரறிந்தார் 
வந்துமந்திரிமார்களெல்லாம் 
வார்த்தையேது சொல்லுவாராம் 
நில்லும் நில்லும் ராவணசூரா 
நெட்டூரஞ் செய்ய வேண்டாமையா 
அன்றுங்குளந்தயைக் கொன்றதுண்டால் 


2520 


2525 


அனியாயஞ் சூளாதோ ராவணனே 
யென்று சொல்லியே மந்திரிமார் 

குழந்தையைக் காட்டில் புதைத்தல் 
யேது சொல்லுவான் ராவணனும் 
காட்டில் கொண்டுபோய் குளந்தை தன்னை 
கருத்துடன் வெட்டிப்புதையு மென்றார் 


2530 


2535 


என்று ராவணன் சொன்னபோது 
யெழுந்து மந்திரிமார்களெல்லாம் 
கூடிச்சேற்ந்தொரு பெட்டகத்தில் 
குளந்தை சீதையை அதிலிருத்தி 
வாழும் யிலங்கை நகரும் விட்டு 
வனவாசக் காட்டகத்தே 
பூமிதன்னையுந்தான் தோண்டி 
பெட்டகத்தையும் புதைத்தாரையா 
புதைத்து வைத்தந்த மன்னவர்கள் 
போனாரவர்கள் யிலங்கையிலே 


2540 


யிலங்கையிலவர் போனபோது 

சீதை காட்டில் பெட்டியில் வளர்தல் 
யேத்த நல்லகாட்டகத்தே 
வன்னச் சீதையும் வில்லுமாக 
வளருகிறார் பெட்டகத்தில் 
பெட்டகத்தில் வளர்ந்துவர 


2545 


2518. வருகிறான் > வாறான் ( பே.வ.மா ) 
2524 , நெட்டூரம்- கொடுமை 


1 
- 
.. 


79 


2550 


பெரியமிதுலாபுரிபட்டணத்தில் 
வாள்ந்தங்கிருக்கின்ற தினகரரும் 
மதலையில்லாச் சடவாகி 
சடைவாய்த்தினகரராசாவும் 
தானே யிருக்கின்ற நாளையிலே 

சீதையை உழவர் கண்டெடுத்தல் 
நாட்டில் மளைமாரி மிகவும் பெய்து 
நலமாயிருக்கின்ற சனங்களெல்லாம் 
காலமழை பெய்ததென்று 
காட்டை வெட்டி வெளியாக்கி 
வெளியாக்கிக் காட்டையெல்லாம் 


2555 


விரைவினுடனே உழுதாரையா 
காட்டை உழுது வருகையிலே 
கலப்பை கொழுவு முனியதிலே 
தாயார்சீதை வளருகின்றதங்கப்பெட்டகந்தட்டிடுமாம் 
தட்டக்கண்ட உளவரெல்லாம் 

2560 
தானே யெடுத்தாரே பெட்டகத்தை 

உழவர் சீதையை தினகரமன்னரிடம் காட்டல் 
யெடுத்தாரே பெட்டகமானதையும் 
யேது சொல்லுவார் உளவரெல்லாம் 
தங்கப்பெட்டக மானதையும் 
தனியே நாமள் திறக்க வேண்டாம் 

2565 
நம்முடைய மிதுலாபுரி 
நல்லபட்டண மானதிலே 
வாழுந்தினகரராசன் முன்னே 
வரிசையுடன் கொடுபோவோமென்றார் 
யென்றுசொல்லவே பெட்டகத்தை 

2570 
எடுத்து உளவர்கள் வாறாரையா 
வந்து தினகரராசன் முன்னே 
வரிசையுடன் வைத்தார் பெட்டகத்தை 

தினகரன் குழந்தையைக்கண்டு மகிழ்தல் 
வைத்தபெட்டகந்தன்னைக் கண்டு 
மகிளந்து கொண்டார் தினகரரும் 

2575 
பண்டுள்ளோர் முன்னாள் தேடிவைத்த 
பாரப்பெட்டகம் பொருளிதுவோ 


2548 சடவு - சோர்வு 
2568. கம்பராமாயணத்தில் ஜனகன் என்ற பெயர் இங்கு தினகரன் 

என்று அமைந்துள்ளது 


80 


அறியவேணும் நாமென்று சொல்லி 
அளகுபூட்டை திறந்தாரையா 
திறந்து மன்னனும் பாற்க்கும்போது 

2580 
சிறந்த சந்திரன் சூரியன்போல் 
தோன்றுஞ் சந்திர சூரியன்போல் 
தூய்யமணி விளக்கொளி போலே 
தாண்டும் புவிதனில் மின்னொளிபோல் 
தையல் சீதையும் வில்லளகும் 

2585 
கண்டுதினகரராச மன்னன் 
கையால் வாரியே முத்தமிட்டார் 
தேடக்கிடையாத அருமைப்பொருள் 
தெய்வம்யினக்குப் பிச்சையிட்டார் 
என்று சொல்லியே மன்னவனும் 

2590 
யேத்ததேவிதனையளைத்து 
சீதையம்மனும் வில்லையுந்தான் 
தேவிகைதனில் கொடுத்தாரையா 

தினகரன் மனைவி குழந்தைக்குப் பாலூட்டல் 
கொடுத்த உடனவள் சந்தோசமாய் 
குளந்தைதனையவள் வாங்கும் போது 

2595 
மாது தேவியார்க்கிருதனமும் 
மடமடென்று பால் சுரக்க 
சுரந்தபாலைசீதையற்க்கு 
தோகை தேவியும் பாலூட்ட 
சீதையம்மனும் பால்குடித்து 

2600 
சிறந்த வில்லும் வளர்ந்திடுமாம் 
வளர்ந்து வருகின்ற நாளையிலே 

விசுவாமித்திரர் வேள்வி வளர்த்தல் 
வைய்யந்தனிலுள்ள முனிவர்களில் 
விசுவாமித்திரரென்ற மாமுனியும் 
விரைய வேள்வி வளப்பதற்க்கு 

2605 
தெய்வக் கயிலாச மலைதனிலே 
சிறந்த ஓலைக்க மண்டபத்தில் 
வல்லசிவனாரும் வலமிருக்க 
மங்கை பாற்பதியிடமிருக்க 
பிள்ளைக் குமாரனுங்கரிமுகனும் 

2610 
பெரிய கணங்களும் போற்றி நிற்க்க 


2610. குமாரன் - முருகன் 
2610. கரிமுகன் - கணபதி 


81 


2615 


2620 


2625 


2630 


பொருளாநந்தி மாமலையும் 
பொய்கை சூள்ந்திருக்கும் மலை 
அருணகிரியென்ற மலை 
அங்கு திரிபுரம் வாழுமலை 
ஆதிமறை யோரும் வானவரும் 
அமர்ந்தங்கிருக்குமாமலையாம் 
தினங்காட்சி கொடுக்கு மலை 
தேவரூறையு முனிவர்மலை 
தேவர்கள் வந்துநின்று 
தினங்காட்சி கொடுக்குமலை 
வலியபறுபதமும் 
வளர்ந்தோங்கி வாழுமலை 
தவசி முனிவர்கழும் 
சன்னாசி வாழுமலை 
உச்சாணி வாழுமலை 
உத்திராச்சியங் காய்க்குமலை 
உலகமது பதினாலும் 
ஒக்கவே வாழுமலை 
விக்சினேசர் வந்து நின்று 
விருந்தளிக்குங் கயிலைமலை 
மேகம் வந்துசோலையிலே 
வேரூன்றிமளை பொளியுமலை 
பொருந்தியே மலைதானேறி 
புகழுடனே வளி நடந்தார் 
அந்த அந்த மலைகளெல்லாம் 
ஆகாதெனக்களித்து 
சிந்தையுடன் விசுவாமித்திரர் 
சிவமுனியானவர் வருகையிலே 
தாடகையானவள் வாழுமலை 
தலையலங்காரத் தெரியக்கண்டார் 
பன்னிரண்டு காதவளி 
பக்கமலைகள் தான் வளர்ந்து 
முப்பத்திரண்டு காதவளி 
முடியுஞ்சர முள்ளமலை 
மூங்கில் மரங்கள்தான் சூள்ந்து 
முகிலினங்கள் தான் மூடி 
ஓங்கி நின்றபுனலருவி 
ஓசையுடன் திசைதோறும் 
அரூவியுட ஓசைகழும் 
ஆலை நின்று அலறுவதும் 
யிரை கிடையாப் புலிகடுவாய் 


2635 


2640 


2645 


2650 


2651. யானை > ஆனை ( பே வ.மா ) 


82 


2655 


2660 


2665 


யிரைதேடித்திரிகிறதும் 
வேடருடபிள்ளைகளை 
விருதெடுத்துத்தின்ற தென்று 
காடுதனில் அலைகள் வந்து 
காத்திருந்து கொல்கிறதும் 
பசுவினுட கன்றுகளை 
பாம்பெடுத்துவிழுங்குவதும் 
அச்சத்திலே புலிகடுவாய் 
ஆள்ப்பாற்த்து நிற்ப்பதுவும் 
கையில் முதலுள்ளவரை 
கள்ளர் வெட்டிக் கொல்வதுவும் 
பொய்யுரையாய் தீவினைபோல 
புகள் பெரிய சோலைகழும் 
கிளை படர்ந்த சீனிக்கொடி 
கிளங்கு வையாமல் போச்சுதென்பார் 
வாளைமரம் குலைபோடாமல் 
மளையில்லாமல் வாடுதென்பார் 
சந்தணமுங்காருகிலும் 
சற்று மணம் வீசவில்லை 
மந்திகழுங்குதிபாய்வதற்க்கு 
வகையறியமாட்டுதில்லை 
தனித்திருந்தாலிந்தமலை 
தண்ணீர்தான் கசந்திடுமாம் 
ஒருவரும் போயிறங்காத 
உவாதியுள்ள வனவாசம் 
அரக்கர் வந்து நடமாடி 
அங்கலித்துப் போச்சுதென்று 
யிந்தமலை நல்லமலை 


2670 


2675 


2680 


யேற்ற வேள்வி வளப்பதற்க்கு 
அந்த மலையானதிலே 
அதிசெயங்கள் தான் பார்த்தார் 
அதிசெயங்கள் தான் பாற்த்து 
அளகு விசுவாமித்திரரும் 
வேள்விக்குத்தலம் பாற்த்து 
விரைவாய் திருவேள்வி வளப்பதற்க்கு 
அன்பத்திரெண்டடி அகலத்திலே 


2685 


2655. விருது- வெருகு , காட்டுப்பூனை 
2666 , சீனிக் கொடி - சர்க்கரை வள்ளிக் கிளங்குக் கொடி 
2779. அங்கலித்து- அருவருத்து 


--- 


83 


2690 


2695 


2700 


2705 


அறுபத்தி மூன்றடி நீளத்திலே 
அளகான ஓமகுண்டம் 
அகலம் பெற வேள்வி வெட்டுவாரம் 
சாந்தாலே காறைபூசி 
சந்தணத்தால் கோலமிட்டார் 
யேறப்படியிறங்கப்படி 
யிருப்பத்தொரு படியும் வைத்தார் 
யிருபத்தொரு படியும் வைத்து 
யேத்த திரு வேள்வி வெட்டி 
வேள்வி மண்டபமானதிலே 
நாளிகைமணிதூக்குவாராம் 
வேப்பிலை தோறணங்கள் கெட்டி 
வேந்தர் தோறணங் கெட்டுலாரம் 
கொத்துச்சரமொடு முத்துச்சரம் 
கூண்டசரந்தூக்கு வாராம் 
குத்துவிளக்கு ஆயிரமாம் 
கொழுத்தினார் ஒருப்போலே 
வெத்திபெற வீசுவாராம் 
விசுவாமித்திர மாமுனியும் 
முத்திருள்சி மனமகிழ்ந்து 
முகனையுடன் வேள்வியது 
பன்னிரண்டு வருசமட்டும் 
பாரத்திரு வேள்விதான் வளர 
இராவணன் வேள்வி வளர்த்தலை 

தாடகைக்குச் சொல்லல் 
வான மட்டும் பூமி மட்டும் 
வாய்த்த புகையது தான் வீச 
யிலங்காபுரி நகரமெல்லாம் 
யேற்றபுகையது தானெழும்ப 
கண்டானே ராவணனும் 
காவலவனேது சொல்வான் 
என்னுடபூட்டி தாடகையே 
யின்னமும் நீ அறியலையோ 
உன்னுடைய மலையானதிலே 


2710 


2715 


2720 


2692. காறை - மேற்பூச்சு 
2705. கொழுத்தினார் - பற்றவைத்தார் 
2705. ஒருப்போலே - ஒன்றுபோல 
2706. வெற்றி 

வெற்றி > வெத்தி ( பே.வ. மா )) 
2718. பூட்டி- உறைவு முறைப்பெயர் . பாட்டியின் தாய் . 


84 


2725 


2730 


2735 


ஒருவன் வேள்வி வளக்குகிறான் 
என்னுடைய மலையாயிருந்தால் 
யிப்படிவேள்வி வளப்பானோ 
பெண்ணல்லவோ யென்று யெண்ணிக் கொண்டான் 

தாடகை சீற்றமடைதல் 
பெரிய மாமுனி சடையறுப்பேன் 
சடையறுப்பேன் முடியறுப்பேன் 
தாடிவீசயைப் பிடித்தறுப்பேன் 
பின்குடும்பிதனை யறுப்பேன் 
அவன் பூணூலைப் பிடித்திழுப்பேன் 
முனியென்றும் பாற்க்க மாட்டேன் 
வாய்க்குள் அண்ணாந்து போட்டிடுவேன் 
என்று சொல்லியந்த பெண்கொடியும் 
யேந்திளை தாடகை கோபங்கொண்டாள் 
கண்ணுரெண்டுந் தீப்பறக்க 
கடுங்கோபங் கொண்டாள் தாடகையும் 
மூன்றுமலை போலே மண்டையது 
கோபுரம் போல் தலை முடியும் 
கரும்பனைபோல் காலுங்கையும் 
கண்ணுரெண்டும் வட்டிலுப்போல் 
கோபுரங்களைத்தான் பிடுங்கி 
கொருத்துத்தாலியாய்க் கெட்டிக் கொண்டாள் 
பனையின் ஓலையைதான் விரித்து 
பட்டுச் சேலையாய்த்தான் பூட்டி 
ஓலையைச் சீலையாகக் கெட்டி 
உடுத்துக் கொண்டாள் தாடகையும் 
யேழுகடலையும் ஒரு குதியாய் 
யெழும்பிக் குதித்தாளே தாடகையும் 
மலைமீதில் மலை போல 
வல்லரக்கியும் வந்து நின்றாள் 
தும்புக்கை யானயை வாயிலிட்டாள் 
சுருட்டி பல்லுக்குள முக்கிக் கொண்டாள் 
பன்னிரண்டு கரடியை வாயிலிட்டாள் 
பல்லுக்கிடையிலே பதித்துக் கொண்டாள் 
மூச்சிவிடும் போது செடிமரங்கள் 
முறிந்து கீளே விழுந்திடுமாம் 


2740 


2745 


2750 


2755 


2939 , வட்டில் - வட்ட வடிவமான தட்டு போன்ற பாத்திரம் 
2740. கோர்த்து > கொருத்து ( பே.வ மா ) 
2750. தும்பி > தும்பு ( பே.வ.மா ) 


85 


யிரைந்துமளை பெய்யு மேகங்களை 
யெட்டிப் பாற்த்தாள் பளிகாறி 
ஒதுங்கி மளை பெய்யு மேகங்களை 
ஊதிப் பறத்திடுவாள் பளிகாறி 
தினமும் பிரமனையடிப்பதற்க்கு 

2760 
தேறிவருவாள் பளிகாறி 
வரத்தால் பெரியதோர் மாயவரை 
மல்லுப்பிடிக்க வாடா வென்பாள் 
அரனை உமையோடே விரட்டுதற்க்கு 
ஆசையிருக்கிது அவளிடத்தில் 

2765 
அப்படிக் கொத்த பளிகாறி 
அரக்கி தாடகை ஓடிவந்தாள் 
வல்லரக்கியவளோடிவந்து 
வானுதலாளோடு சத்தமிட்டாள் 
எட்டுத்திசையும் யிடிவெட்டினாப் போல 

2770 
யீரேழுபதினாலுலோகந்தான் குலுங்க 

விசுவாமித்திரர் தாடகைக்கு அஞ்சி ஒழித்தல் 
சிவபத்தியிருந்த விசுவாமித்திரர் 
திடுக்கென்று முளித்தவரெட்டிப்பாற்த்தார் 
கன்னியுங்கண்டார் மலையுங்கண்டார் 
காரிகையாழுட சைகைக் கண்டார் 

2775 
பளிகாறி தாடகை கொல்வாளென்று 
பாரவனத்திலே ஓடிவிட்டார் 
முசலை நாய்கள் துடர்வதுபோல் 
முனியைத் துரத்தினாள் தாடகைப் பெண் 
கானவனத்திலே போறபோது 

2780 
காவலவன் விசுவாமித்திரரும் 
அச்சுதா ஆனந்தக்கோபால (ா ) 
அரிராமசுவாமியே காற்த்தருழும் 
என்று சொல்லி விசுவாமித்தரரும் 
என்பெருமாளைத் தான் நினைந்தபோது 

2785 
கானவன வாசமானதிலே 
கல்ப்புடையானது தோன்றிடுமாம் 
கல்ப்புடையானதுக்குள்ளாக 
கடுக முனிவருந் தானொளித்தார் 
மாமுனியானவரொளித்தபோது 

2790 


2763. மல்லுப்பிடிக்க - சண்டைசெய்ய 
2769. சப்தம் > சத்தம் (பே.வா. மா ) 
2773. விழித்து > முளித்து ( பே.வ.மா ) 
2778. முயல் > முசல் ( பே.வ.மா ) 
2787 , புடை- துவாரம் , இடைவெளி 


86 


2795 


2800 


2805 


தாடகை வேள்வியை அழித்தல் 
வல்லரக்கியந்த தாடகையாள் 
வல்லரக்கியந்த தாடகையும் 
வாணுதலாளவளேது சொல்வாள் 
யிங்கே வந்த மாமுனிவன் 
எங்கேயோ போயொளித்துக் கொண்டான் 
யிருக்கப் பறக்கத் தொளிலுமுண்டோ 
யிந்திரமாஞ்ஞால வித்தையுண்டோ 
கூடுவிட்டு கூடுபாய்வதற்க்கு 
குசால வித்தைகள் பாடமுண்டோ 
கண்டால்சும்மா விடுவேனோ 
கள்ளுக்கூட்டிக்குடுத்திடுவேன் 
மாமுனியென்று நான்பாற்க்க மாட்டேன் 
வாய்க்குள் அண்ணாந்து போட்டிடுவேன் 
சடையறுப்பேன் முடியறுப்பேன் 
தாடிவீசையைத் தானறுப்பேன் 
பின் குடும்பியைத் தானறுப்பேன் 
பூணூலைப் பிடித்தறுப்பேன் 
பெண்ணென்றல்லோயெண்ணிக்கொண்டான் 
பேர்பெரிய மாமுனிவன் 
மாமுனி வளர்த்த வேள்விதன்னை 
மானபங்கம் செய்யவேணுமென்று 
வானத்திலே ஒருகாலை வைத்தாள் 
மாமலையானதில் சாய்ந்து கொண்டாள் 
யேழுகடலுடைத்தது போல் 
யேந்திளை தாடகை நீருவிட்டாள் 
நீரைவிட்டு வேள்விதன்னை 
நினைக்குமுன்னே அளித்துப்போட்டாள் 

ஒழிந்திருந்த விசுவாமித்திரர் வெளிவரல் 
வேள்விக்குளியது தானிறைந்து 
மிதந்துபோகுதே கரிக்கட்டயாய் 
கான வனமெல்லாந்தான் பெருகி 
கல்ப்புடையானது பெருகிடுமாம் 
கல்ப்புடைக்குள்ளே ஒளிந்திருந்த 
கருத்துள்ள விசுவாமித்திரர்தான் 
சடைநனைந்து முடிநனைந்து 
தாடிவீசையுந்தான் நனைந்து 


2810 


2815 


2820 


2825 


போது 


2801. தாடகை விசுவாமித்திரரை கள் குடிக்கும் 

துணை உணவாகத் தின்றிடுவேன் என்கிறாள் . 
2815. நீருவிட்டாள்- சிறுநீர் கழித்தாள் 


87 


பின் குடும்பியும்தானனைந்து 
பூணுலுந்தானனைந்து 
வெள்ளெலிக்குச் செவி நனைந்ததுபோல் 
வெளியில் வந்தார் விசுவாமித்திரர் 
யிதுயென்ன மாயமென்று சொல்லி 

2830 
யேத்த விசுவாமித்திரரும் 
வனத்தில் மளையது பொளியவில்லை 
மலையில் வெள்ளம் வரவும்யில்லை 
அரக்கி தாடகை நீரினவே 
அம்முனியானவர் தானறிந்தார் 

2835 
எச்சிப்படுத்திப் போட்டாளென்று 
யேற்ற விசுவாமித்திரரும் 
திருப்பாற்கடலிலே தீற்த்தமாடி 
சிறந்த விசுவாமித்திரரும் 

விசுவாமித்திரர் ஈசுவரனிடத்தில் செய்தி கூறல் 
மீஸ்பான் வெள்ளிக் கயிலையிலே 

2840 
யிசல் முனிவருந்தானே வந்தார் 
கண்டாரேயிஸ்பரனார் 
கடுகவிசுவாமித்திரரை 
என்ன காரியமாக வேதான் 
மிசல் முனிவரே யிங்கு வந்தீர் 

2845 
மீஸ்பரனாங் கேட்டபோது 
யேது சொல்லுவாரப்போது 
தாடகை மலையானதிலே 
தானொரு வேள்வி நான் வளர்த்தேன் 
வளர்த்த வேள் விதன்னையவள் 

2850 
வல்லாக்கியுமளித்து விட்டாள் 
ஆனதினாலே நான் மாயவரை 
அளை ( த்து ) வரயிங்கு வந்தேன் 
யெங்கே சென்று காணப்போறேன் 
யென் பெருமாள் கோபாலரை 

2855 
பாற்கடலில் பள்ளி கொள்கிறாரோ 
பச்சை முகில் வற்ணர் கோபாலர் 
வைகுண்ட வீட்டில் யிருக்கிறாரோ 
மாயரெகுராமர் கோபாலர் 
அங்காடி வீட்டிலிருக்கிறாரோ 

2860 
அசோக மலையிலிருக்கிறாரோ 
சீரங்கம் வீட்டிலிருக்கிறாரோ 


2836. எச்சிப்படுத்தி -- இழிவுபடுத்தி 
2862. ஸ்ரீரங்கம் > சீரங்கம் ( பே.வ , மா ) 


88 


2865 


2870 


திருவனந்தரபுரத்திலிருக்கிறாரோ 
சீதைமனையிலிருக்கிறாரோ 
செங்கை நெடுமால் கோபாலர் 
யெந்த யெந்த யிடமதிலே 
யென் பெருமாளைக் காணப்போறேன் 
என்று சொல்லி விசுவாமித்திரரும் 
யேற்ற முனிவர் சொன்னபோது 
வசிட்டர் விசுவாமித்திரர்க்கு இராமர் 

இருக்குமிடம் கூறல் 
அந்த அந்த தலங்களெல்லாம் 
அச்சுதராமரைத் தேடவேண்டாம் 
அய்யோத்தியாபுரி பட்டணத்தில் 
அளகன் திசதர ராசனுக்கு 
திசதர ராசனுக்கு மகனாக 
செண்கண்ணெடுமால் பிறந்திருந்தார் 
அச்சுதராமரைக் கூட்டிக்கொண்டு 
அம்முனியே வாருமென்றுரைத்தார் 
வசிட்டகுருக்கழுஞ் சொன்ன போது 

விசுவாமித்திரர் திசதரனைக் காணல் 
மனமகிள்ந்து விசுவாமித்திரரும் 
கயிலாச மலைதானும் விட்டு 


2875 


2880 


2885 


கடுக அய்யோத்தியா புரியில் வந்தார் 
கண்டார் சிம்மாசனமானதிலே 
களைத்து முனிவர் வருகிறதை 
தகைத்து வந்த மாமுனிக்கு 
தகனமது தீரவென்று 
பால்பளமும் சீனியுடன் 
பளந்தேங்காய் சற்க்கரையும் 
கானிலுள்ள தேனும் விட்டு 
கருத்துடனே யமுதுமிட்டார் 
நல்ல வெள்ளித்தட்டத்திலே 
நல்ல முனிவற்க்குத்தான் கொடுத்தார் 
வாங்கியே விசுவாமித்திரரும் 
வளம் பெறவேதான் பொசித்தார் 
உண்டு நன்றாய் கைவிளக்கி 
உடனடைக்காயுமருந்தி 


2890 


2895 


2875. செங்கண் 

என்பது செண்கண் 
பட்டுள்ளது . 


என்று 


எழுதப் 


89 


தண்டருள் சிம்மாசனத்திலே 
தானிருக்திற வேளையிலே 

திசதரன் விசுவாமித்திரரிடம் செய்தி கேட்டல் 
என்குருவே விசுவாமித்திரரே 
எனையாண்ட நாயகமே 
யித்தனை நாள் யிதுவரைக்கும் 

2900 
யெங்கிருந்தீர் விசுவாமித்திரரே 
என்று கேள்க்க மன்னவரும் 
விசுவாமித்திரர் இராமரைத் தனக்குத் துணையாக 

அனுப்ப வேண்டல் 
யேற்ற விசுவாமித்திரருரைப்பார் 
மன்னவர்க்குதுரை மன்னவனே 
வாழும் அய்யோத்திக்கதிபதியே 

2905 
தென்னவர்க்குத்துரை மன்னவனே 
திசதரராசனே சொல்லக்கேழு 
யீஸ்பரனிடத்தில் வரம் வாங்கி 
யேற்ற வேள்வி வளக்க வென்று 
தாடகையாழுட மலைதனிலே 

2910 
தானே வளர்த்தேன் ஒருவேள்வி 
வளர்த்த அந்த வேள்விதன்னை 
அளித்துவிட்டாள் தாடகைப் பெண்ணாள் 
அளித்த வேள்வி வளர்க்கவென்று 
அவளைச்சங்காரஞ் செய்வதற்க்கு 

2915 
உந்தன்மகன் நந்தக் கோபாலரை 
உலகளந் ( த ] தோனைத் துணையிடுவாய் 
பச்சவற்ணன் நந்த கோபாலரை 
பள்ளி கொண்டோனைத் துணையிடுவாய் 
வல்லரக்கியோடு போரு செய்ய 

2920 
மாயாவுதாரனைத் துணையிடுவாய் 
மாமுனியானவர் சொன்னபோது 

திசதரன் இராமரை அனுப்ப மறுத்தல் 
மதிமசங்கி மன்னன் திசதரனும் 
வாயசைந்து கையசைந்து 
வற்ணவிளிகளில் நீர் சொரிய 

2925 
கால்பதறி கைபதறி 
காவலவரெடுத்துரைப்பார் 
அம்பெடுக்கவகை தெரியாதையா 
ஆயுத மெடுக்கவும் வகையறியான் 
அறுபதினாயிரம் வருசமட்டும் 

2930 


2915. சம்காரம் > சங்காரம் ( பே.வ.மா ) - அழித்தல் 


90 


2935 


2940 


2945 


அய்யோத்திப்பட்டணம் ஆண்டி வந்தேன் 
மலடிருந்து பெற்றபிள்ளை 
மாயனரிகரி கோபாலன் 
வல்லரக்கியுடன் போருசெய்ய 
மாயாவுதாரனுங் குளந்தையல்லோ 
குலைவாளாக்கி பொல்லாதாள் 
கொன்றிடுவாளவள் யென்மகனை 
ஆரூம்யில்லாத வனந்தனிலே 
அரிராம சாமியைக் கொன்றிடுவாள் 
மாயாவுதாரனைப் போர்க்கு விட்டு 
நான் வாழும் அய்யோத்தியிலிருப்பதில்லை 
என்று சொல்ல அந்த திசதரனும் 
விசுவாமித்திரர் இராமர் பெருமையினை 

எடுத்துரைத்தல் 
யிசல் முனியானவரெடுத்துரைப்பார் 
மன்னவர்க்குத்துரை மன்னவனே 
மகுட முடிமன்னா திசதரனே 
உந்தன் மகனென்று யெண்ணிக்கொண்டாய் 
உலகமளந்த பெருமாளல்லோ 
ராமர் பிறந்த அவதாரமே 
நான் சொல்லக் கேழுந்திசதரனே 
காயாத பால் தயிருண்டவர்தான் 
கல்லுரலில் கட்டுப்பட்டவர் தான் 
ஆள்ப்படிதன்னில் வளர்ந்தவர் தான் 
அன்றிடச்சியைக் கோப்பளித்தவர்தான் 
பேச்சிதனப்பாலுண்டவர்தான் 
பூதனயைமுன்னே கொன்றவர்தான் 
யீரேழுலகமளந்தவர் தான் 
யிரணியன் மார்பைப் பிளந்தவர்தான் 

மாவேலிராசன் அவதராக்கதை 
மாவேலி ராசன் அவதாரம் 
மன்னன் திசதராசொல்லக்கேழும் 
யீஸ்பரனார்க்குக் கோவில் கட்டி 
யேற்ற கோவில் பூசைபண்ணி 
திருவிளக்கானது யேத்தி வைத்து 
சிறந்த பூசாரி நடந்து விட்டான் 
ஆரியப்பட்டனும் போனபின்பு 
அறிவுள்ள வீட்டெலி ஓடிவந்து 


2950 


2955 


2960 


2965 


2936. கொலை > குலை ( பே.வ. மா ) 
2950-2957 . இவ்வரிகளில் இராமனின் வேறு வேறு அவதாரங் 

களில் நிகழ்ந்த கதைச் செய்திகள் சுட்டப்பட்டுள்ளன 


91 


2970 


மூஞ்சியினாலே திரித்தூண்டி 
எரியுமட்டுங்காத்திருந்து 
காத்திருக்கிற வேளையிலே 
கண்டு யீஸ்பரர் தானறிந்து 
யீஸ்பரருந்தானறிந்து 
யின்பமுடனவரேது சொல்வார் 
நமக்கு விளக்கு யெரித்தவற்க்கு 
நல்லபதவி கொடுக்க வேணும் 
யென்னயென்ன பதவியது 
யிவன் தனக்குக் கொடுத்திடலாம் 


2975 


யென்றுசொல்லி யீஸ்பரரும் 
யின்பமுடனேது செய்தார் 
வாரும் பிள்ளா மாவேலியே 
வார்த்தை யொன்று சொல்லக்கேழும் 
யிப்பிறப்பில் மாவேலி தான் 


2980 


2985 


யினிமேல் பிறக்கிற பிறவியிலே 
மாவேலிராசாவைத்தான் பிறந்து 
வையகத்தைநீயாண்டிருப்பாய் 
என்று சொல்லியீஸ்பரனார் 
யேற்றவிடையதுதான் கொடுத்து 
மறுபிறவியானதிலே 
மாவேலி ராசாவாய்த்தான் பிறந்தான் 
மாவேலி ராசாவாய்த்தான் பிறந்து 
வையகத்தை யரசாண்டான் 
ஆறி லொரு கடமைதண்டி 


2990 


அசையாத மணியுங் கெட்டி 
கூற்றி லொன்று குறையாமல் . 
குவலயத்தை யரசாண்டிருந்தான் 
ஆண்டிருக்கிற நாளையிலே 
அரிராமச்சந்திரரும் 


2995 


மாயவர் நந்த கோபாலர் 
வைகுண்டரா மருந்தானறிந்து 
அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் 
அரனை நினைந்தானேயல்லாது 
சிவசிவனே யென்று சொல்லி 


3000 


2966. மூஞ்சி - முகம் 
2990. கடமை - வரி 
2998. அறுபது நாளிகை - ஓர் இரவும் ஒரு பகலுமாகிய 

இருபத்து நான்கு மணி நேரம் 


92 


3005 


3010 


3015 


சிவனை நினைந்தானே யல்லாது 
சீரங்கத்தில் பள்ளி கொண்ட 
திருமாலைச் சற்றும் நினைக்கவில்லை 
என்று சொல்லியந்தக் கோபலர் 
யின்பமுடனவரேது சொல்வார் 
யிவனுட தேசத்தைப் பாற்க்க வென்று 
என்பெருமாள் நந்தக் கோபாலர் 
பாப்பானைப் போல் வடிவுகொண்டு 
பச்சைமுகில் வர்ணர் கோபாலர் 
பக்கப் பழுத்தவர் போல் 
பஞ்சுபோல் நரைத்தலையும் 
கக்குக்க்கென்றிருமிக் கொண்டு 
கையில் தடியது ஊன்றிக் கொண்டு 
வயசு சென்ற கிளவனைப் போல் 
வந்தாரே நந்தக்கோபாலர் 
மாவேலி ராசனிடத்தில் வந்து 
வளமையுடனேது சொல்வார் 
வாரூம்பிள்ளா மாவேலி ராசாவே 
வாற்த்தை யொன்று சொல்லக்கேழும் 
என்னுடலும் விறைக்குதல்லோ 
என்மேனியெல்லாந் தடுமாறுதல்லோ 
கைப்பிலனே யல்லாது 
காலில் சற்றும் பிலனேயில்லை 
உன்னுட தேசமானதிலே 
ஒருமூன்றடியிடம் வேணும் 
என்று கேட்டார் வேதப்பாப்பான் 
யேது சொல்லுவான் மாவேலியும் 
மூன்றடிமண்ணென்றதற்க்கு 
மூவாயிரம்மடி அளந்து கொள்ளும் 
யென்று சொன்னான் மாவேலிராசன் 
யேது சொல்லுவார் வேதப்பாப்பான் 
வாயினாலே சொன்னதுண்டால் 
வழுகாது மாவேலி ராசாவே 
நீர்வாற்த்துத்தந்ததுண்டால் 
நிச்சயமாகவே யெண்ணிக்கொள்வேன் 


3020 


3025 


3030 


3035 


3010. பக்கப் பழுத்தவர் - முதிர்ந்த வயோதிகர் 
3012. கக்குக்- ஒலிக் குறிப்புச் சொல் 
3020 விறைக்குது- நடுங்குது 
3022. பலன் > பிலன் ( பே.வ. மா ) 
3033. வழுகாது -தவறாது 


93 


3040 


என்றுகேட்டார் வேதப்பாப் பானும் 
யேது சொல்வான் மாவேலி ராசன் 
நாளை உதைய காலத்திலே 
நல்லதாகட்டும் நீர் வார்ப்போம் 
மறுநாழுதய காலத்திலே 
வந்தார் வேதப்பாப்பானும் 
அப்போது மாவேலி ராசாவும் 
ஆதரவாகவே மனமகிளந்து 
பீதாம்பரப்பட்டுபோர்த்துக் கொண்டு 
பிரபலமாகவே யெழுந்தருள 
கெண்டிதாரயைக் கைலெடுத்து 
கிறுவையுடனே வனி நடந்தார் 
யிருபேரும் ஒன்று போலே 
யின்பமுடன் வளிநடந்தார் 
அந்தவனமது தான் கடந்து 
அதற்க்கடுத்த மலைச்சோலை விட்டார் 
கானவனத்திலே வாறபோது 
கடுக வேதப்பாப்பானும் 


3045 


3050 


3055 


. 


வ 


- 


. 


3060 


3065 


சந்தோசமாகக் களி கூர்ந்து 
தானே நடந்தார் வேதப்பாப்பானும் 
அவர்களிருபேரும் ஒன்றுகூடி 
அன்புடனே வளிநடந்தார் 
மாமுனிவர்கள் வாழுமலை 
வாய்த்த சன்னாசி மலையுமிட்டார் 
யீயிருந்தாலத்து விழும் 
யிந்திராணி மலையுமிட்டார் 
அகத்தியர் புலத்தியர் வாழுமலை 
அருணகிரி நாதர் மலையுமிட்டார் 
யிஞ்சியேலம் மலையுமிட்டு 


3070 


3044 , பீதாம்பரப்பட்டு --பொன்னாடை 
3047. கிருபை கிறுவை ( பே.வ. மா ) 
3054-3059 . ஓலையில் சிதைவு 
3066. யீ - ஈ என்னும் உயிரினம் 
3066. அத்து - அறுந்து 


94 


யிருமிச்சந்தோட்டமிட்டார் 
காக் 
கான் 
கண்ண 
காவல் 


3075 


--- 


3080 


வாரு 
வாற 
எங்கிருந்து யிங்கு வந்தீர் 
எனக்கறியச்சொல்லுமென்றார் 
எங்கிருந்தோ ஒரு பாப்பான் 
என்னிடத்தில் ஓடிவந்து 
மூன்றடிமண்ணிடங் கேட்டான் 
முத்தி பெறத்தாறே னென்றேன் 
என்று சொல்ல மாவேலிராசாவும் 
யேது சொல்வான் சுக்கிறீபன் 


3085 


3090 


3095 


பாப்பானென்று யெண்ணவேண்டாம் 
பச்சைமுகில் வற்ணனவரல்லவோ 
கஞ்சனை நெஞ்சைப்பிளந்தவர்தான் 
கன்றுகொண்டு கனியெறிந்தவர்தான் 
பேச்சிமுலைப்பாலையுண்டவர்தான் 
பூதனயை முன்னாள் கொன்றவர்தான் 
ஆள்ப்பாடியிடத் தெருவில் 
அறுபதினாயிரம் யிடப்பெண்களை 
அன்று ராவைக்குள்ளாக 
அல்லோரையுங் கோப்பளித்தவர்தான் 
குளந்தைகள்க்கு குளந்தயைப் போல் 
கிளவிகள்க்கு கிளவியைப்போல் 
அல்லோற்க்கும் மாப்பிள்ளையாய் 
அரிராமசுவாமி நின்றவர்தான் 
அப்படிக் கொத்த பெருமாளல்லவோ 
அளகு மாவேலி ராசாவே 
என்று சொன்னான் சுக்கிறீபன் 
யேது சொல்வான் மாவேலியும் 
கெட்டபயலே சுக்கிறீபா 
கெடுமதி யென்னோடே சொல்லாதே 
யிந்த நல்லகிளட்டுப் பாப்பான் 
என்னுடதேசத்தைப் பறிப்பானோ 


3100 


3105 


3091 பூதனை - பூதகி 
3094. ராவைக்குள் - இரவுக்குள் 


95 


என்தனக்கோ புத்தி சொல்லவந்தாய் 
என்கண்ணில் முளியாதே அப்பாலே போ 
எட்டிநில்லு சுக்கிறீபனே 


3110 


எந்தன் கண்ணில் முளியாதே 
என்றுமாவேலி தானுரைக்க 
யேது சொல்லுவான் சுக்கிறீபன் 
நல்லவற்க்குப் புத்தி சொன்னால் 
நல்லபுத்தி யென்று கேட்டுக் கொள்வான் 


3115 


பொல்லாதவற்க்குப்புத்தி சொன்னால் 
பிளைகே டெண்ணிக் கொள்வார்கள் 
தன்னாலே கெட்டு போறவர்க்கு 
நாம் யென்ன சொன்னாலுங்கேளாது 
என்று சொல்லி சுக்கிறீபன் 


3120 


3125 


யின்பமுடன்தானிருந்தான் 
யிருக்கிற தோர் வேளையிலே 
யேற்ற மாவேலி ராசாவும் 
பாப்பானையுங் கூட்டிக்கொண்டு 
பரிவினுடன் வெளிநடந்தான் 
அந்தவனமதுதான்கடந்து 
அடுத்தமலைச்சோலை விட்டார் 
குன்றுமலை குறிஞ்சி மலை 
கூடுகொம்பன் மலையுமிட்டார் 
கானவனமதுதான் கடந்து 


3130 


3135 


காவேரியாத்தங்கரையில் வந்தார் 
யிருபேருந்தானே வந்து 
யின்பமுடன் தானிருந்தார் 
யிருக்கிறதோர் வேளையிலே 
யேற்ற மாவேலி ராசாவும் 
கெண்டி தாரகை கயிலெடுத்து 
கி றுவையுடனே நீர் வாற்த்தான் 
நீர்வாற்க்கும் வேளையிலே 
நீசன் சுக்கிறீபனேது செய்தான் 
கெட்டுப்போனானென்று சொல்லி 
கிறுபையுடன் சுக்கிறீபன் 
உண்டையாகவேதான் திரண்டு 
கெண்டிதாரயை அடைத்துக்கொண்டான் 
யிப்படியிருக்கிவேளையிலே 
யேற்ற மாவேலிராசாவும் 


3140 


3145 


3131. ஆற்றங்கரை > ஆத்தங்கரை ( பே.வ. மா ) 


96 


3150 


8155 


3160 


3165 


கெண்டிதாரயைக்கயிலெடுத்து 
கிருபையுடனீர் வாற்த்தான் 
நீர் வாற்க்கும் வேளையிலே 
யேற்ற கெண்டி ஒளுகவில்லை 
ஆருடைய உபாயமிது 
அறியவேணுமென்று சொல்லி 
அரிராமச்சந்திரரும் 
ஞானக்கண்ணால் தான்பாற்த்தார் 
சுக்கிறீபனுட உபாயமென்று 
தானறிந்தார் கோபாலர் 
கையிலிருந்த தெற்ப்பப்புல்லை 
எடுத்துக்கண்ணிலே குத்திவிட்டார் 
ஒத்தக்கண்கெட்டேனென்று சொல்லி 
ஓடிப்போய்விழுந்தான் மளைக்கண்ணிலே 
மளைக்கண்ணிலே போய் விழுந்து 
வஞ்சகமாகவே மளைபெய்தான் 
சுக்கிறீபனும் போன போது 
கெண்டிதாரையும் ஒளிகிடுமாம் 
அப்போது மாவேலி ராசாவும் 
ஆதரவாகவே நீர்வாற்த்தார் 
தீர்வாற்த்துக்கொடுத்த போது 
நிண்ணயமாய் வேதப்பாப்பானும் 
குதிரையானது பாய்ந்தாப்போல் 
கோபாலராமரும் ஓடிவிட்டார் 
காவேரியாத்தங்கரை தனிலே 
காயாம்பு வண்ணரும் ஓடிவாறார் 
அந்தமலையது தான் கடந்து 
அதுக்கடுத்த மலைச்சோலைவிட்டு 
குன்றுமலை குறிஞ்சிமலை 
குடமாடி மலையுமிட்டு 
யீயிருந்தாலத்துவிழும் 
யிந்திராணி மலையுமிட்டு 
அகத்தியர்புலத்தியர் வாழுமலை 
அருணகிரி மலையுமிட்டு 
யிஞ்சியேலம் விளையுமலை 
யிருமிச்சந்தோட்டம் விட்டு 
ஒத்தக்கண்ணனுட தேசம் விட்டு 
ஒளுகுகல் பாதை விட்டு 
யிருட்டு நாடு உருட்டுநாடு 
யிருளுறைந்தான் தேசம்விட்டு 


3170 


3175 


3180 


3185 


3156. தருப்பைப்புல் - தெற்ப்பப்புல் ( பே.வ. மா . ) 


97 


3190 


3195 


தேசம் பலதுந்தான் கடந்து 
திருமாலைப்பெருமாழும் ஓடுவாராம் 
மாவேலிராசன் பட்டணத்தில் 
வந்தாரே நந்தக்கோபாலர் 
என்பெருமாளோடிவந்து 
யேற்ற மூன்றடி அளப்பதற்க்கு 
தேசமெல்லாந்தான சுருக்கி 
திருமாலும் அளக்கலுற்றார் 
ஓரடியாய்த்தானளந்தார் 
உலகளந்த பெருமாழும் 
ஓரடிமண்வந்துபோச்சு 
மீரடிமண்யெங்கேயென்றார் 
என்றுரைக்க வேதப்பாப்பானும் 
யினிமேல்னானென்ன செய்வேன் 
என்று சொல்லி மாவேலி ராசாவும் 
யிருந்து மெற்றக்கிலேசமிட்டார் 
யேய்துப்போட்டான் வேதப்பாப்பரனும் 
யென்றெண்ணிக்கொண்டு மாவேலியும் 
அங்கமெல்லாம் வேறுபட்டான் 
அளகு மாவேலி ராசாவும் 


3200 


3205 


3210 


தள்ளாடித் தடுமாறி 
தானேயிருக்கிற வேளையிலே 
யிருக்குமந்த வேளையிலே 
யேதுசொல்வார் மாவேலி ராசாவும் 
மந்திரிபேச்சைக்கேட்டோமில்லை 
மாவேலி ராசனுமென்று சொல்லி 
வாறவிதி வந்ததுண்டால் 
வாய்திறக்கநீதமுண்டோ 
என்று சொல்வியந்த ராசாவும் 
யிருக்கிறதோர் வேளையிலே 
யிருக்கிறதோர்வேளையிலே 
யென் பெருமாளவரேது சொல்வார் 
படித்துப்படித்து நீபேசாதே 
பத்தியுள்ள மாவேலியே 
யீரடிமண்ணுக்கிடமுமெங்கே 
யென்றுகேட்டார் கோபாலர் 
ஈரடிமண் தருமளவும் 
யென்சிரசில் காலைவைத்துக்கொள்ளும் 


3215 


3220 


3213. நீதம் - நீதி 
3218. படித்துப்படித்து- திரும்பத்திரும்ப 


98 


3225 


3230 


3235 


மறுபாதத்தை தான் தூக்கி 
மாவேலி சிரசியில் வைத்துக் கொண்டார் 
யீரடிமண் வந்து போச்சு 
ஓரடிக்குயிடமுமெங்கே 
என்று கேட்டாரந்தக் கோபாலர் 
யேற்ற மாவேலி ராசாவும் 
ஓரடிக்குயிடந்தருகு மட்டும் 
என்னைச் சிறைச்சாலையில் வைத்துக்கொள்ளும் 
உலகமளந்த பெருமாளே 
என்னைச் சிறைச்சாலையில் வைத்துக்கொள்ளும் 
யென்பெருமானே நந்தகோபாலா வென்றுரைத்தான் 
சிறைச்சாலையில் வைக்கும்போது 
திரும்ப ஒருவரங் கேட்டுக் கொண்டான் 
காற்த்திகமாசமானதிலே 
காற்த்திக நக்ஷத்திரந்தனிலே 
எந்தன் குடியான பேர்களெல்லாம் 
எந்தன் கண்ணினால் பாற்க்ேெவணும் 
வீடுவாசல் தான் மெழுகி 
விடியுமட்டும் விளக்கு வைத்து 
ஆடலுடன் பாடலுமாய் 
அன்புடனே நான்பாற்க்கவேணும் 
அன்று ஒருநாளை மட்டும் 
அரிராமசுவாமி விடைதரவேணும் 
யென்றுகேட்ட மாவேலிக்கு 
யென்பெருமாளேது சொல்வார் 
வருசத்துக்கு ஒருதரம் போய் 
மாவேலி ராசாவே பாற்த்துக் கொள்ளும் 


3240 


3245 


3250 


3225. சிரசியில் - தலையில் 
3236-3250 . குமரி மாவட்டத்தில் திருக்கார்த்திகை பண்டிகை நாள் 
இரவில் மக்கள் வீட்டின் முன்புறம் பல விளக்குகளை ஏற்றி வைப்பர் ; 
பல்வேறு வகையான தின்பண்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் செய்யப் 
படும் . ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள் அரிசிமாவில் மஞ்சளை அரைத்துச் 
சேர்த்து நீர்விட்டுக் கலந்து உண்டாக்கிய ஒருவகைக் கலவையினை 
வலக்கையினை ஐந்து விரல்களிலும் உள்ளங்கையிலும் படும்படி 
எடுத்து முன் வாயில் கதவுகளில் ஒற்றிக்கை 

ற் றிக்கை அடையாளம் 
வைக்கின்றனர் . ஏன் இவ்வாறு கை அடையாளம் கதவுகளில் இடு 
கின்றனர் என்றால் மக்கள் இரவில் தூங்கிய பின்னர் மாவேலி ராசா 
திருக்கார்த்திக்கைப் பண்டிகை நாள் இரவில் ஊர் சுற்றிப்பார்க்க 
வருவாராம் . அப்பொழுது முன்வாயில் 

கதவுகளில் 

உள்ள 
அடையாளங்களைப் பார்த்துவிட்டு இந்த வீடுகளில் கார்த்திகைப் 
பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது என அறிந்து கொள்வாராம் 

. 
இது மக்கள் நம்பிக்கை . இந்தச் செய்தியே இவ்வரிகளில் குறிக்கப் 
பட்டுள்ளது . 


கை 


99 


3255 


மறு நாழுதயத்திலே 
மாவேலி ராசாவே சிறையிருப்பாய் 
மகதேவர் மாவேலியை 
வஞ்சிறையில் வைத்துக் கொண்டார் 
அப்படியுள்ள பெருமாளல்லோ 
அளகு திசதர ராசாவே 
உந்தன்மகனென்றோயெண்ணிக் கொண்டாய் 
உலகமளந்த பெருமாளல்லோ 
தாடகை சங்காரம் முடிப்பதற்க்கு 
தரணியளந்தோனை துணையிடுவாய் 


3260 


3625 


3270 


யென்றுரைக்க விசுவாமித்திரர் 
யெடுத்துரைப்பார் திசதரரூம் 
யேன்காணுமா முனியே 
யிந்தப்புத்தியென்னோடுபேசாதே 
மலடிருந்து மனமுருகி 
மாயாவுதாரனை யீன்றெடுத்தேன் 
அம்பெடுக்கத் தெரியா தையா 
ஆயுத மெடுக்கவுந் தெரியாதே 
கணையெடுத்துவிடுவதற்க்கு 
கைப்பிலமில்லையே மாமுனியே 
குளந்தையென்று சொல்லுகிறாய் 
கோபாலருட செய்திகேழும் 

இரணியன் வரலாறு 
யிரணியன்தேவி திருவயிற்றில் 
யேற்றபாலகனாய் பிறந்து 
பிறந்துவயசேளாக 
பிறபலமுள்ள இரணியனும் 
யேழுவயசான போது 
யெழுத்தோத வைக்கவென்று 
வாத்தியாரை வரவளைத்து 
வாய்த்த யிரணியனேது சொல்வான் 
வாருமையா வாத்தியாரே 
வார்த்தையொன்று சொல்லக்கேழும் 
என்னுடைய பாலகனுக்கு 
எழுத்தோதிக்கொடுவு மென்றார் 
என்றுரைக்க யிரணியனும் 
யேதுசொல்வார் வாத்தியாரும் 
யென்ன வரிசைதந்திடுவீர் 
யினக்கறியச்சொல்லுமென்றார் 


3275 


3280 


3285 


3287. வரிசை - பரிசு 


100 


3290 


என்று கேட்டவாத்தியார்க்கு 
யேது சொல்வான் யிரணியனும் 
முப்பதுபொன் ஒருமுடியாய் 
முடிந்து தருவேன் வாத்தியாரே 
யிரணிய நமாவென்று சொல்லி 
யெழுத்தோதிக்கொடுவுமென்றார் 
அப்படியாகட்டு மென்று சொல்லி 
ஆதரவாக வாத்தியாரும் 
பாலகனை வரவளைத்து 
பாங்குடனெழுத்தோதுதற்க்கு 
பிள்ளையாரைப்பிடித்து வைத்து 
பிரபலமாய் யெழுத்தோதுதற்க்கு 


3295 


3300 


3305 


3310 


தேங்காயுடைத்து வைத்து 
தெச்சணையுங் கொண்டு வைத்தான் 
அந்தவரிசையான தெல்லாம் 
ஆதரவாகவே வாங்கிக்கொண்டு 
யிரணியநமாவென்று சொல்லி 
எழுத்தோதிக் கொடுத்தாராம் 
யிரணிய நமாவென்றபோது 
யிருசெவியும் பொத்திக்கொண்டான் 
அரிநமாவென்று சொல்லுமென்று 
அந்தப்பாலகனெழுத்தோத 
கண்ணுரெண்டுஞ் சிவப்பேறி 
கடுகப்பாலகன்தனைப்பிடித்து 
தலையிலே மூன்று கொட்டுங்கொட்டி 
தானேயெழுத்தோதி வாத்தியாரும் 
யிரணிய நமாவென்று சொல்லி 
யெழுத்தோதி கொடுத்தார் வாத்தியாரும் 
யிரணிய நமாவென்றபோது 
யிருசெவியும் பொத்திக் கொண்டான் 
யிரண்டு செவியும் பொத்திக்கொள்ள 
யேதுசொல்வார் வாத்தியாரும் 
வாருமையா யிரணியனே 
லாற்த்தை ஒன்றுசொல்லக்கேழும் 
உங்கழுக்குப் பிறந்தபிள்ளையல்ல 
ஊருக்குப்பிறந்த பிள்ளையிது 
உமக்குப்பிறந்த பிள்ளையென்றால் 


3315 


3320 


3325 


உம்முடைய பேர் சொல்லாதோ 
என்றுரைத்த வாத்தியாரும் 


3308. பொத்தி - கையினால் மூடி 


101 


3330 


3335 


3340 


3345 


யேது சொல்வான்யிரணியனும் 
யிங்கே வாயிங்கே வாயென் மகனே 
எடுத்துமடிமீதில்வைத்துக்கொண்டான் 
முகத்தோடே முகத்தைவைத்து 
முத்தமிட்டான்யிரணியனும் 
பாலுபளமொடுசீனியுடன் 
பசுந்தேங்காய் சற்கரையும் 
கானிலுள்ள தேனுமிட்டு 
கருத்துடனே அமுதூட்டி 
உண்டு நன்றாய் கைவிளக்கி 
உடனடைக்காய் தானருந்தி 
தண்டருழு மாளிகையில் 
தானேயிருக்கிற வேளையிலே 
அக்கினி ஓமக்குளிவளர்த்து 
அக்கினிக்குளிக்குள்ளே போட்டதுண்டால் 
அக்கினிக்குளிக்குள்ளே போட்ட துண்டால் 
அக்கினிதேவியுங்கொன்றிடுவாள் 
நமக்குக்களையது ஒளிந்துபோகும் 
நன்றாய்ச்சொன்னானே யிரணியனும் 
மனதிலேயவனினைத்தபடி 
வளர்த்தானே ஒரு வேள்வி 
அன்பத்திரெண்டடியகலத்திலே 
அறுபத்திமூன்றடி நீளத்திலே 
அளந்தளந்து ஓமகுண்டம் 
அகலம் பெறவே வெட்டுவாராம் 
யேழுகுலத்து விறகடுக்கி 
யேழுகுலத்து பூவும் போட்டார் 
மடமடென்றுங் குமுகுமென்றும் 
வளருதல்லோ திருவேள்வி 
திருவேள்வி வளரும் போது 
சிறந்த பாலகனைத்தான் பிடித்து 
காலுங் கையும் வரிந்து கெட்டி 
கடுகவேள்வியில் வைத்துவிட்டான் 
வேள்விக்குளியிலே போட்டபோது 
விரையப்பாலகனேது சொல்வான் 
யிரணியனுக்குத்தெரியாதே போனால் 
யிந்த அக்கினிதேவிக்குந்தெரியாதோ 
என்று சொன்னானந்தப்பாலகனும் 
யேற்ற அக்கினி தேவியாள் 
அக்கினியாகவே யெழும்பினது 


3350 


3355 


3360 


3365 


3359. வரிந்து கெட்டி - சுற்றிக்கட்டி 


102 


3370 


3375 


3380 


3385 


அருஞ்சுனைத் தண்ணீர்போல் குளிர்ந்திடுமாம் 
செந்தாமரைப் பொய்கையென்று 
சிறப்புடனே வெளியில் வந்தான் 
முன்னிருந்த அளகதிலும் 
மூன்றுரெட்டி அளகானான் 
பளபெளென்றும் மினுமினென்றும் 
பாங்குடனே வெளியில் வந்தான் 
வருகிறதோர் வேளையிலே 
வாய்த்தயிரணியன் கண்ணில் கண்டான் 
வாரும் பிள்ளாய் சிறுபாலகனே 
வாற்த்தை யொன்று சொல்லக் கேளாய் 
அக்கினிக்குள்ளே போட்டேனே 
அக்கினி தேவியும் விடுவாளோ 
ஆரூடையகற்ப்பு உனைக்காற்த்தது 
என்னுடையகற்ப்பல்லவோ உனைக்காற்த்தது 
என்று சொன்னானந்தயிரணியனும் 
யிரணியனுஞ் சிறுபாலகனை 
யிரணிய நமாவென்றெழுத்தோத 
என்று சொன்னான்யிரணியனும் 
எழுதிக்கொடுத்தாரே வாத்தியாரும் 
யிரணிய நமாவென்றபோது 
யிருசெவியும் பொத்திக்கொண்டான் 
அரிஓம் நமாவென்றிப்போது 
அந்தப்பாலகனெழுத்தோத 
அப்போது பாற்த்தானே யிரணியனும் 
ஆதரவாகவே யேதுசொல்வான் 
அக்கினிக்குளியிலே தூக்கிப்போட்டோம் 
அக்கினிதேவியும் விட்டுவிட்டாள் 
எந்தவிதத்திலே யிவனையினி 
யிந்தப்பாலனைக் கொன்றிடலாம் 
என்றுசொல்லியந்த யிரணியனும் 
யின்பமுடனவனேது செய்தான் 
மதயானையை வரவளைத்து 
வாய்த்த பாலனைக்கூட்டிவந்து 
காலுங்கையும் வரிந்துகட்டி 
கடுக ஆனை முன்னே போட்டுவிட்டால் 
நமக்குக்களை ஒளிந்து போச்சு 
நல்லமதயானை கொன்றுவிடும் 
போட்டவுடனே பாலகனும் 
புகள்ந்துதானவனேது சொல்வான் 


3390 


3395 


3400 


3405 


3372. மூன்று ரெட்டி - மூன்றின் இருமடங்கு 


103 


3410 


3415 


3420 


3425 


யிரணியனுக்குத் தெரியாதேபோனால் 
யேற்றமதகரிக்குந் தெரியாதோ 
என்று சொன்னானந்தப்பாலகனும் 
யேற்றமதயானையானதுதான் 
நம்முடைய பெருமாளென்று 
நல்லமதயானையது 
தும்புக்கையாலேகட்டவிள்த்து 
துய்ய மேனியில் மண்துடைத்து 
மத்தகத்தின் மேல் தூக்கிவைத்து 
வருகுதல்லோ தெருவீதி 
வருகிறதோர் வேளையிலே 
வாய்த்தயிரணியன் கண்ணில் கண்டான் 
மதயானையின் காலில் போட்டோம் 
மதயானை கொல்லாமல் விட்டதுவே 
யெந்தயெந்தவிதத்தாலே 
யிந்தப்பாலனைக் கொன்றிடலாம் 
என்று சொல்லி யிரணியனும் 
யின்பமுடனேது சொல்வான் 
சமுத்திரத்தில் கொண்டு போட்டால் 
வலம்புரிசங்கு விழுங்கிப்போடும் 
மனதிலவன் நினைத்தபடி 
வாய்த்த அந்தயிரணியனும் 
வலம்புரி சங்குவிழுங்காவிட்டால் 
மகரமீனது விழுங்கிவிடும் 
பாலகனைப்பிடித்து வந்து 
படலைக்கல்லையும் மேலேகட்டி 
படலைக்கல்லையும் விடுப்பில் கட்டி 
பாற்கடலிலே போட்டுவிட்டான் 
சமுத்திரத்திலே போட்டபோது 
தானே சொல்லுவான் பாலகனும் 
யிரணியனுக்குத் தெரியாதே போனால் 
சமுத்திராதேவிக்குத் தெரியாதோ 
என்று சொல்லச்சிறுபாலகனும் 
யேற்ற சமுத்திரா தேவியவள் 
முதப்பக்கட்டை முதந்ததுபோல் 
முதந்துவிட்டான் சிறுபாலகனும் 
படலைக்கல்லொரு தோணியதாய் 
பாலகன் தோணிக்காறனுமாய் 


3430 


3435 


3440 


3445 


3426. சமுத்திரம் - கடல் 
3433. படலைக்கல் - அகன்று விரிந்தகல் 
3342. மிதப்ப > முதப்ப ( பே . வ மா ) 


104 


3450 


3455 


3460 


மகரமீனது வளிகாட்ட 
வலம்புரி சங்கு ஓலமிட 
யேலேல மென்று சொல்லி 
யேலப்பாட்டும் பாடிக்கொண்டு 
அலவாக்கரையானதிலே 
ஆதரவாகவே தானும் வந்தார் 
யிங்கே வாயென் மகனே 
யென்றெடுத்துத் தோளில் வவத்து 
வருகிறதோர் வேளையிலே 
வாய்த்த யிரணியனேது சொல்வான் 
யிரணிய நமாவென்பது தான் 
யென்பேரல்லோ பாலகனே 
அரிநமோ வென்பது தான் 
அளகுபாலகா சொல்லுமென்றான் 
யெள்ளுக்குள் யெண்ணை போலே 
யெங்குமாக தானிருப்பார் 
தூணிலுந்தானிருப்பார் 
துரும்பிலுந்தானிருப்பார் 
தூணிலிருப்பாரென்ற போது 
தூருச முடனந்தயிரணியனும் 
மந்திரவாளை உறைக்களத்தி 
வாளால்யிருதுண்டாய் வீசிவிட்டான் 
தூணும் யிருதுண்டாய் விழுந்தபோது 
துருசமுடனந்தக் கோபாலர் 
நரசிங்கமாக வேதான் 
நல்ல அரிராம சந்திரரும் 
யெந்த விதத்தாலே யிப்போது 
யிரணியன் தனைக் கொன்றிடலாம் 
அல்லும் பகலுமாய்க் கொல்லொண்ணாது 
அதிகவரம் பெற்ற யிரணியனை 
உள்ளும் பிறமுமாய்க் கொல்லொண்ணாது 
உத்தவரம் பெற்ற யிரணியனை 
யிப்படி வரம் பெற்றயிரணியனை 
எப்படி நான் கொன்றிடுவேன் 
என்று சொல்லியந்தக் கோபாலர் 
யென்பெருமா ளே துசெய்வார் 
வானில் உதிக்கின்ற சூரியனும் 
மலைக்குள் பாதி வெளியில் பாதி 


3465 


3470 


3475 


3480 


3449. யேலப்பாட்டு - தோணிப்பாட்டு . இது , நாட்டுப் புறப் 

பாடல் வகைளில் ஒன்று 
3450. அலவாக்கரை- கடற்கரை 


105 


3485 


3490 


3495 


3500 


அங்குமிங்குமாயிருக்கையிலே 
அவனை நடையிலே குரியவிட்டு 
வாசல் நடையிலே கனியுமுன்னே 
மலத்திக்கிடத்தியே யிரணியனை 
வரமதிகம் பெற்ற யிரணியனை 
வைகுண்டராமருமேது செய்தார் 
அம்பாலே கொல்லொண்ணாது 
ஆயிதத்தாலே கொல்லொண்ணாது 
எந்தயெந்த வகையாலே 
யிரணியனைக் கொன்றிடலாம் 
சுண்டுவிரல் நகத்தாலே 
துருசமுடன் மார்பிளந்தார் 
யிரணியனை மார்பிளந்த 
யிரணமுகசிங்கம் அவரல்லவோ 
குடல் பிடுங்கி மாலையிட்ட 
கோபால ராமரவரல்லவோ 
அப்படியாப்பட்ட கோபாலர் 
அரக்கியை கொல்வதுமவர்தானே 
மாமுனிவர் சொன்னபோது 
மன்னன் திசதரராசாவும் 
சந்தோசமாகிக் களிகூர்ந்து 
தானேயிருக்கிற வேளையிலே 
யிருக்கிறதோர் வேளையிலே 
யேது சொல்வார் திசதரரும் 
திசதரர் சத்திரர்களை விசுவாமித்திரருடன் 

அனுப்பி வைத்தல் 
யென்மகனே நந்தக்கோபாலா 
யிளையபெருமாழும் போய்வருவீர் 
ராமபாசக்கணைகயிலெடுத்து 
ராமசாமிக்குத்தான் கொடுக்க 
யிந்த நல்லகணையினக்கு 
யெடுத்த காரியஞ்செயிக்குமென்றார் 
என்று சொன்னாரந்தக் கோபாலர் 
யின்பமுடனது சென்றிறங்கி 
அந்தநல்ல ராமகணையதுதான் 
அரி ராமசுவாமியை அடி தொளவே 
நந்த கோபால சரணஞ்சரணம் 
நரசிங்க முற்த்தியே சரணஞ்சரணம் 
பாற்க்கடலில் பள்ளிகொண்டோனே 


3505 


3510 


3515 


3520 


3495. துருசமுடன் - விரைவில் 


106 


3525 


3530 


3535 


3540 


பச்சைமுகில் வற்ணா சரணஞ்சரணம் 
ஆள்ப்பாடிதனில் பிறந்தோனே 
அரிகரிராமா சரணஞ்சரணம் 
பேச்சிதனப்பாலையுண்டோனே 
பெரியபெருமாளே சர ( ண ) ஞ்சரணம் 
கல்லுரலில் கட்டுண்டோனே 
காயாம்புவற்ணா சரணஞ்சரணம் 
மோதிரக்கை குட்டுபட்டவரே 
முகில் நிலவற்ணாசரணமையா 
சரணமிடவே ராமபாணம் 
தரணியளந்தோனும்யிருக்கையிலே 
விசுவாமித்திரர் அப்போது 
விரைவுடனேயேது சொல்வார் 
மாவேரியைச் சிறைவைத்தோனே 
மண்ணை வெண்ணையென்று உண்டோனே 
ஆத்தங்கரை மணலை யெண்ணினாலும் 
அரிராமர் பிறவியை யெண்ணலாமோ 
என்று சொல்லிவிசுவாமித்திரரும் 
என் பெருமாழுடன்திடமுஞ்சொல்வார் 
என்னுட அய்யாவே திசதரரே 
யிப்போது ஒருவாற்த்தை சொல்லக் கேழும் 
மாமுனிவருட சொல்ப்படிக்கு 
வல்லரக்கி யென்ற தாடகயை 
தாடகைப்பெண்ணாளைச் சங்கரித்து 
தானும் அய்யோத்திக்கு நான் வருவேன் 
என்றுசொல்லி நந்தக் கோபாலர் 
யேற்ற திச்தாராசர்வும் 
சந்தோசமாகிக் களிகூர்ந்து 
தானே திசதரராசாவும் 
கண்ணேறு திஸ்டிகள் வாராமல் 
கையில் விபூதிதான் கொடுத்தார் 
திசதராசாவை வளியனுப்பி 
தேன்மொளி கோசலை முன்பில் வந்தார் 
என்தாயே அம்மா கோசலையே 
எனைவளர்த்த நாயகியே 
மாமுனிவருட சொல்ப்படியே 
வல்லரக்கியோடே போருசெய்து 
தாடகைப் பெண்ணாளைச் சங்கரித்து 
தவமுனிவர் வேள்விதான் வளர்த்து 
மாமுனியானவர் துயரந்தீற்த்து 
வாழும் அய்யோத்திக்கு நான் வருவேன் 


3545 


3550 


3555 


3560 


3522. ஆள்ப்பாடி - ஆயர்பாடி ; கண்ணன் பிறந்த இடம் . 
3550. திருஷ்டி > திஸ்டி ( பே.வ.மா ) 


107 


3565 


3570 


3575 


3580 


என்றுசொல்ல நந்தக்கோபாலர் 
யேந்திளை கோசலை சந்தோசமாய் 
சந்தோசமாகக் களிகூர்ந்து 
தார்குளலாளந்தக் கோசலையும் 
கண்ணேறு திஸ்டிகள் வாராமல் 
கையில் விபூதிதான் கொடுத்தாள் 
கோசலையாளையும் வரவளைத்து 
கோபால ராமரும் வளியனுப்பி 
வளியனுப்பிநந்தக் கோபாலர் 
வருகிறதோர் வேளையிலே 
கண்டாரேயிளைய பெருமாழும் 
காயாம்பு வண்ணர் கோபாலரை 
எங்கள் பெருமாளே கோபாலரே 
யேற்ற ரெகுராமசந்திரரே 
அடியேனுங் கூடவாறேனென்று 
அச்சுதராமருடதம்பியரும் 
என்று சொல்லயிளைய பெருமாழும் 
என்பெருமாள் நந்தக் கோபாலரை 
வந்தடிதொழுதாரேயிளையவரும் 
மாயாவுதாரனுஞ் சந்தோசமாய் 
சந்தோசமாய்க்களிகூர்ந்து 
தம்பியிளையோனைக் கூட்டிக்கொண்டு 
சிமித்திராதேவியை வளியனுப்பி 
செண்கண்ணெடுமாலுந்தம்பியரும் 
கெங்கையிலே நீர் மெழுகி 
கிறுவையுடன் மாத்துடுத்து 
யிட்டநாமங்கள் யிருபத்தேழும் 
யிலங்கு நாமம் பதினாயிரம் 
நாமக்குறியதுதான் கீறி 
ராமரும்யிளையபொ மாழும் 
திருந்த சந்தணப்பொட்டுமிட்டு 
செங்கையில் வரிவில்லெடுத்து 
அம்பெடுத்தார் சரமெடுத்தார் 
ஆயுதபாணிகள் சேற்ந்தெடுத்தார் 
கொலுகுசிம்மாசன மேடைவிட்டு 
விசுவாமித்திரர் இராமன் இலக்குவருடன் 

தாடகைமலை நோக்கி வரல் 
கோபால ராமருந்தம்பியரும் 
காடுசெடி வனங்கடந்து 
கானையாறுந்தான் கடந்து 
தவமுனிவர் வாழுமலை 


3585 


3590 


3595 


-3600 


108 


3605 


3610 


3615 


3620 


சன்னாசியுட மலையுமிட்டு 
கொக்கிருந்து பிறகுணத்தும் 
குடமாடி மலைகடந்து 
யிஞ்சி யேலம் விளையுமலை 
யிலுமிச்சந் தோட்டம் விட்டு 
அன்று நட்டு அன்றறுக்கும் 
அளகுசம்பாவயலுமிட்டு 
வீயிருந்தாலத்து விழும் 
யிந்திராணிமலை கடந்து 
காடுசெடிவனங்கடந்து 
கானையாறுவட்டப்பாறை விட்டு 
என்குருவேவிசுவாமித்திரரே 
யியல் முனிவரே சொல்லக்கேழும் 
காதம் உண்டோயின்னந்தூரம் உண்டோ 
காரிகை தரடகை வனமதுதான் 
காதம்யில்லை யின்னந்தூரம்யில்லை 
காரிகை தாடகை வனமதுதான் 
அந்தாதெரியுது உசந்தமலை 
அரிராமசந்திரரே 
கோவில் கொடிமரந்தெரியுதையா 
கொலுகுமணிமேடை தெரியுதையா 
தாடகையாளுடமலை தனிலே 
தலையலங்கார முந்தெரியுதையா 
, என்று சொல்லி விசுவாமித்திரரும் 
எங்கள் பெருமாளுந் தம்பியுமாய் 
தாடகையாழுட மலைதனிலே 
தாமோதரருந்தானே வந்தார் 

இராமரும் தம்பியும் வேள்வி வளர்த்தல் 
மாமுனிவர்வளர்ந்த வேள்விதன்னை 
மாயரெகுராமர்தானே கண்டார் 
யிந்தநல்லவேள்வியது 
எச்சியாகிப்பேச்சுதென்று 
அந்தநல்ல வேள்விக்கருகாக 
அரிராமசுவாமியுந்தான் பாற்த்தார் 
யிந்தத்ததலம் நல்லதலம் 
யேத்த வேள்வி . வளப்பதற்க்கு 
அன்பத்திரெண்டடி அகலத்திலே 
அறுபத்தி மூன்றடி நீளத்திலே 
வேறுவெட்டினார் வேள்விக்குளி அட்டபாதாளம் 


3625 


3630 


3635 


3602. உணத்தும் - உலர்த்தும் 


109 


3640 


3645 


3650 


3655 


( கு 


விஸ்தீரணமானதொரு வேள்விக்குளியில் 
கண்ணுக்களகான வற்ணமுஞ்செய்தார் 
கண்ணாடி போலவே சீவிமினுக்கி 
வாக்குடன் வேள்விக்கொரு வாசலுமிட்டார் 
வரிசையாய் விறகுவெட்ட வேணுமென்றார் 
உண்ணுமுன்னே குலத்துக்கொரு விறகு 
ஒரு நொடிதனிலே வெட்டவேணுமென்றார் 
சந்தணங்காருகில் மஞ்சணாத்தி முல்லை 
தக்கபிலாமரம் அத்தியரசு 
யேழுகுல விறகது தான் 
யிமைதட்டிமுளிக்குமுன்னே வெட்டுவாராம் 
வெட்டியவிறகை வண்டிதனிலேற்றி 
விரவுடன் வேள்விக்குளி முன்னே போட்டார் 
சுற்றிவரவே திரையும் வளைந்து 
சூதான வாசலிட்டு விறகடுக்கி 
கொத்தொடு தேங்காய் குலைகழும்போட்டார் 
லையோடு வாளைப்பளங் கொண்டெறிந்தார் 
அன்று கடைந்த மஞ்சணை போட்டார் 
அன்றைக்கு ஆட்டின யெண்ணையுமிட்டார் 
வாடைப் பொடியிலொருகோட்டை போட்டார் 
மணக்குமாம் பச்சைக் கற்ப்பூரமிட்டார் 
எள்ளுப் பொரியிலொரு கோட்டை போட்டார் 
எங்கள் பெருமாள் சந்தோசமாக 
அன்று விரிந்த முல்லைப்பூப் போட்டார் 
அளகுடைய திருவேள்விக்குளிதன்னில் 
வடமாலை சந்திரமாலையும் போட்டார் 
மல்லிகை முல்லையிருவாச்சி போட்டார் 
சிந்தனைகள் வாராமல் தேங்கயுடைத்து 
செவ்விளனி ஆயிரங்கண்திறந்துவிட்டார் 
தெற்ப்பையும் நறுநெய்யுந்தீயிலேவிட்டார் 
தென்னிலங்காபுரியெங்கு மணக்க 
எண்ணைக்குடத்திலே தொண்ணூறுமிட்டார் 
யிலுமிச்சங்காயிலே அஞ்நூறுபோட்டார் 
வெள்ளயைக் கொண்டங்கே முன்னே தொளித்தார் 
வெள்ளத்தலிப்பூவை வாரியே போட்டார் 
வாசனைமணங்கள் கமகமவென்ன 
வளருதல்லோ திருவேள்வியதுதான் 


3660 


3665 


3670 


3675 


3646. காரகில் > காருகில் ( பே.வ. மா ) - மரப்பெயர் 
3667. செவ்விளனி - செந்தேங்காய் இளநீர் 
3671. ஐந்நூறு > அஞ்சாறு ( பே . வ , மா ) 


110 


வேறு 


3680 


3685 


3690 


வானமட்டும் பூமி மட்டும் 
வளருதல்லோகருவுருவாய் 
வேள் விக்கருகேவிசுவாமித்திரர் 
விரைவாயச் செபத்தில்தானிருக்க 
கண்ணுரெண்டு மூடிக்கொண்டு 
கைரெண்டும் விரித்துக்கொண்டு 
அரிஓம் நமசிவாயமென்று 
அரனுடபேரில் ஒருநினவாய் 
வளர்த்த வேள்விக்கொரு பிறமாய் 
மாமுனியானவர் தவமிருக்க 
வளருதல்லோ புகையதுதான் 
வானமட்டும் பூமி மட்டும் 

தாடகை சீற்றமடைதல் 
கண்டாளே அந்த தாடகையாள் 
காரிகையாள் கோபங்கொண்டாள் 
கண்ணுரெண்டுஞ்சிவப்பேறி 
கடுங்கோபங்கொண்டாள் தாடகையும் 
எல்லாமலையிலும் பெரியமலையாய் 
எந்தன்மலையது ஆகிப்போச்சே 
பெண்பிள்ளையென்றல்லோ எண்ணிக்கொண்டான் 
பேர்பெரியதோர் மாமுனியும் 
முன்னே ஒருதரம் வேள்விசெய்து 
மோசப்பட்டுப்போனான் மாமுனியும் 
கண்டதுண்டமாகத் தலயை வெட்டி 
கள்ளுமதுவுங் கூட்டிக்குடித்திடுவேன் 
கொன்றிடுவேன் அவனைத்தின்றிடுவேன் 
கூறுகூறாய்க்குலை பிடுங்கிடுவேன் 
கருச்சுட்டுக் கரையில் வைத்து 
கள்ளுமதுவுங் கூட்டிக்குடிப்பேன் 
சடையறுப்பேன் முடியறுப்பேன் 
தாடிவீசயைப் பிடித்தறுப்பேன் 
பின்குடும்பிதனையறுப்பேன் 
அவன் பூணூலைப் பிடித்தறுப்பேன் 
என்று சொல்லியந்த தாடகையாள் 
யேந்திளையரக்கி கோபங் கொண்டாள் 
யேழுகடலும் ஒரு குதியாய் 
யெழும்பிக்குதித்தாளே தாடகையும் 
கண்ணில் கண்டாளே தாடகையாள் 
காரிகையு மெத்தக் கோபங் கொண்டாள் 
கண்ணுரெண்டுஞ்சிவப்பேறி 
காயாம்பு வண்ணருந் தம்பியரும் 


3695 


3700 


3705 


3710 


3175 


111 


3720 


3725 


3730 


பச்சை முகில்வற்ணர் கோபாலரை 
பைந்தொடிதாடகை கண்ணில் கண்டாள் 
தாடகையும் , இராமருந் தம்பியும் வாதமிடல் 
குளந்தையாகவே தெரியக்கண்டு 
கொம்பனைதாடகை யேதோசொல்வாள் 
உன் தகப்பனாரும் நீலனோடா 
உன்னைப்பெற்றவழும் நீலியோடா 
குருமுனிவனுடபேச்சைக்கேட்டு 
குளந்தயையெப்படி பிலத்துவிட்டான் 
மாமுனிவனுடபேச்சைக்கேட்டு 
மதலயையெப்படி போர்க்கு விட்டான் 
என்றுசொல்லியே தாடகைப்பெண் 
என்பெருமாழுக் கெடுத்துரைப்பாள் 
தாடகை பெண்ணாளுந்தானுரைக்க 
தாமோதரரும் யெடுத்துரைப்பார் 
பாரமலை போலிருந்தாலென்ன 
பட்டுப் போகப் போறாய் தாடகையே 
மலைபோலே அரக்கி நீயிருந்தாலென்ன 
மண்ணாங்கட்டியென்றெண்ணிக் கொள்வேன் 
அடவியென்ற கருமலையை 
அளகு சித்துளி பிளந்தாப்போல் 
துண்டுதுண்டாய்ப் பிளந்ததுபோல 
துனிபடப்போறாய் தாடகையே 
யேந்திளையேயின்னஞ் சொல்லுவென்று 
யென்பெருமாளதி கோபங்கொண்டார் 
வேலும் யீட்டிக்கெதிராக 
விரைவாய் மல்பிடிக்கவாராயோ 
எதிர்த்து சண்டை செய்வது நீதானோ 
என்று சொன்னாளந்த தாடகையாள் 
யென்று சொல்லவே தாடகையாள் 
யென் பெருமாளேது சொல்வார் 
வாரூம் பெண்ணே தாடகையே 
வாற்த்தை யொன்று சொல்லக்கேழு 
உன்னைப்போல் பாரு பெண்பிறந்தால் 


3735 


3740 


3745 


3720. நீலன் - நீலியின் அண்ணன் குமரி மாவட்டத்தில் நீலன்சாமி 

கோயிலும் நீலன்சாமி கதைப்பாடலும் உள்ளன என்பது 

இங்குக் குறிக்கத்தக்கது . 
3731. பட்டு - மடிந்து 
3733 , மண்ணாங்கட்டி- மண்ணினாலாகிய சிறியதுண்டு .. 
3737. துணிபட-- துண்டுபட 


112 


3750 


ஓடிக்கொண்டு திரிவாரோ 
கறக்க ஒட்டாப் பசுப்போலே 
காடேறித் திரிவானேன் 
மேலுங்கோடேறித்திரிவதற்க்கு 
விட்டாரோ உந்தனைத்தான் 
விட்டுவிட்டாரோ யென்ற போது 

தாடகைப் போர் 
வேகங் கொண்டாளே தாடகையும் 
கண்ணுரெண்டுஞ் சிவப்பேறி 
காரிகையாளதி கோபங் கொண்டு 
குன்றுமலைகளைத்தான் பிடுங்கி 
கோபாலர் மேலே விட்டெறிந்தாள் 
வில்லுனுடைய முனையாலே 


3755 


3760 


மேகவண்ணருந்தட்டிவிட்டார் 
ஆலமரங்களைத்தான் பிடுங்கி 
அச்சுதர் மேலேவிட்டெறிந்தாள் 
வள்ளலார் கையில் பிடித்தவில்லும் 
வஞ்சகியின் யெதிரே நிற்க்க 


3765 


உள்ள நாள் முளுதும் உண்டு 
ஒளித்துப் பின்வாங்கலாகாது 
துள்ளத்தோளடிகள் தன்னை 
துணிக்க ஓரம்பினாலே 
கொல்லவோவிடவோ வென் று 


3770 


கோபால ராமருங் கூறினாரே 
கோதண்ட வில்லதை ஞாணும் பூட்டி 
கோபல ராமரும் யெய்துவிட்டார் 

தாடகைஅழிவும் , வரம்பெறலும் 
ராமபாசக்கணையானதையும் 
நண்ணுதல் தாடகைமேல் தொடுத்தார் 
அம்புபட்டுதாடகையாள் 
அலறிவிளுந்தாளேமலைமீதிலே 
மலைமீதுல் மலைசாய்ந்ததுபோல் 
வல்லரக்கியுந்தான் விழுந்தாள் 
வானிலுயிர் பிரியுமுன்னே 


3775 


3780 


3750. ஒட்டா - ஒட்ட விடாத 
3752. கோடு - குன்று , மலை 
3772 . ஞாண் - கயிர் 

று 


113 


3785 


3790 


3795 


மாயவரையடிதொழுதாள் 
யென்பெருமாளே கோபால ( ) 
ரெகுராமச்சந்திரரே 
சிறியோர்கள் செய்தபிளை 
பெரியோரே பொறுக்கவேணும் 
பிளைகள் பொறுத்தால் பெரியோ ( ர் ) க்கு 
பெருமையல்லவோ கோபாலா 
உம்முடகையினாலிறப்பதற்க்கு 
உற்றபதவி தாருமையா 
தாருமென்று தாடகையாள் 
தாமோதரனையடிதொழுதாள் 
அருகிருந்த லெச்சும ( ண ) ரும் 
அரிராமசுவாமிக்கேதுரைப்பார் 
நம்மோடே யெதிர்த்ததென்ன 
நம்மை வந்தடி தொளுததென்ன 
என்றுகேள்க்கவே லெச்சுமணரும் 
என்பெருமாழுமெடுத்துரைப்பார் 
நம்மோட யெதித்தற்க்கு 
நல்லபதவி கொடுக்கவேணும் 
தாடகை யென்றபேர்மாற்றி 
தாடகை வெள்ளியென்றுபேர் கொடுத்தார் 
நச்சேத்திரப்பதவிதான் கொடுத்து 
ராமசுவாமியுந் தம்பியரும் 
மாமுனி விசுவாமித்திரரை 
மாயாவுதரனுமடி தொழுதார் 
சந்தோசமாகி களிகூர்ந்து 
தவமுனி விசுவாமித்திரரும் 
தாடகையைச் சங்கரித்தீரோ 
தாமோதரரே பெருமாளே 
என்னவெகுமதி செய்திடுவேன் 
யேதுவெகுமதி செய்திடுவேன் 
அட்டியல் நல்லசரப்பளியும் 
ஆபரணமாலை கொடுத்திடவோ 
கொத்துச்சரப்பளி ரெத்தி ( ன ) வடம் 
கோதண்டமாலை கொடுத்திடவோ 
முன்கை விரளாளி மோதிரமும் 
மோகனமாலை கொடுத்திடவோ 
அந்தவகைக ளானதெல்லாம் 


3800 


3805 


3810 


3815 


3784. பிழை > பிளை ( பே.வ. மா ) 
3812. அட்டியல் - கழுத்தணி 
3812. சரப்பளி - கழுத்தணி 


114 


3820 


3825 


3830 


ஆகாதெனவே களித்து 
விசுவாமித்திரர் இரரமருக்கும் தம்பிக்கும் 

பாசுபதக்கணைபற்றிக் கூறல் 
வளர்த்த அந்தவேள்விதன்னில் 
வந்துபிறந்துதே பாசுபதம் 
பாசுபதக்கணை பிறந்தபோது 
பதிவுடன் விசுவாமித்திரரும் 
யேதென்று கேட்டாரேகோபாலரும் 
யிசல் முனியானவரெடுத்துரைப்பார் 
கேள்க்கலையோ நந்தக் கோபாலா 
கீற்த்தி பெற்றதோர் வாசகத்தை 
தென்னிலங்கா புரியரசாண்ட 
திருமுடிபத்துள்ள ராவணனும் 
ராவணசூரனுட திருமகன்றான் 
நயமுடியிந்திர செயித்தவனும் 
யீஸ்பரனுடையயிடமதிலே 
யிலங்கையாண்டோன் மகன்யிந்திரசெயித்து 
பதினாலு வருசமட்டும் 
பாரவனவாச மானதிலே 
உண்ணாமலுறங்காமல் 
ஒருநினவாய் தானிருந்து 
தவசதுதான் செய்யுகிறான் 
சண்டாளன் யிந்திரசெயித்து 
வல்லரக்கன் மகனுடனே 
வாய்த்த போரது செய்யும்போது 
யிந்த பாசுபதக்கணையாலே 
பட்டுவிளுவான் யிந்திரசெயித்து 
என்றுரைக்க விசுவாமித்திரர் 
விகவாமித்திரரும் இராமரும் தம்பியும் 

மிதிலாபுரிக்குவரல் 
யென்பெருமாள் தம்பிலெச்சுமணர் 
என்குருவே விசுவாமித்திரரே 
யிசல்முனியே சொல்லக்கேழும் 
உம்முடைய சொல்ப்படிக்கு 
ஒன்றெடித்தாடகையைச் சங்கரித்தோம் 


3835 


3840 


3845 


3821. பாசுபதம் - பாணம் 
3831. இந்தரசித்து என்று கம்பராமாயணத்தில் இடம் பெற்றுள்ள 

பெயர் இந்நூலில் இந்திரசெயித்து என்று காணப்படுகிறது . 
3837. நினைவு > நினவு ( பே.வ. மா ) 
3849. ஒண்டொடி என்பது ஒன்றொடி என்று எழுதப்பட்டுள்ளது . 


115 


3850 


தாடகைப்பெண்ணானைச் சங்கரித்து 
தவமுனியே வேள்வி தான்வளர்த்தோம் 
அய்யோத்தி பட்டணமானதிலே 
அளகுமுனியே போய்ச் சேர்வோம் 
மாயாவு தரனுஞ் சொன்னபோது 
மாமுனியானவரேது சொல்வார் 
வாருமையா அரிகோபாலா 
மாயாவுதாரனே சொல்லக்கேழும் 
அய்யோத்திப்பட்டணமானதிலும் 
அஞ்சு பங்கு மிதுலாபுரி 
மிதுலாபுரிப்பட்டணம் போய்ப்பார்த்து 


3855 


3860 


3865 


விரைவாய் அய்யோத்திக்குச் செல்லவேணும் 
மாமுனியானவர் சொன்னபோது 
மாயாவு தரனுந்தம்பியரும் 
மூபேருந்தான் கூடி 
முத்தி பெறவே வளிநடந்தார் 

அகலியர் வரலாறு 
கானவனவாசமானதிலே 
காயாம்பு வண்ணரும் வாறபோது 
கல்லாய்கிடந்ததோர் அகலியரும் 
கார்வண்ணர் பாதம் பட்டபோது 
பெண்ணாகவே யெழுந்திருந்து 


3870 


3875 


பெருமாளை வந்தடி தான் தொழுதாள் 
அப்போது நந்தக்கோபாலர் 
அம்முனியுடனே துரைப்பான் 
கல்லாய்க்கிடந்த தென்ன 
பெண்ணாய் யெழுந்ததென்ன 
கேள்க்கிறாயோ நந்தக் கோபாலா 
கீற்த்தி பெற்றதோர் வாசகத்தை 
கல்லுப்பெண்ணாகிய காரணத்தை 
காயாம்பு வண்ணரே கேழுமென்றார் 
முப்பத்து முக்கோடி தேவர்கழும் 


3880 


முனிவரிருள்சி கிணநாதர் 
அட்டவசுகள் கிணனாதர் 
அமுற்தங்கடைய வேணுமென்றார் 
தெய்வேந்திரன் கௌதம மா (முனியும் 
சிறந்த திருப்பாற்க்கடலதிலே 
பருமலையை மத்தாக்கி 


3885 


3868. அகலியர் - அகலிகை கௌதமரின் மனைவி ஒரு பெண் 


116 


பாம்புதன்னைக்கயிறாக்கி 
பூமிதன்னைச் சாடியாக்கி 
புகள் பெறவே யமுற்தங்கடைந்தார் 
அமுற்தமது கடைந்திடவே 


3890 


ஆதி சிவன் கிறுபையினால் 
தெய்வேந்திரன் கடைந்த அமுற்தத்திலே 
சிறந்தகேதகம் பிறந்திடுமாம் 
கேதகம் வந்து பிறந்த போது 
கிறுபையுடன் தெய்வேந்திரன் 


3895 


வண்ணானுக்கு உபகாரமாய் 
வனவாசமானதில் விரட்டிவிட்டான் 
கௌதம முனிகடைந்த அமுற்தத்திலே 
கிளிபோல் அகலி பெண் பிறந்தாள் 
ஒப்பினையும் உடலளகும் 


3900 


ஒருபாகந் தலை முடியும் 
அஞ்சணகண் மையளகும் 
ஆடுகொப்புங்குளல் காதும் 
யேத்தாப்பும் நடையளகும் 
யிருகால்கை வீச்சளகும் 


3905 


பாற்த்தபேர்கள் மசங்கிவிள 
பத்துவிரல் மோதிரமும் 
ஆலிலை போலே வயிறும் 
அமைந்த நெத்திப் புருவங்கழும் 
சந்திர சூரியன் உதித்தாப்போல் 


3910 


தான் பிறந்தாளே அகலிப் பெண்ணாள் 
அவளுடைய அளகு கண்டு 
அளகுமுடி தெய்வேந்திரனும் 
தெய்வேந்திரன் யெனக்கென்றான் 
சிறந்த முனிவரினக்கே யென்றார் 


3915 


உனக்கினக்கென்று சொல்லி 
உற்றசண்டையும் போட்டுக்கொண்டார் 
தெய்வார்கள் கூட்டசபைதனிலே 
சிறப்பாயிருபேருந்தானே வந்தார் 
அப்போது அந்தத் தேவர்கழும் 


3920 


ஆதரவாகவேதான் மகிள்ந்து 
தெய்வேந்திரன் பக்கந்தானுரைத்தால் 
சிறந்த கௌதமர்தான் சபிப்பார் 


- 


3893. கேதகம் --- கழுதை 
3901. ஒருபாகம் - அளவைப் பெயர் 


117 


மாமுனிபக்கந்தானுரைத்தால் 
வாய்த்த தெய்வேந்திரனிருக்க ஒட்டான் 


3925 


யென்று சொல்லியந்த தெய்வார்கள் 
யின்பமுடனவர்தான்கூடி 
ஆளிச்சுனை யானதிலே 
ஆயிரம் வருசம் முங்கியிருந்தால் 
முங்கியிருந்து வந்தவற்க்கு 


3930 


3935 


முறமையுடன் தாறோமென்றார் 
என்றுரைக்கத்தெய்வார்கள் 
யேத்த முடிதெய்வேந்திரன் 
கச்சைகெட்டி நாமமிட்டு 
காந்தமுடிதெய்வேந்திரன் 
குதிபோட்டுத்தெய்வேந்திரன் 
கூண்டசுனைக்குள்ளே முங்குவாராம் 
அஞ்நூறு வருசம் முங்கியிருந்து 
அளகுமுடிநல்லதெய்வேந்திரன் 
மூச்சுப் பொறுக்க மாட்டாமல் 
முகனைபெற்ற தெய்வேந்திரன் 
தெய்வலோக மானதிலே 
சிறந்தயேழு கன்னியரும் 
யேலையென்றும் அரம்பை யென்றும் 
யேத்த ஊர்வசியாளென்றும் 


3940 


3945 


நாககன்னி முத்துக்கன்னி 
நல்லயிந்திராணி யென்றும் 
விப்படியேழுகன்னிமாரிருக்க 
யேற்ற அகலிகைப் பெண்ணாலே 
அவகடங்கள் பண்ணுவானாம் 


3950 


அளகுமுடி தெய்வேந்திரனும் 
மூச்சுப் பொறுக்க மாட்டாமல் 
முகனையுடள் வெளியில் வந்தான் 
ஆயிரம் வருசமுங்கியிருந்து 
ஆயிரத்தொன்றாம் வருசத்திலே 


3955 


ஆயிரத்தொன்றாம் வருசத்திலே 
அம்முனியானவர் வெளியில் வந்தார் 
கெ [ [ ] ளதம முனியானவர்தான் 
கன்னியகலிகையை மாலையிட்டார் 
மாலையிட்டு மணமுகித்து 


3960 


3929. முங்கி - மூழ்கி 
3950. அவகடங்கள் - வஞ்சகங்கள் 


118 


வாள்ந்தங்கிருந்தாரே கவுதமரும் 
யிருக்குமந்தவேளையிலே 
யேதுசொல்வான் தெய்வேந்திரன் 
அஞ்நூறு வருசம் நான்முங்கினேன் 
ஆயிரம் வருசம் நீ முங்கினாய் 


3965 


3970 


எந்தனக்குப் பாதியுண்டு 
யேந்திளையைப் போக ஒட்டேன் 
யென்று சொல்லியந்த தெய்வேந்திரன் 
யியல் முனியுடனேயுரைத்தான் 
அளிவளக்குப்பண்ணாதே 
அளகுமுடி தெய்வேந்திரா 
என்று சொல்ல அந்தக் கவுதமரும் 
யேது 

சொல்வான் தெய்வேந்திரன் 
எந்த வகையாலும் மாமுனியே 
யேந்திளை அகலிகையை வலதளிப்பேன் 


3975 


3980 


வலதளிப்பேனென்று சொல்லி 
வாய்த்த தெய்வேந்திரன் போனான் 
தெய்வலோக மானதிலே 
தேவராசன் தெய்வேந்திரன் 
அந்த ஆசனமானதிலே 
அளகுமுடிவேந்தர் தானிருந்தார் 
யிருக்குமந்த வேளியிலே 
யேத்த முடிதெய்வேந்திரன் 
சொன்னவாதம் அளிப்பதற்க்கு 
தூங்கா முடிவேந்தன் தெய்வேந்திரன் 


3985 


3990 


தெய்வலோகம் விட்டு கீளிறங்கி 
தெய்வேந்திரன் ஆனவன் தான் 
உண்டுறங்குஞ் சாமத்திலே 
ஒருவரையும் அறியாமல் 
அகலியுட மண்டபத்தில் 
ஆதரவாகவே வந்து நின்று 
சேவலாக வடிவு கொண்டு 
சிறகு தட்டிக் கூவுவானாம் 
கூகூகூகூ வெனவே 
கூவுவானாந் தேய்வேந்திரன் 
சேவல் சத்தங்கேட்டபோது 
சிறந்தகவுதமரேது சொல்வார் 


3995 


3970 , வழக்கு > வளக்கு ( பே.வ.மா ) 
3975. வலது - வல்லமை ; செயல் 


119 


4000 


4005 


என்னுடைய பெண்ணே அகலியரே 
யேந்திளையே சொல்லக்கேழு 
நேரம் விடிகூறாகிப் போச்சு 
நேரிளையே அகலியரே 
யீஸ்பரனார்க்குப் பூசைபண்ண 
யேந்திளையே நான் போக வேணும் 
பொக்கணமும் புலித்தோலும் 
பூசைப் பெட்டியுந்தானெடுத்து 
தெண்டு கமண்டலந்தானெடுத்து 
திருநீற்றுக்கப்பரை தானெடுத்தார் 
ஒட்டியாணமொடு முட்டுக்கச்சை 
யோக வேட்டியுந்தானெடுத்தார் 
யித்தனையுந்தானெடுத்து 
யேது சொல்வார் அகலியற்க்கு 
மன்னவன் கள்ளப் பாடமெல்லாம் 
மங்கை நல்லாள்க்கு பெடுத்துரைப்பார் 
வாரும் பெண்ணே அகலியரே 
மங்கையரே சொல்லவுங்கேள் 


4010 


4015 


4020 


ஆளிசிங்கம் வாழுமலை 
அங்கே ராச்சதர் வாழுமலை 
கரடிபுலியுள்ள மலை 
கள்ளருடைய பயமுமில்லை 
யிந்த அகலிகைப் பெண்ணவழும் 
ரெத்தினமாலயை யெடுத்தணிந்தாள் 
முத்துச்சரப்பளி ரெத்தின வடம் 
மோகன மாலயை யெடுத்தணிந்தாள் 
அட்டியலுஞ் சரப்பளியும் 
ஆபரண மாலை யெடுத்தணிந்தாள் 
அப்போது கவுதமனாரும் 
அன்புடனவரேது சொல்வார் 
பூசை பண்ணி வருமளவும் 
பெண்கொடியே அகலியரே 
வாசல் கதவைத்தான் பூட்டி 


4025 


4030 


மங்கையரே நீயிருப்பாய் 
என்று சொல்லியந்த மாமுனியும் 


4004 , பொக்கணம் - சோளியப்பை 
4006. கமண்டலம் - ஒருவகை நீர்ப் பாத்திரம் 
4007. கப்பரை - வட்ட வடிவான சிறுபாத்திரம் 
4008. கச்சை- ஆடை 


120 


4035 


4040 


4045 


4050 


யியல் முனியும் வருகையில் 
திடுதிடென வளிநடந்து 
சிவமுனியும் வருகையிலே 
அந்தவனவாசமிட்டு 
அளகு முனிவருகையிலே 
சேவல் வடிவாயிருந்த 
தேய்வேந்திரன் ஓடிவந்து 
மாமுனிவர் வடிவு கொண்டு 
வந்தானே தெய்வேந்திரன் 
சண்ணைபோட்டு யிருமிக்கொண்டு 
தானே வந்தான் தெய்வேந்திரன் 
யென்னுடைய பெண்ணே அகலிகயே 
யேந்திளையே வாசல் திற 
வசால்திறபெண்ணே வாசல் திற 
மடக்கொடி ே வாசல் திற 
அப்போது அகலியரூம் 
ஆயிளையுமெழுந்திருந்து 
நம்முடநாயகர் வந்தாரென்று 
நாயகியாழும் யெழுந்திருந்து 
வாசல் தன்னை திறந்தபோது 
வந்தானே தெய்வேந்திரன் 
காமவெறி தானெழும்பி 
கருத்தளிந்து தெய்வேந்திரன் 
ஆனையலறி விழுந்ததுபோல் 
அடித்துப்புரண்டவள்மேல் விழுந்தான் 
அப்போது அகலிப்பெண்ணாள் 
ஆயிளையாழும் மனம்பதறி 
என்னமோசம் வந்து போச்சு 
என்கணவன் மாமுனிக்கு 

ம் மாடன் பிடித்தானோ 
தட்டியெழுப்பிச்சோமாமுனியை 
கடுகவெறி தானெழும்பி 
கண்ணைமருட்டிட்டோ மாமுனியே 
என்றுசொல்லியந்த அகலிப்பெண்ணாள் 
யேங்கிமெத்தப் பரதவித்தாள் 
ஆவிக்கெட்டிச் சேற்த்துத்தானெடுத்து 


4055 


4060 


1 


4065 


4042. சண்ணை- ஓசை 
4055 , கருத்தளிந்து - நிலைதடுமாறி 
4067. பரதவித்தாள் - வருந்தினாள் 
4068. ஆவிக்கெட்டி - பற்றிப்பிடித்து 


121 


4070 


4075 


4080 


ஆயிளையாளைக் கொடுபோனான் 
பள்ளியறை மேடையானதிலே 
பைங்கொடியாளைக்கொடு போனான் 
மதனும் ரதியும் போலே 
மகிளந்து நன்றாய்ப்பாராட்டி 
யிருபேரும் ஒரு உடலாய் 
யிருந்தார்கள்யிருபேரும் 
யிப்படியேயிவரிருக்க 
யேத்த கவுதலைமாமுனிவர் 
கெங்கைக் கரையிலே செ [ r ] ல்லும் நேரம் 
கெங்காதேவி முளிக்கவில்லை 
நந்தவனத்திலே செ [ 1 ] ல்லும் நேரம் 
நறுமலர்கழும் விரியவில்லை 
யிதுயென்ன மாயமென்று 
யேத்தகவுதம மாமுனிவர் 
ஞானக்கண் ஒளிவினாலே 

யக்கண்ணுக்குத்தெரியக்கண்டார் 
தெய்வேந்திரனுட உபாயமென்று 
சிவமுனியானவர் தானறிந்தார் 
பூசைபண்ணிலாவ தென்ன 
பூப்பறித்தாலா வதென்ன 
கண்ணு ரெண்டுந்தீப்பொறியாய் 
கடுங்கோபமானார் மாமுனிவர் 
பூசைப்பெட்டியை உடைத்தெறிந்தார் 
பூணூலை அறுத்தெறிந்தார் 
திருப்பிரம்பானதை முறித்தெறிந்தார் 
தெண்டு கமண்டலம் யெடுத்தெறிந்தார் 


4085 


4090 


4095 


உத்திராச்சியமாலையை அறுத்தெறிந்தார் 
யோகவேட்டியைக் கிளித்தெறிந்தார் 
திருமுடியானதையவுத் தெறிந்தார் 
திருநீற்றுக்கப்பறை உடைத்தெறிந்தார் 
யீஸ்பரனுடைய கோவிலிலே 


4100 


யேற்றபூசையது பண்ணாமல் 
அந்தவனவாசச் சோலைவிட்டு 
அடுத்த வனக்காடும் விட்டு 
திடுதிடென வளிநடந்து 


4069. கொடு - கொண்டு 
4078. சொல்லும் - செல்லும் 
4098. அவிழ்த்து > அவுத்து ( பே . வ . மா ) 


. 


122 


4105 


4110 


4115 


4120 


சிவமுனியானவர் வந்துவிட்டார் 
என்னுடைய பெண்ணே அகலிகையே 
யேந்திளையே வாசல் திற 
வாசல் திறபெண்ணே வாசல் திற 
மங்கையரே பெண்ணேவாசல் திற 
மாமுனி சத்தங் கேட்டபோது 
மங்கைநல்லாளந்த அகலிகையும் 
அம்புபட்ட மான் போலே 
அங்கமெல்லாம் வேறுபட்டு 
உண்டைபட்ட . மான்போலே 
உள்ளுடைந்து தள்ளாடி 
என்ன செய்யப் போறேனென்று 
யேங்கியழுதவள் . தான் திறக்க 
வாசல் கதவைத் திறந்தபோது 
வாசல் நடையிலே யிருந்து கொண்டார். 
வாசல் நடையிலேயிருந்து கெரண்டு 
மங்கை நல்லாழுடனேது சொல்வார் 
பூசைபண்ணப் போனதின் பின் 
பெண்கொடியே யிங்கேயாராகிலும் 
வந்ததுண்டோ சொல்லுவென்று 
மாமுனியானவர்தான் கேட்டார். 
உம்மாணை மாமுனியே 
ஒருவரும்யிங்கே வரவேயில்லை. 
என்னயென்ன சொன்னாலும் 
என்மனசுதேறுதில்லை 
பெண்ணென்று பிறந்தவரை 
பின்னுமுன்னும் நம்பொண்ணாது 
மண்டபமானதிலே 
மணிவிளக்கை யேத்து மென்றார் 
மன்னவனுடைய 
மணிவிளக்கை யேற்றுவாளாம் 
அங்கம் பதறியே தெய்வேந்திரன் 
ஆடெடுத்த கள்ளனைப்போல் 
மாமுனிக்கு நானென்ன சொல்வேன் 
மனம் பதறியே தெய்வேந்திரன் 
பூனையாவான் யெலியாவான் 
பூச்சியாவான் தெய்வேந்திரன் 


4125 


4130 


4135 


4140 


4126 . ஆணை - சத்தியம் . ஆணையிடு என்றால் சத்தியம் செய் 

எனக் குமரி மாவட்ட வழக்கில் பொருள்படும் . 
4137. ஆடெடுத்த - ஆடுதிருடிய 


123 


4145 


4150 


4155 


4160 


ஆனையைப் போலிருந்தவனதான் 
பூனையைப் போல்வடிவெடுத்தான் 
பூனையைப்போல் வடிவுகொண்டு 
புகள் பெறவே தானிருந்தான் 
வாசல் நடையிலே தானிருந்த 
மாமுனி யெட்டிப்பிடித்துக் கொண்டார் 
கைப்பிடியாகத்தான் பிடித்து 
கடுக அடித்தாரேமாமுனியும் 
அடிபொறுக்க மாட்டாமல் 
அபயமபய முறையோமென்றார் 
யேன் காணு மாமுனியே 
யென்னை யடித்தாயே மாமுனியே 
ஆயிரம் வருசம் நீ முங்கியிருந்தாய் 
அஞ்நூறு வருசம் நானிருந்தேன் 
எந்தனக்குப் பாதியுண்டு 
யேத்த அகலி 
ஆனமட்டும் நீ பாரினவே 
அளகு தெய்வேந்திரன் சொன்னபோது 
ஒருயோனிக்கு ஆசைப்பட்டாய் 
உற்றபுகள் நல்ல தெய்வேந்திரா 
உந்தனுடைய தேகமெல்லாம் 
உற்றயோனியாய்ப் போவாயென்றார் 
ஆயிரம் யோனியாய்ப் போவாயென்று 
அருள் முனிவர் சாபமிட்டார் 
மாமுனிவர் சாபமிட்ட போது 
வாய்த்த தெய் வேந்திரனும் 
பார்த்த பார்த்த யிடங்களெல்லாம் 
பதிந்த யோனியாயிருக்கக் கண்டார் 
நாற்றம் பொறுக்கவும் மாட்டாமல் 
நளின முடி தெய்வேந்திரன் 
யிந்தச் சாபமானதுதான் 
என்னாலே பொறுக்கரிது 
அடியேன் பேரில் குற்றமையா 
அளகுமுனியே பொறுக்கவேணும் 
சிறியோர் செய்தபிளை 
பெரியோர்கள் பொறுக்கவேணும் 
என்றுசொல்லி தெய்வேந்திரன் 
யியல் முனியை அடிதொழுதான் 
மனமிரங்கி மாமுனிவர் 


4165 


4170 


4175 


4180 


4151. அபயம்- அடைக்கலம் 
4160. யோனி --பெண்குறி 


124 


4185 


4190 


4195 


4200 


மறுத்து ஒரு சாபமிட்டார் 
உந்தனக்கு யிட்டசாபம் 
ஒருக்காலுமே தீராது 
பாற்த்தபேருக்கு ஆயிரங்கண்ணும் 
உந்தனுக்கு ஆயிரம்யோனியென்றார் 
ஆயிரங்கண்ணுடையானென்று. 
அந்தரத்தேயாண்டிருந்தான் 
வாரும்பிள்ளா தெய்வேந்திரா 
வார்த்தையொன்று சொல்லக்கேழு 
அய்யோத்தி நாட்டில் ராமர் பிறந்து 
அரக்கிதாடகையைச் சங்கரித்து 
மிதுலாபுரியானதிலே 
வீரலெச்சுமியை மணமுகித்து 
ராவண சங்காரம் போர்முடிக்க 
ராமாவுதாரனுந்தான் வருவார் 
வருகிறதோர் நாளையிலே 
வாய்த்தமுடி தெய்வேந்திரா 
ஆயிரமணி முடித்தோளதயும் 
அரிராமசாமிக்குக் கொண்டு செல்வாய் 
என்றுசொல்லிக் கௌதமரும் 
யின்பமுடன் சாபமிட்டார் 
தெய்வலோக மானதிலே 
தேவர்க்கிறையவன் தெய்வேந்திரன் 
அகலிகைப் பெண்ணாளைதானளைத்து 
அம்முனியானவரேது சொல்வார் 
வாரும் பெண்ணே அகலிகையே 
மங்கயரே சொல்லக்கேழு 
கற்ப்பளிந்து போனாயகலிகையே 
என் கண்ணில் முளிக்கவுங் கூடாது 
அறமளிந்து போனாய் அகலிகையே 
அம்முனியிடத்திலுமாகாது 
கல்லாகப் போவாயென்று சொல்லி 
கடுக முனிவருஞ் சாபமிட்டார் 
மாமுனிவர் சாபமிட்டபோது 
மங்கைநல்லாழு மடிதொழுது 
யிந்தச் சாபமானதுதான் 
எனக்கெப்போது தீருமென்றாள் 
அய்யோத்தி நாடதிலே 
அளகன் தசதரராசவும் 
புத்திரர்களில் கீற்த்தி பெற்றோன் 


4205 


4210 


4215 


4220 


4183. ஒருக்காலும் - ஒரு பொழுதும் 


125 


4225 


4230 


4235 


பிரபல்லியமா யரிகோபாலர் 
மாமுனி விசுவாமித்திரரும் 
மன்னன் யிளைய பெருமாழும் 
மூபேரும் முன்னுந் பின்னும் 
முத்தி பெறவே வளிநடந்து 
தாடகைப் பெண்ணாளைச் சங்கரித்து 
தவமுனி வேள்வி தான்வளர்த்து 
மிதுலை நகர் வளம் பார்ப்பதற்க்கு 
மேகநிற வண்ண்ன் வாறபோது 
மாயவர் பாதம் பட்டபோது 
மங்கையரே மோச்சம் உண்டுனக்கு 
என்று சொல்லி கவுதம மாமுனியும் 
யின்பமுடனவர் தானுரைத்தார் 
அன்று மாமுனியிட்டசாபம் 
அச்சுத ராமரே தீற்ப்பாரென்றார் 
கல்லுப்பெண்ணான காரணத்தை 
கடுகச் சொன்னாரே மாமுனியும் 
மாமுனியானவர் சொன்னபோது 
மாயாவுதாரன் மனமகிளந்து 
கௌதம முனிவரை வரவளைத்து 
கன்னி அகலிகையைச் சேற்த்துவைத்து 
அந்தவனக் காவு விட்டு 
அடுத்தவனச் சோலைவிட்டார் 

காத்த வீரியன் அருச்சுனன் வரலாறு 
நாடும்பலபல தேசம்விட்டு 
ராமசந்திரமூற்த்தி வருகையிலே 
கெந்துருவராசன்மக்கள் நூறுபெண்கள் 
கிளிமொளிமார்களன்னேரம் 
கெங்கை கரையிலே தானிறங்கி 
கிறுவையுடனவர் நீராட 
காத்த வீரியனென்ற அருச்சுனனும் 
கெங்கைக் கரையிலே தானும் வந்தான் 
வாரும் பெண்ணே மடக்கொடியே 
மங்கையரே சொல்லக் கேழு 
எந்தனுடன் கலவி செய்ய 
யேந்திளை மாதர்களே வருவீர் 


4240 


4245 


4250 


4255 


4221. பிரபல்லியம்- பிரசித்தி ; பெருமை 
4225 முக்தி > முத்தி ( பே.வ.மா ) 
4254. கலவி - உடலுறவு 


126 . 


4260 


4265 


அப்போது பெண்கொடிமார் 
அன்பினுடனேது சொல்வார் 
மாதா பிதாதானறிந்து 
மணஞ்செய்து உமக்குத்தந்தால் 
போதரவாக நாங்கழுந்தான் 
புகழுடனே உமைச்சேர்வோம் 
அல்லவென்றால் உமைச்சேர்வதில்லை 
ஆயிளைமார்களுந்தானுரைத்தார் 
கடுக வெறிதானெழும்பி 
காத்த வீரியனென்ற அருச்சுனனும் 
கண்ணுரெண்டுஞ்சிவப்பேறி 
காரிகை மார்களைச் சாபமிட்டான் 
எந்தனக்கு ஆகாதபேர் 
யிப்புவி ராசனுக்கு ஆக மாட்டீர் 
கூன்குருடு நொண்டி சப்பாணி . 
குறையாகவே போவீரென்றார் 
யென்று சொல்லி காத்தவீரியன் 
யேந்திளை மாரைச்சாபமிட்டான் 
யிந்தச் சாபமானது தான் 
எங்கழுக் கெப்போ தீருமென்றார் 
மனதிரங்கி காத்தவீரியன் 
மறுத்து ஒரு சாபமிட்டார் 
அய்யோத்தி ராமர்தான் பிறந்து 
அளகுதிசதர ராசனுக்கு 
புத்திரவாஞ்சை தான் தீற்ந்து 


4270 


4275 


4280 


பெண்கொடி தாடயைச் சங்கரித்து 
அகலிகை சாபந்தான் தீற்ந்து 
அரிராமசுவாமியுந்தம்பியுமாய் 
மாமுனி விசுவாமித்திரரும் 
வாய்த்த அரிராம சுவாமியும் வாறபோது 

4285 
ராமசாமியைக் கண்டவுடன் 
நாரியரேசாபந்தீருமென்றார் 
அப்படியே பெண் கொடிமார் 
அரிராமரையடிதொளவே 
அன்று தவிர்த்தசாபமது 

4290 
அச்சுதராமரே தீற்த்தோமென்றார் 

இராமர் , தம்பி , விசுவாமித்திரர் களைப்பாறுதல் 
அந்த அதிசயம் பார்த்துகொண்டு 


4260. போதரவு - பெருமை 
4287. நாரியர்- பெண்கள் 


127 


4295 


4300 


அச்சுதராமருந் தம்பியரும் 
மாமுனிவிசுவாமித்திரரும் 
வளம்பெறவே வளிநடந்தார் 
மிதுலாபுரிக் கோர்பிறமாய் 
விரையத்திருவால மரத்தைக்கண்டார் 
என்னுடைய தம்பி லெச்சுமணா 
என்குருவே விசுவாமித்திரரே 
அய்யோத்திதிசதரர் சொல்ப்படியே 
அரக்கிதாடகையைச் சங்கரித்தோம் 
அகலியர்சாபந்தனைத்தீர்த்தோம் 
ஆயிளைமார் சாபந்தனைத்தீற்த்தோம் 
யிந்ததிருவால மரமதிலே 
யிருந்து தகையாறிப் போவோமென்றார் 
மாயன்ரெகுராமர் சொன்னபோது 
மாமுனிவிசுவாமித்திரரும் 
அந்தவரிவால மரமதிலே 
அம்முனியானவ ரினிதிருந்தார் 
தம்பியுடைய மடிதனிலே 
தாமோதரனும் பள்ளிகொண்டார் 
மிதிலை நகரில் இராமரைக் கண்ட பெண்கள் 

மோகம் கொளல் 


4305 


4310 


யிப்படியாகவே யிவரிருக்க 
யேற்ற மிதுலாபுரிதனிலே 
தெய்வமிதுலயை அரசாண்ட 
தீரன் தினகர ராசாவும் 


4315 


மலடிருந்து பெற்றமகள் 
மாதுசூடாமணி லெச்சுமியாள் 
பூலோக நாயகியாள் 
பெட்டகத்தோடே பிறந்தமகள் 
அவள் பிறந்த நாள் முதலாய் 


4320 


4325 


அறுபதுபேர் தோளியர்கள் 
தோளிமாரும் பாங்சியரும் 
துடியிடை மார்கழுந் தான்கூடி 
பந்தடிக்க வேணுமென்று 
பாவையர்கள் தான் கூடி 
பந்தடிக்கும் மேடையிலே 
பாவையவர்க ளெல்லோரும் 
யிருகையிலும் ஆள்பகுந்து 
யேந்திளை சீதாலட்சுமியாள் 
தலைபகுந்து தனைப்பாற்த்து 


4330 


128 


தானடித்தாள் லெட்சுமியாள் 
சீதாலெட்சுமியடிக்கும்பந்து 
சிறிராமர்தானறிந்து 
திருவாலமரத்தின் கீள்தானிருந்த 
திருமாலைப்பெருமாழும் யெழுந்திருந்தார் 


4335 


4340 


4345 


மிதுலாபுரிவனம் பார்த்துக் கொண்டு 
விரைய அய்யோத்திக்குப் போகவேணும் 
என்று சொல்லியந்தக் கோபாலர் 
என்பெருமாள் தம்பிலெட்சுமணரூம் 
மாமுனி விசுவாமித்திரரும் 
வளம் பெறவே வளி நடந்தார் 
மிதுலா புரியானதிலே 
மேலத்தெருவிலே ராமரவர் 
எங்கிருந்துயிங்கே வந்தாரோ 
யிப்படி ஒருவரைக் கண்டதில்லை 
காமனோ யிவர்வேலவனோ 
காயாம்பு மேனியனோ 
சீவகனோ நான்முகனோ 
தெய்வேந்திரன் யிவர்தானோ 
சந்திரனோ சூரியனோ 
தாமோதரனோ பெருமாளோ 
யிந்திரனோ யிறையவனோ 
என் பெருமாள் கோபாலரோ 
கையில் வரிவில்லைக் கண்டபெண்கள் 
கடுகவெறியது கொண்டிடுவார் 


4350 


4355 


4360 


திருநாமக்குறியைக் கண்டபெண்கள் 
தியங்கிடுவார் மசங்கிடுவார் 
முன்கையைக் கண்டபெண்கள் 
மூற்ச்சையற்று தான்கிடப்பார் 
பின்னளகைக்கண்டவர்கள் 
பிறகாலே தான் துடர்வார் 
அப்படியாகவே பெண்களெல்லாம் 
அரிராமசுவாமியைப் பார்த்திருக்க 
திரும்பிமுகம் பாராமலே 
செண்கண் நெடுமாலுந் தம்பியரும் 
அந்தத் தெருவீதி தான் பார்த்து 
அடுத்ததெருவிலே ராமர்வர 
எட்டியெட்டிப் பார்ப்பாரும் 


4365 


4348. சீவகன்- சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தின் கதைத் 


தலைவன் 


129 


4370 


4375 


4380 


4385 


யேணிவைத்துப் பார்ப்பாரும் 
அன்று வைத்த மண்சுவரை 
அளித்தேறிப்பார்ப்பாரும் 
திரும்பிமுகம் பாராமல் 
செண்கண் நெடுமாலுந்தம்பியரும் 

சீதைபந்தாடல் 
மாமுனி விசுவாமித்திரரும் 
வடக்குத் தெருவீதிதன்னில் வந்தார் 
பெட்டகத்தோடே பிறந்தமகள் 
பூலோக நாசகி சானகியும் 
வில்லோடே பிறந்தவள் தான் 
வீரமகாலெட்சுமியாள் 
அவள் பிறந்த நாள் முதலாய் 
அறுபதுபேர் தோளியரும் 
பந்தடிமேடையானதிலே 
பைந்தொடி மார்கழும் பந்தடித்தார் 
சீதாலட்சுமியடித்த பந்து 
ஆகாசமுட்டியே கீள விழுமாம் 
லெட்சுமி தேவியடிக்கும்பந்து 
ஆரும் ஒருவர் பிடித்தறியார் 
யிப்படியாகவே பந்தடித்து 
யேந்திளை லெட்சுமி நிற்க்கையிலே 
பச்சநிறம் போன்றவர்தான் 
பள்ளிகொண்ட பெருமாழும் 

சீதை இராமர் மீது மோகங்கொளல் 
லெட்சுமியாள் அடித்தபந்தை 
ராமசுவாமியும் பிடித்துக்கொண்டார் 
ராமசுவாமி தான் பிடித்தபந்தை 
லெட்சுமி பேரிலே யெடுத்தெறிந்தார் 
பந்துபிடிபட்ட வேளையிலே 
பைந்தொடி சீதாலெட்சுமியாள் 
நானடித்த பந்தைப்பிடித்தவர்தான் 
எனக்கருமை கணவனாகுமென்றாள் 
அருமைக் கணவனாகுமென்று 
அன்னலெட்சுமி மசங்கிவிட்டாள் 
அன்னந்தண்ணீர் குடியாமல் 
அமுதேத்துங் கொள்ளாமல் 


4390 


4395 


4400 


4377. நாயகி > நாசகி ( பே.வ.மா ) 
4403. அமுதேத்து - உண்டல் 


130 


பந்துசனங்கள் அறியாமல் 
பாக்கிலையும் அருந்தாமல் 

4405 
வருந்தி மெத்தப்புலம்பிக்கொண்டு 
மாதுமனோன்மணி யினிதிருந்தாள் 
தோழியர் சீதையின் நிலையை தினகரராசனுக்கு 

எடுத்துரைத்தல் 
சீதையம்மாள் மசக்கங்கண்டு 
சேய்யிளைமார் தோளிப் பெண்கள் 
அரசாழும் மன்னவற்க்கு 

4410 
அறிக்கையிட்டார் பெண்கொடிமார் 
என்மகளே பொன்மகளே 
யேந்திளையே சீதாலெட்சுமியே 
அமுற்த கல்யாணி நீ பூலோகி 
ஆயிளையே சீதாலெட்சுமியே 

4415 
லெச்சுமிப் பெண்ணாள் தன் அருகிருந்து 
நண்ணுதல் மார்கழுந்தான் புலம்ப 
சேற்ந்துயிருந்ததேர் தோளியர்கள் 
தினகர ராசனுக்குச் செய்தி சொல்வார் 
மன்னவர்க்குத்துரை மன்னவனே 

4420 
மகுட முடிதரித்த மன்னா 
தென்னவர்க்குத் தென்னவனே 
தினகரராசனே சொல்லக்கேழும் 
உந்தன்மகள் சீதாலெட்சுமியும் 
உற்றதோளியருந்தான் கூடி 

4425 
பந்தடிக்கும் மேடையிலே 
பந்தடிக்கிற வேளையிலே 
சீதாதேவியடித்த பந்தை 
தேசத்தில் ஒருவரும் பிடித்தறியார் 
யிப்படியாகவே பந்தடித்து 

4430 
யேந்திளை சீதையும் நிற்க்கயிலே 
எங்கிருந்தோ ரெண்டு ராசாக்கள் 
யியல் பெரிய முனியொருவர் 
பச்சை நிறங்கொண்டவர்தான் 
பள்ளிகொண்ட பெருமாளோ 

4435 


4404. பந்து சனங்கள் --சுற்றத்தார் 
4405 பாக்கிலை - வெற்றிலை பாக்கு 
4417. நன்னுதல் 

என்பது 

நண்ணுதல் 
பட்டுள்ளது . 


என்று எழுதப் 


131 


4440 


4445 


4450 


4455 


லெச்சுமியாள் அடித்த பந்தை 
ராசாவும் பிடித்துக்கொண்டார் 
பந்து பிடிபட்ட செய்தியதை 
பைந்தொடிமாதரெடுத்து ரைப்பார் 
யென்று சொல்லயந்த தோளிப் பெண்கள் 
யேற்ற தினகரராசாவும் 
யென்மகளே நல்லபொன்மகளே 
யேந்திளையே சீதாலெட்சுமியே 
யென்ன ஆபத்து வந்து போச்சு 
யென்மகள் சீதாலெட்சுமிக்கு 
மலடாயிருந்து மனமுருகி 
மங்கையரே உனைக்கண்டெடுத்தேன் 
அம்புபட்ட மான் போலே 
அங்கமெல்லாம் வேறுபட்டு 
உண்டை பட்ட மான்போல் 
உள்ளுடைந்து தள்ளாடி 
வாடி மனங்கோடியல்லோ 
மனங்கலங்கியிருக்கையிலே 
பந்தாடுமேடையிலே 
பந்தடித்து விளையாடையிலே 
எங்கிருந்தோ ரெண்டு ராசாக்கள் 
யியல் பெரிய முனியொருவர் 
லெச்சிமியாளடித்த பந்தை 
ராசாக்கள் பிடித்துக்கொண்டார் 
அடித்தபந்தை தான்பிடித்து 
ஆயிளைபேரில் தானெறிந்தார் 
நானடித்த பந்தைப் பிடித்தவர்தான் 
எனக்கு நாயகராகுமென்றார் 
என்றுரைக்கத் தோளிப்பெண்கள் 
யேதுசொல்வார் தினகரரும் 
அன்னந்தண்ணீர் குடியாமல் 
அமுதேத்துங் கொள்ளாமல் 
பண்ணுந்தமிள் ஓதாமல் 
பாக்கிலையுமருந்தாமல் 
திருந்தமலர் சூடாமல் 
திருநீறும் பூசாமல் 
வருந்திமெத்தப்புலம்பிக் கொண்டு 
மங்கை நல்லாள் மசங்கி விட்டாள் 
என்று சொல்லத்தோளியர்கள் 
யின்பமுடன் தினகரரும் 


4460 


4465 


4470 


4475 


4452. கோடி- வருந்தி 
4466. அன்னம் - சோறு 


132 


4480 


சந்தோசமாய்க் களிகூர்ந்து 
தானேதிகனர ராசாவும் 
லெட்சுமியாளோடே பிறந்த 
நல்லவரி வில்லானதையும் 
அறுபதினாயிரங்கிங்கிலியர் 
அசைக்கமுடியாத தெய்வவில்லை 
தெய்வவரிவில்லை வளைத்தவற்க்கு 
சீதையரை மணஞ்சூட்டிவைப்பேன் 
சீதையரை மணஞ்சூட்டி வைத்து 
தெய்வமிதுலயை ஆளவைப்பேன் 
என்றுசொல்லி தினகரராசவும் 
யின்பமுடன் தானுரைத்தார் 
லெட்சுமிதேவியைக் கூட்டிக்கொண்டு 
நல்லதினகரராசவும் 
சிங்காசனமேடை தானோக்கி 


4485 


4490 


தினகரராசாவும் லெட்சுமியும் 
பந்தாடும் மேடைதான் கடந்து 
பழுங்கி மண்டபந்தான் கடந்தார் 
அம்பலமுஞ் சாவடியும் 
அளகுமணிமேடைவிட்டு 

4495 
உப்பரிகை மேடைவிட்டு 
உசந்த கூடாரமேடைவிட்டர் 
நாற்க்காலிக்கூடுதான் கடந்து 
நடைசாலைசத்திரந்தான் கடந்தார் 
முன்மணிமண்டபம் பின்மண்டபம் 

4500 
முத்துமண்டபந்தான் கடந்து 
கொலுவிருக்குஞ் சிங்காசன மேடையிலே 
கொத்த வேந்தன் தினகரனும் 
மந்திரி மார்களை வரவளைத்து 
மகுடமுடிமன்னரெடுத்துரைப்பார் 

4505 
தினகர ராசா சீதையின் திருமணம் பற்றி 

அறிவித்தல் 
லெட்சுமியாளோடு பிறந்த வில்லு 
நல்ல கோதண்ட வில்லுதன்னை 


4480. கிங்கிலியர் ஏவலாட்கள் 
4493. பழுங்கி - பளிங்குக்கல் 
4494. அம்பலம் -- சபைகூடுமிடும் 
4494. சாவடி- அறச்சாலை 
4496. உப்பரிகை - மேல்வீடு 
4497. உயர்ந்த > உசந்த ( பே.வ. மா ) 


133 


4510 


4515 


4520 


4525 


அறுபதினாயிரங்கிங்கிலியர் 
அசைக்கொண்ணாத தெய்வமில்லை 
ஒருவனாக வில்லை யெடுக்கவேணும் 
ஒருவனாக வில்லை வளைக்கவேணும் 
வில்லை வளைத்திடும் பேர் கழுக்கு 
வீரலெட்சுமியை மாலையிட்டு 
மாலையிட்டு மணமுகித்து - 
வாய்த்த மிதுலாபுரியாளவைய்பேன் 
என்று செல்லி தினகரரும் 
யேத்தமந்திரி மார்க்கறிவித்தாராம் 
அப்போது அந்தமந்திரிமார் 
அன்பத்தாறு தேசத்துக்கறிக்கை செய்தார் 
அன்பத்தாறுதேசத்து ராசாக்களை 
அளகுமிதுலைக்கு வரவளைத்தார் 
கோதண்டவில்லை வளைக்கவேணும் 
கோதையரை மணஞ்சூட்டவேணும் 
என்று சொல்லியந்த தினகரரும் 
எல்லோர்க்குங் கட்டுரைத்தார் 
எல்லோருங் கூடியிருக்கையிலே 
தம்பி இராமரிடம் வில்லை எடுத்துக் 

கொடுத்தல் 
யிளையபெருமாழும் யேது சொல்வார் 
எந்தயெந்த வகையாலே 
யேந்திளையை மணஞ்சூட்டிவைப்பேன் 
அறுபதினாயிரங் கிங்கிலியர் 
அசைக்கொண்தை தெய்வவில்லை 
ஒருவனாக வில்லை வளைப்பதெங்கே 
உத்தமியை மணமுடிப்பதெங்கே 
தெய்வரிவில்லை வளைப்பதெங்கே 
சீதையரை மணமுடிப்பதெங்கே 
என்றுசொல்லி தேசராசாக்கள் 
எண்ணாமல்யெண்ணிநிற்க 
எங்கேயிருக்கிது தெய்வவில்லு 
என்றுகேட்டாரே லெட்சுமணரூம் 
யிந்தாயிருக்குது தெய்வவில்லு 
லெட்சுமியோடே பிறந்தவில்லு 
என்று சொன்னார் தினகரரும் 
யேறிட்டுப்பாற்த்தாரிளைய பெருமாழும் 
அறுபதினாயிரங்கிங்கிலியர் 
அசைக்க ஒண்ணாத தெய்வவில்லை 


4530 


4535 


4540 


4545 


4519. அறிக்கை - அறிவிப்பு 


134 


மாயவர்தம்பியிளைய பெருமாழும் 
வண்ணவில்லதை கயிலெடுத்து 
அன்னேர ( ம் ) யிளைய பெருமாழும் 
அரிராமசுவாமி கயில் கொடுத்தார் 

இராமர் வில் வளைத்தல் 
வாங்கியே நந்தக் கோபாலர் 

4550 
வைகுண்டராமருந்தான் வளைத்தார் 
வில்லை வளைத்தவர்ஞாணேத்தி 
மெல்லியரோடே பிறந்த வில்லை 
ராமருடை பாதம்பட்டபோது 
லெட்சுமியோடே பிறந்தவில்லு 

4555 
மடமடென்றும் திடுதிடென்றும் 
வளையுதல்லோ தெய்வவில்லு 
தெய்வவரி வில்லைத்தானெடுத்து 
செண்கண்நெடுமாலும் முறித்துவிட்டார் 
வற்ணராசனை வரவளைத்து 

4560 
வகுத்துக் கொடுத்தாரே பாதிவில்லை 
பச்சைமுகில் வண்ணர்கீற்த்திதன்னை 
பாடிபடிப்பதற்குப் பாதிவில்லு 
யிப்படியாகவேதான் கொடுத்தார் 
யென் பெருமாள் நந்தக்கோபாலர் 

4565 
தெய்வவரிவில்லை முறித்தபோது 
தினகரராசன் மனமகிளந்து 
சந்தோசமாகி களிகூர்ந்து 
தன்மகளை மணஞ்சூட்டு மென்றார் 
இராமர் பெற்றோர்களைத் தன் திருமணத்திற்கு 

வரவழைக்க வேண்டல் 
என்றுரைத்த மன்னன் தினகரர்க்கு 

4570 
யேதுசொல்வார் நந்தக்கோபாலர் 
என் அய்யாதிசதரர் வரவேணும் 
என்தாயார் மூபேரும் வரவேணும் 
தம்பி யிருபேரும் வரவேணும் 
கார்குளலைமணஞ்சூட்டுதற்க்கு 

4575 


4549. கையில் > கயில் ( பே.வ. மா ) 
4563. இவ்வரியில் வில்லுப்பாட்டுப் பற்றிய குறிப்பு உள்ளது . 

வில்லுப்பாட்டு ஒரு நாட்டுப்புறக்கலை . இக்கலை திரு 
நெல்வேலி, குமரிமாவட்டத்தில் இன்றும் பேணப் 
பட்டுவருகிறது . வில்லுப்பாட்டுக்கலையில் வில் ஓர் 
இன்றியகையாத கருவி . இராமர் கதை வில்லுப்பாட் 

டாக பாடப்படும் என்பதனை இவ்வரி சுட்டுகிறது . 
4572 , அய்யா- தந்தை 


135 


மாதாபிதாக்களை யறியாமல் 
மங்கையரை மணமுடிப்பதில்லை 
என்றுரைக்க நந்தக்கோபலர் 

விசுவாமித்திரர் திசதரனுக்கு நீட்டு அனுப்பல் 
யேத்த விசுவாமித்திரரும் 
ஐயோத்தியாபுரி யானதிலே 

4580 
அளகன் திசதர ராசனுக்கு 
தாடகைப்பெண்ணாளைச்சங்கரித்து 
தவமுனிவேள்விதாமுடித்து 
அகலிகை சாபந்தான் தீற்ந்து 
அளகுமிதுலாபுரிதனிலே 

4585 
மிதுலாபுரிநகரானதிலே 
வேந்தன் தினகரன் பெற்றமகள் 
மலடிருந்து பெற்றமகள் 
மாமயில் சீதாலெட்சுமியாள் 
பெட்டகத்தோடே பிறந்தமகள் 

4590 
பூலோக நாசகியாள் ; 
அவளோடே பிறந்த வில்லை 
அசைக்காண்ணாக் கோதண்டவில்லை 
கோதாண்டவில்லைத் தான் வளைத்து 
கோதையரை மணஞ்சூடுதற்க்கு 

4595 
அய்ய திசதரர்வரவேணும் 
அன்னை மூபேரும் வரவேணும் 
மாமுனிவர் சொல்ப்படியே 
மடச்கொடியை மாலை சூட்டுதற்க்கு 
தம்பிமார்கள் வரவேணும் 

4600 
தன்னுடசேனைத்தளங்கள் வரவேணும் 
என்று சொல்லி திருநீட்டெழுதி 
யேற்றதோர் ஓட்டன்கைகொடுத்தார் 
திருநீட்டைத்தான் வாங்கி 
சிறந்த ஓட்டன் வளிநடந்தான் 

4605 
மிதுலா புரிதனைக்கடந்து 
விரைவுடன் ஓட்டன் வளிநடந்தான் 
நாடுபலபல தேசமிட்டு 
நல்ல அய்யோத்தியாபுரியில் வந்தார் 
அய்யோத்தியாபுரியானதிலே 

4610 
திசதரன் நீட்டினைப்பெறல் 
அளகுதிசதரராசாவும் 
சிம்மாசனத்திலிருக்கையிலே 


4602 திருநீட்டு - திருமுக ஓலை ( கடிதம் ) 


4615 


என்று சொல்லி மன்னன் திசதரரும் 

136 
திருநீட்டு வாசகந்தன்னை வைத்தான் 
திருநீட்டானதைக் கண்ட போது 
சிறந்ததிசதர ராசாவும் 
என்ன அபகேடுவந்து போச்சோ 
என்னுடைய மக்களிரு பேர்க்கும் 
மதலைகளை நானும் போர்க்கு விட்டேன் 
குலைவாளரக்கி தாடகையாள் 
கொன்று போட்டாளோ பாலகரை 
வல்லரக்கியந்த தாடகையாள் 
மாயாவுதாரனைக் கொன்றாளோ 
அறுபதினாயிரம் வருசமட்டும் 
அய்யோத்திதன்னிலே மலடிருந்து 
மலடிருந்து மனமுருகி 
மாயாவுதானைப் பெற்றெடுத்தேன் 
என்ன அபகேடு வந்து போச்சோ 
என்மகள் நந்தக் கோபாலர்க்கு 


4620 


4625 


4630 


4635 


4640 


யேங்கி மறுகியே தானழுதார் 
அளுத கண்ணீர் ஒளுகுதையா 
அளகுதிசதர ராசாவுக்கு 
மந்திரிமார் பிறதானிமாரும் 
மார்போடே மன்னன்திசதரரை 
தேறுதல் சொல்லியே மன்னவரை 
சிறப்பாகவே நிறுத்திவைத்து 
ஓட்டன் கொடுவந்த நீட்டுதன்னை 
உடனேயவர் வாசிப்பாராம் 
அய்யோத்தியாபுரியரசாழுந் 
அய்யா திசதரராசாவுக்கு 
என்னுடைய அய்யா திசதரரே 
யிப்போ ஒருவார்த்தை சொல்லக்கேழும் 
உம்முடைய வாக்குச் சொல்ப்படியே 
ஒன்றொடி அரக்கியைச் சங்கரித்தேன் 
தாடகைப்பெண்ணாளைச் சங்கரித்து 
தவமுனி வேள்விதனைத் வளர்த்தோம் 
அகலிகை சாபந்தனைத்தீற்த்து 
அளகுமிதுலா புரிதனிலே 
மிதுலாபுரியானதிலே 


4645 


4650 


4616 அபகேடு - துன்பம் 
4640-4657 . இவ்வரிகளில் கடிதத்தில் எழுதப்பட்ட செய்தி 

அமைந்துள்ளது 


137 


4655 


4660 


4665 


வீரலெட்மியாளோடு பிறந்த வில்லு 
அறுபதினாயிரங் கிங்கிலியர் 
அசைக்க ஒண்ணாத தெய்வவில்லை 
சிவமுனியானவர் சொல்ப்படியே 
தேய்வவரிவில்லைத்தான் வளைத்தேன் 
சீதையரை மணஞ்சூட்டுதற்க்கு 
சிறந்தமிதுலைக்கு வரவேணும் 
என்று சொல்லி திருநீட்டுதன்னை 
யின்பமுடனவர் வாசிப்பாராம் 
திருநீட்டுவாசகங்கேட்டபோது 
சிறந்த திசதரராசாவும் 
யேங்கியழுத திசதரரும் 
யேந்திளை மார்களுஞ் சந்தோசமாய் 
வந்து சொன்னதோர் ஓட்டனுக்கு 
வரிசை பலதுந்தான் கொடுத்தார் 
அட்டியலுஞ்சரப்பளியும் 
ஆபரணமாலை வரிசையிட்டார் 
முங்கை மோதாரியுடன் 
மோகன மாலை வரிசையிட்டார் 
ஒட்டனையுந்தானனுப்பி 

திசதரன் இராமருக்கு மணம் 

சூட்டப்புறப்பட்டுவரல் 
உற்றதிசதரராசாவும் 
மந்திரிமார்களை வரவளைத்து 
மகுடமுடி மன்னன் திசதரரும் 
மிதுலாபுரியானதிலே 
வெண்ணையுண்ட பெருமாழுக்கு 
மணமாலை சூட்டவேணும் 
வாய்த்த படைகளை யெழுப்புமென்றார் 
சந்தோசமாகக் களிகூர்ந்து 
தானே திசதரராசாவும் 
பயணம் பயணமென்று 
பாளையத்தையெழுப்புமென்றார் 
அறுபதுனாயிரங்கன்னிமாரும் 
அறுபதுனாயிரங்தேவிமாரும் 
ஆனைபடையோடு குதிரைபடை 
அதிலே ஒட்டிரெட்டி சேனைப்படை 


4670 


4675 


4680 


4685 


4665. வரிசை - பரிசு 
4668. முன்கை > முங்கை ( பே . வா . மா ) 
4668. மோதாரி- மோதிரம் 


138 


4690 


4695 


4700 


4705 


பட்டத்துக்குத்தான் பெரிய 
பாரவீரரெல்லாருந்தான் 
வீரகேதகம்யென்றதொரு 
வெள்ளானை தன்னையலங்கரித்தார் 
ஆனைகழுத்திலே திசதரரும் 
அய்யோத்தி மன்னவரேறுவாராம் 
கோசலையாள் கைகேசி 
கொடியிடையாள் சிமித்திரராசி 
அறுபதுனாயிரம் மந்திரிமார் 
அல்லோருமவர் பல்லாக்கிலே 
ஆடலுடன் பாடலுமாய் 
அளகுதிசதரராசாவும் 
தெய்வமுதுலையை அரசாண்ட 
தினகரரசனிடத்தில் வந்தார் 
சந்தோசமாகிக்களிகூர்ந்து 
தானே தினகரராசாவும் 
மாயனரி கோபாலரும் 
மன்னனிளைய பெருமாழும் 
முகத்தோடே முகத்தைவைத்து 
முத்தமிட்டார் திசதரரும் 
அருமைப்பிள்ளாயென்மகனே 
அய்யோத்தி நாட்டுக்கதிபதியே 
தெய்வ அய்யோத்திக்கதிபதியே 
செண்கண்னெடுமாலே வா ) ரூமையா 
மன்னன் திசதர ரிருக்கையிலே 
மகுடமுடி மன்னன் தினகரரும் 
தகைத்து வந்தமன்னவற்க்கு 
தகனமது தீர்வதற்க்கு 
பாலுபளம் சீனியுடன் 
பளந்தேங்காய் சற்க்கரையும் 
கானிலுள்ள தேனும் விட்டு 
கருத்துடனன்றா யமுதுமிட்டார் 
உண்டு நன்றாய்க் கைவிளக்கி 
உடனடைக்காய் தானருந்தி 
தண்டருழுஞ்சிம்மாசனத்தில் 
தானேயிருக்கிற வேளையிலே 
இராமர் சீதையின் திருமணத்திற்கு 

சோதிடம் பார்த்தல் 
சோதிரியை வரவளைத்து 


4710 


4715 


4720 


4698. மிதிலை என்பது முதுல என்று எழுதப்பட்டுள்ளது . 
4706. பிள்ளா -- பிள்ளையே 


139 


4725 


4730 


4735 


சொல்ப்பொருத்தம் பாற்க்கலுற்றார் 
பாற்த்துமந்த சோதிருள்சி 
பதிவினுடனேது சொல்வான் 
என்னுடமன்னா தினகரனே 
யிப்போ ஒரூவாற்த்தை சொல்லக்கேழும் 
உந்தன் மகள் சீதாலெட்சுமியை 
உலகளந்த பெருமாழுக்கு 
சீதையர்க்கும் அரிராமருக்கும் 
சிறந்த அசுபதி முகூர்த்தமென்று 
அசுபதியில் மாலையிட்டு 
அய்யோத்திப்பட்டணம் போய்ச்சேற்ந்தால் 
வேதாவின் விதிப்படியே 
மெல்லி நல்லாள் கூனிசாபத்தினால் 
பதினாலுவருசமட்டும் 
பாரவனவாசம் போகவேணும் 
வன வாச மான திலே 
வாய்த்த பற்ணக சாலையிலே 
மாயாவு தாரனுந்தம்பியரும் 
மங்கைநல்லாள் சீதாலெட்சுமியும் 
பற்ணகசாலையானதிலே 
பாவித்திருக்கிற வேளையிலே 
அண்ணனுந்தம்பியும் யில்லாத நேரம் 
அரக்கர் குலமென்ற வல்லரக்கன் 
பத்துச் தலையுள்ள ராவணனும் 
பைங்கொடி யசிறையெடுக்கவென்று 
யேழு கடலுக்கும் அப்பாலே 
யிலங்காபுரியென்றபட்டணத்தில் 
அசோகவனமானதிலே 
ஆயிளையை சிறையெடுக்கவேணு ( ம் ) 
சீதாதேவிதானிருக்க 
செங்கண் நெடுமாலவர்தான் 
வாலிதன்னைச்சங்கரித்து 
வானர ) ங்களைச் சேற்த்துக்கொண்டு 
அங்கதன் நீலன் சாம்புவனும் 
அளகன் நல்ல சுக்கிறீபனும் 


4740 


4745 


4750 


4755 


4726-4771 . இவ்வரிகளில் சோதிடன் சோதிடம் பார்த்து 

பின் நடக்கவிருக்கும் செய்திகளை எடுத்துக் 

கூறுகிறான் . 
4739. பர்ணகசாலை - இலைகளால் வேய்ந்த குடில் 
4731. அசுபதி -- முதல் நட்சத்திரம் 


140 


4760 


4765 


4770 


4775 


சேனைத்தளங்களைச் சேகரித்து 
தீரன் திருமாலும் வளிநடந்து 
எண்ணிறந்தகோடி படைகளோடே 
விலங்கை மானகர்யிந்திரசெயித்து 
ராவணசங்காரம் போர்முடித்து 
நல்ல அரக்கர்குலம் வேரறுத்து 
அரக்கர்குலம் வேரறுத்து 
ராச்சதப்படைகளைத் தான் வதைத்து . 
தென்னிலங்காபுரி தனிலெழுந்து 
சீதையரைச்சிறை திருப்பிடுவார் 
தேவாதிதேவர்சிறைதவர்த்து 
தென்னிலங்காபுரி தானளியும் 
யிப்படியாகவே சாஸ்த்திரங்கள் 
யிருக்கிது மன்னா தினகரனே 
என்றுரைத்த அந்தசோதிரிக்கு 

இராமர் சீதை திருமணம் 
யேது சொல்வார்தினகரனும் 
யெப்படித்தானிருந்தாலும் 
யெந்தன் மகள் சீதா லெட்சுமியை 
செப்பமுடனந்த கோபாலருக்கு 
சிறந்த மணமாலை சூட்டவேணும் 
மணமாலை சூட்டுதற்க்கு 
வற்ணபந்தல் அலங்கரிப்பார் 
கதலிக்குலைகளை நிறுத்திடுவார் 
கமுகின் பூவால் அலங்கரிப்பார் 

.. கொண்டு நாட்டிடுவார் 
கூண்டமணிவிளக்கேற்றிடுவார் 
ஒன்பது கால் பந்தலிட்டு 
ஒரு காலில் பிரமனிட்டார் 
யிந்திரலோகக்கச்சையிட்டு 
சந்திரன் போலே அலங்கரித்தார் 
பந்தலலங்காரஞ் செய்தபோது 
பள்ளி கொண்டோனையலங்கரித்தார் 
பள்ளிகொண்டோனை யலங்கரித்து 
பைந்தொடி சீதயை அலங்கரித்தார் 
மணவடயை அலங்கரித்தார் 
மாயாவுதாரனைத்தானிருத்தி 
மாயாவுதாரனை வலத்தேயிருத்தி 
வாணுதல் சீதயையிடத்தேவைத்தார் 


4780 


. 


4785 


4790 


4795 


4792. மணவடயை-- மணமேடையை 


141 


4800 


4805 


4810 


அப்போது நந்தக் கோபாலர் 
அன்ன நடையாளைத் தான்பாற்த்து 
வாராயோ யெந்தன் மங்கையரே 
வாற்த்தை யொன்று சொல்லக்கேழு 
விலைமதியாப் பணிகளெல்லாம் 
மெல்லியரே பூண்டிருந்தாயே 
நாகலோக மாலைகாணுதில்லை 
நகரெற்றின மாலையைக் காணுதில்லை 
என்றுரைக்க அந்தக் கோபாலர் 
யேது சொல்வாள் சீதாலெட்சுமியாள் 
கானவன வாசமானதிலே 
கல்லாய்க்கிடந்ததோர் அகலியைத்தான் 
கன்ன புரானே உம்முடைய 
கால்பாதமது பட்டவுடன் 
கல்லாயிருந்தவள் தானெழுந்து 
பெண்ணாக வந்தாளல்லோ 
அப்படிக்குள்ள பொற்ப்பாதம் 
அடியாள் நானே அணிந்திருந்த 
விலைமதியாப்பதைக்கனிலே 
வெண்ணையுண்டோனே உம்முடைய 
திருமேனியது பட்டபோது 
தேன்மொளிமார்கள் பிறந்திடுவார் 
என்னிலும் அதியப்பெண்கொடிமார் 
யேந்திளைமார்கள் பிறந்ததுண்டால் 
என்னை முகம்பாராமல் 
யேந்திளைமேலாசை கொள்வார் 
என்றுநினைந்து நானடியாள் 
யின்பமுடன் நான் மறைத்தேன் 
தாலிச்சறடுதானெடுத்து 
தாமோதரனுந் தாலி கெட்ட 
வேதவேதியர் கீதம்பாட 
விரவினுடனந்த கோபாலரும் 
தாலிசறடதுதான் தரித்து 
தாமோதரனுந் தானிருந்தார் 
சீதனவகைகளான தெல்லாம் 


4815 


4820 


4825 


4830 


4800. பணி- ஆபரண 

ம் 
4803. இரத்தினம் என்பது ரெற்றினம் என்று எழுதப் 

பட்டுள்ளது . 
4814. பதைக்கன்-- மார்பணி 
4818. அரிய > அதிய ( பே வ.மா ) 
4824. தாலிச்சறடு - தாலிக்கயிறு 


142 


4835 


4840 


4845 


சிறப்புடனேயவர்தான் கொடுத்தார் 
மிதுலைப்பட்டணம் பேர்பாதி 
விரையக்கொடுத்தாரோ கோபாலர்க்கு 
எந்தன் யானை சேனையிலும் பேர் பாதி 
என்றுசொல்லியவர்தான் கொடுத்தார் 
சிம்மாசன மேடைபிலே 
திருமால் பெருமாளரசிருந்தார் 
அரசிருக்கிற வேளையிலே 
அளகுமுடி மன்னனேது சொல்வார் 
என்மாமாதினகர ராசாவே 
யேத்த அய்யோத்திக்குப் போகவேணும் 
அய்யோத்தியா புரிபோகவணும் 
அம்மான் தினகரராசனே 
என்றுரைக்க அந்தக்கோபாலர் 
யேதுசொல்வாரந்த தினகரரும் 
மந்திரிமார்களை வரவளைத்து 
மகுடமுடி மன்னரேது சொல்வார் 
அய்யோத்தியாபுரிக்குப்போகவேணும் 
அளகுமந்திரிமாரே நீங்கள் 
எழுப்பவேணும் பாளையத்தை 
யேத்த அய்யோத்திக்குப் போகவேனும் 
ஆனையின்மேல் கோபாலரும் 
அளகன்யிளையபெருமாழும் 
ஒட்டகைமேலேதிசதரரும் 
உற்றதினகரருமே துவாராம் 
பெண்கொடிமாதர் பல்லாக்கேறி 
புகள் பெறவே வளிநடந்தார் 
தம்பிபரதன் சத்துருக்கன் 
தானுமவர்கள் தேரேற 
பேரிகைமத்தளந்தான் முளங்க 
புகளுடனேவளிநடந்தார் 
மிதுலாபுரி பட்டணந்தான் கடந்து 
விரவினுடன்வளிநடந்தார் 
கானவனவாசந்தான் கடந்து 
கடுகபரசுராமன் வனத்தில் வந்தார் 

வழியில் பரசூரன் வழிமறிப்பு 
வருகிறதோர் வேளையிலே 
வந்துமறித்தானே பரசூரன் 


4850 


4955 


4860 


4865 


4832. பேர்பாதி - நேர்பாதி 
4843. அம்மான் - மாமன் 
4854. ஒட்டகை - ஒட்டகம் 
4860. பேரிகை , மத்தளம் - இசைக்கருவிகள் 


143 


4870 


4875 


4880 


4885 


யிருபத்தொரு மணிக்கோபுரமும் 
என்பெருமாளே சொல்லக்கேழும் 
என் தாயார் ரேகணியாள் 
என் தகப்பன் சமதக்கினிபகவான் 
பூசை நைவேத்தியஞ் செய்வதற்க்கு 
பெண்கொடியாளந்த ரேணுகையும் 
அவழுடைய கற்ப்புநெறியாலே 
ஆயிளையாள் ரேணுகையும் 
செப்புக்குடம் போல் கெங்கைதன்னை 
தேன்மொளியாள் திரட்டுவாளாம் 
அப்படி சிலகாலம் ஆயிளையாள் 
ஆயிளையாழுந்தான்வரவே 
ஆயிரத்துரண்டாயிரங்கை 
ஆனதோர் காத்தவீரியனும் 
அந்தரமார்க்கமாய்த்தேர் நடத்தி 
அவன்வரூகிறவேளையிலே 
கெங்கைதன்னில் தானிறங்கி 
கிளிமொளி கெங்கையைத்திரட்ட 
கமுந்து கெங்கையைத்திரட்ட 
காத்தவீரியன் நிணலைக்கண்டான் 
யிப்படியாயுள்ள மாமுனிவன் 
யிருக்கிறானோயிந்தப்பூவுலகில் 
என்று சொல்லி நினைத்தபோது 
யேந்திளைக் கற்ப்புத்தான் குலைந்து 
கெங்கையது திரளாமல் 
கிளிமொளியாளந்த ரேணுகையாள் 
அம்புபட்ட மான் போலே 
அங்கமெல்லாம் வேறுபட்டு 
உண்டைப்பட்ட மான்போலே 
உள்ளுடைந்து தள்ளாடி 
வாடி மனங்கோடியல்லோ 
மங்கைநல்லாள் ரேணுகையும் 
கன்னமிடப்போகவில்லை 
களவு செய்யவும் போகவில்லை 
யிட்ட பங்கு தானிருக்க 
யிடும்புகள் நடத்தவில்லை 
மாமுனிக்குயென்ன சொல்வேனென்று 
மங்கை நல்லாள்ரேணுகயும் 


4890 


4895 


4900 


4905 


4886 கவிழ்ந்து > கமுந்து ( பே.வ. மா ) 
4887. நிழல் > நினல் ( பே.வ.மா ) 
4900. கன்னமிடல் - திருடும் முறையில் ஒன்று 


144 


4910 


4915 


4920 


உடுத்திருந்த சேலைதன்னில் 
உள் முந்தி தலப்பதையும் 
கெங்கைதன்னில் தானிறங்கி 
கிளிமொளியாள் கொடுபோனாள் 
கண்டான் சமதக்கினி பகவான் 
காரிகையாள் ரேணுகையை 
யித்தனைநாள்யிதுவரைக்கும் 
யேந்திளையாள் ரேணுகையாள் 
செப்புக்குடம் போலேகெங்கைதன்னை 
திரட்டிக்கொடு வாறரேணுகையாள் 
யிந்தப்படியாக வந்ததென்ன 
என்னோடே நீயுஞ்சொல்லு சொல்லு 
என்று கேட்டான் சமதக்கினிபகவான் 
யேந்திளைரேணுகை யெடுத்துரைப்பாள் 
என்னுடை மன்னாயென்கணவா 
யிப்போது நான் சொல்லக்கேழுமையா 
கெங்கைதன்னில் தானிறங்கி 
கெங்கை திரட்டுகிற வேளையிலே 
யெங்கிருந்தோ ஒரு மானிடவன் 
யீஸ்பரனாருட கயிலைநோக்கி 
ஆகாச மார்க்கமாய்த்தேர்நடத்தி 
அவன் வருகிறவேளையிலே 
கமுந்துநின்று கெங்கைதான் திரட்ட 
காத்தவீரியன் நிணலைக்கண்டேன் 
யிப்படிப்பட்ட மாமுனிவன் 
யிருக்கிறானோயிந்த பூவுலகில் 
என்று சொல்லியந்த ரேணுகையாள் 
யின்பமுடனவர்க்கெடுத்துரைப்பாள் 
கற்ப்பளிந்துபோனாய் ரேணுகையே 
கண்ணில் முளியாதே அப்பாலே போ 
அறமளிந்துபோனாய் ரேணுகையே 
ஆகாது எந்தனிடமதிலே 
என்மகனே பரசூரா 
யிப்போ ஒருவார்த்தை சொல்லக்கேழு 
தாயென்றும் பாராதே 
தாடாளா யென்மகனே 
ஊருக்குவடபிறமாய் 
உயர்ந்த கழுவன்திரடதிலே 


4925 


4930 


4935 


4940 


4907. முந்தி- முந்தானை 
4942. புறம் > பிறம் ( பே.வ , மா ) 
4943. கழுவன்திரடு - கழுகுறையும்மேடு 


145 


4945 


4950 


4955 


4960 


வடமுகமாகத்தானிருத்தி 
வாளாலிருதுண்டாய் வெட்டிடுவாய் 
தந்தைசொல்லுக்கு மந்திரமில்லை 
தானேயவர் சொல்ப்படிக்கு 
தாயென்றும் பாராமல் 
தாடாளன் பரசூரன் 
பின்கெட்டாய்க் கெட்டிக்கொண்டு 
பிறபல்லியமாய்த்தானடந்தான் 
ஓடி நடவென்று சொல்லி 
உற்றபரசூரன் தானடித்தான் 
அடிபொறுக்கமாட்டாமல் 
ஆயிளையாளந்த ரேணுகையும் 
ஊருக்கு வடபிறமாய் 
உசந்த கழுவன்திரட்திலே 
வடக்கேமுகமாயிருத்தி 
வாளாலிருதுண்டாய் வெட்டுமுன்னே 
தன்னுடைகையினாலே 
தார்குளலாளந்த ரேணுகையும் 
விருபத்தொருகுத்துகுத்தி 
யேந்திளையாள் தானிறந்தாள் 
யிருபத்தொரு குத்தானதுதான் 
யிருபத்தொரு பளியெனவே 
உந்தனக்குவேலி நான்தருவேன் 
ஒன்றோடியே யெனவுரைத்தான் 
என்று சொல்லியெண்ணிக்கொண்டு 
யேத்த பரசூரன் வளிநடந்தான் 
தெய்வ அய்யோத்திப் பட்டணத்திலே 
திசதரனைப்பளிவாங்குதற்க்கு 
தெய்வலோகம் விட்டுகீளிறங்கி 
சிறப்பாய் அய்யோத்திக்குவரும்போது 
என்னுடைய போர்க்கு ஆத்தாமல் 
யேத்ததிசதரராசாவும் 
வருசத்துக்கு ஒரு பெண் வைப்பு வைத்து 
மன்னன் திசதரர் தானிருந்தார் 
வைத்த வைப்பு யிருக்கும் போது 
வதைகள் செய்யவுங்கூடாது 
பெண் பாவம் பொல்லா ( த ) து 
பிளைகள் வருமென்று பரசூரன் 
குளங்களை வெட்டி முறிப்பதிலும் 
கொடிய பாவமல்லோ பெண்பாவம் 


4965 


4970 


4975 


4980 


4966. வேலி - பலி 


146 


4985 


4990 


4995 


5000 


அந்தணரைக் கொன்ற பாவத்திலும் 
அதிய பாவமல்லோ பெண் பாவம் 
மாதாபிதாவையடித்திடிலும் 
வாய்த்த குழுவை மறந்திடிலும் 
கோவில் பூசை குறைந்திடிலும் 
குருக்கள் சம்பளம் பிடித்திடிலும் 
குறமரக்கால் அள ( ப் ) பதிலும் 
கொடிய பாவமல்லோ பெண்பாவம் 
நிறையவிளைந்த சென் ( )ெனலிலே 
நீர்ச்சாவி கலந்திடிலும் 
பெண்பாவம் பொல்லாத) து 
பிளைகள் வருமென்று பரசூரன் 
வைத்திருக்கும் அடக்கமதில் 
வயிறெரியப்பண்ணினாலும் 
யிப்படிக்குள்ள பாவத்திலும் 
எண்மடங்கல்லவோ பெண்பாவம் 
எந்தச்சொல்லை மறந்தாலும் 
என்பெருமாளே கோபாலா 
யிருபத்தொரூபளிதந்துவிட்டு 
என்பெருமாளே நீ போவாய் 
அல்லவென்றால் உன்னையும் நான் 
அய்யோத்தி நாட்டுக்கு விடுவதில்லை 
சீதைபெண்ணாளை விடுவதில்லை . 
திரும்பவிடுவேனோ அய்யோத்திக்கு 
என்றுசொல்லி பரசூரன் 
என்பெருமாளை வளிமறித்தான் 
யின்னம் ஒருகாரணந்தான் 
யென்பெருமாளே சொல்லக்கேழும் 
யிருபத்தொரு பளிதரவேண்டாம் 
யேத்த அய்யோத்திக்கு நீ போவாய் 
ஆயிரம்பேர் கிங்கிலியர் 
அசைக்க ஒண்ணாத் தெய்வவில்லை 
தெய்வவரிவில்லை வளைத்ததுண்டால் 
செண்கண்நெடுமாலே நீபோவாய் 


5005 


5010 


5015 


இராமர் பரசூரன் வில்லைவளைத்தல் 
தம்பியிளையோனைத்தானளைத்து 
தரணியளந்த பெருமாழும் 
பரசூரனுட வில்லுதன்னை 


5020 


4993 , சாவி - உள்ளீடற்ற நெல் 


147 


5025 


5030 


பாலன்யிளையோன் கொடுவருவாய் 
அண்ணர்ரகுராமர் சொல்ப்படியே 
அளகனிளைய பெருமாழும் 
எங்கேயிருக்குது தெய்வவில்லு 
என்று கேட்டாரே லெட்சுமணர் 
தேர்வண்டிக்காலோடே 
சேர்த்துவைத்தவில்லை தானசைத்தார் 
மடமடென்றுந்திடுதிடென்றும் 
வரிவில்லு அசைந்திடுமாம் 
ஆயிரம்பேர்கிங்கிலியர் 
அசைக்க ஒண்ணத தெய்வவில்லை 
மன்னனிளைய பெருமாழும் 
வைபோகமாய்த் தானெடுத்து 
ஒருகையாலே வில்வளைத்து 
ஒருகையாலே ஞாணேத்தி 
மண்டிபோட்டுத் தானிருந்து கொண்டு 
மடமடென்றுவில்லைத்தான் வளைத்தார் 

பரசூரன் சரணடைதல் 
வில்வளைத்த அதரத்திசத்தங்கேட்டு 
விரைவாய்ப் பரசூரன் விழுந்தோட 
ஓடாதே ஓடாதே நீ பரசூரா 
உத்தவனமதில் ஓட வேண்டாம் 
என்றுரைத்தாரந்த லெட்சுமணரும் 
யிசைந்து பரசூரன் திரும்பிவந்தான் 
பரசூரனவன் அடுத்து வந்து 
பள்ளிகொண்டோரையடிதொழுதான் 


5035 


5040 


5045 


5050 


நந்தக் கோவிந்தா சரணமையா 
நரசிங்க மூற்த்தியே சரணமையா 
வேதப்பொருளே சுவாமி சரணமையா 
விண்ணவர் கோபாலா சரணமையா 
ஆள்ப்பாடிமாயவர் சரணமையா 
அரிகிஷ்ண கோபாலா சரணமையா 
பாலமுற்த முண்டோனே சரணமையா 
பச்சைமுகில்வற்ணரே சரணமையா 
மாவேலி ராசனை சிறையில் வைத்தாய் 
மாயாவுதரனே சரணமையா 
யிரணிய சம்மாரம் முடித்தோனே 
என் பெருமாளே சரணமையா 
தாடகை சங்காரம் போர் முடித்து 


5055 


5038 , அதரத்தி- அதிர்ச்சி 


148 


5060 


5065 


5070 


5075 


தரணியளந்தோனே சரணமையா 
குன்றையெடுத்துக் குடைபிடித்தோனே 
கோபால ராமா சரணமையா 
சரணஞ்சரணம் நந்தக் கோபாலரே 
தரணியளந்த பொ ,மாளே 
சிறியோர்கள் செய்த குற்றமதை 
பெரியோர்கள் பிளை பொறுக்க வேணும் 
பிளை பொறுத்தால் பெரியோராவீர் 
பேர்சிறந்த சுவாமி ரகுராமரே 

இராமர் பாசூரனுக்குப் பெயர் மாற்றல் 
என்று அடிதொழுத வேளையிலே 
ரெகுராமசுவாமியும் யேது சொல்வார் 
நம்முடனே தான் யெதுத்தவன் தான் 
நம்மை வந்து அடிதொழுததினால் 
நாமும்யிப்போ அவன் தனக்கு 
நல்ல பதவிமோச்சங் கொடுக்க வேணும் 
உல்லாசமாகவே கெற்ச்சிதமாய் 
உலகளந்த சுவாமி ரெகுபதியும் 
பரசூரனைத்தான் பாற்த்து 
பள்ளிகொண்டோன் தானுரைப்பார் 
செந்தூரப்பொட்டுமிட்டு 
திருச்சூரநல்லநாமஞ்சாத்தி 
பரசூரனென்றபேர் மாத்தி 
பரசுராமனென்று பேர் கொடுத்தார் 
பாவினையாகவே பேர்கொடுத்து 
பள்ளிகொண்டபெருமாழும் 
கேள்க்கவேணும் பரசுராமா 
கீற்த்திபெற்ற ஒருவசனம் 
உன்னிடம்பிடுங்கின வில்லுதன்னை 
உற்றவருண ராசனிடங் கொடுத்துவிட்டேன் 
நீயுங்கேரளதேசஞ்சேரவேணும் 
நீதியாயுனக்கு விடைகொடுத்தேன் 
பரசுராமருக்கு விடை கொடுத்து 
பச்சைமுகில் வற்ணரேதுசொல்வார் 
எப்போதும்யென் பேர் சொல்லவேணும் 
என்று சொன்னாரே கோபாலர் 
ஆகட்டுமென்றவனடிதொழுது 
அப்போதவனுந்தான் போனான் 

இராமர் சீதை அயோத்திக்கு வரல் 
பரசுராமருக்கு விடைகொடுத்து 


5080 


5085 


5090 


5095 


5074. கெற்ச்சிதமாய் - சிறப்பாய் 


149 


5100 


5105 


பண்புடன் மாயவர்தான்போக 
பாலைநிலமொடு முல்லைநிலம் 
பளிங்குமலையது தான் கடந்து 
மாயன் வருகிற வளிதனிலே 
மயிலன்னம் நின்று ஓலமிட 
கொக்கு குயிலன்னந்தாறாக்கள் 
கோபாலராமரையடிபணிய 
மாடம்பிறாவுடன்மயிலன்னமும் 
மாயன் ரெகுராமரையடிபணிய 
சிட்டுக்குருவிகள் காகங்கழும் 
திருமாலைப்பெருமாளைச் சேவிக்கவே 
அந்தவனமதுதான் கடந்து 
அளகு ரெகுபதியும் வாறபோது 
நீலகிரியோடு நிமலமலை 
நேசகிரிமலை தான் கடந்து 
சொற்ணகிரியோடு வற்ணகிரி 
துங்கமலைக்காவுதான் கடந்து 
அந்தவனமிட்டு ரெகுராமர் 
அடுத்த வனமதில் வாறபோது 
பட்டமரமதுதான் தழுத்து 
பள்ளிகொண்டோ ( ர் ) க்கு நிணலிடவே 
புஸ்ப்பவிருச்சமெல்லாம் பூச்சொரிய 
பிரபல்லிய மாயரி கோபாலர்க்கு 
காயாதமரங்கள் தான் காய்த்து 


5110 


5115 


5120 


கன்னபிரானுக்குக் கஎஃயுதிர 
ஆயிரந்தலை நாகங்குடைபிடிக்க 
அளகுராமர் கோபாலர்க்கு 
அந்தவனங்கழுஞ் சோலைவிட்டு 
அடுத்தமலைக்காவுந்தான் கடந்து 


5125 


வாழும் அய்யோத்தி பட்டணத்தில் 
மாயன்ரெகுராமர் வாறபோது 
வந்தார்ரெகுபதிலந்தா ரென்பார் 
வற்ணதெருக்களை யலங்கரிப்பார் 
தெருக்களெல்லாம் அலங்கரிப்பார் 
தெருவில்தோறணங்கெட்டிடுவார் 
வாளைக்கரும்புகள் நாட்டிடுவார் 
மல்லிகை முல்லைதூக்கிடுவார் 


5130 


5101. ஓலம் - ஓசை 
5104. புறா--பிறா ( பே.வ.மா ) 
5120. காயாத - காய்க்காத 


5135 


5140 


5145 


முல்லை நிலப்பச்சை தூக்கிடுவார் 
முருக்கன் பூவால் அலங்கரிப்பார் 
குலைவாளையது நாட்டிடு வார் 
கும்பக்குடங்களை நிறுத்துவாராம் 
வேப்பிலை தோற ( ணங்கெட்டிடுவார். 
விதம் விதமாய்க் கோலமிடுவாராம் 
தெய்வ அய்யோத்தியை அலங்கரித்து 
திருமாலளகிய கோபாலரும் 
தம்பியிளைய பெருமாழும் 
சானகிதாயார் சீதாலெட் சமியும் 
பள்ளியறைமேடையான திலே 
பாவினையாய் வந்தரசியம் தார் 
ராமருடன் தம்பிலெச்சுணரும் 
நல்லசிம்மாசனம் அரசிருந்தார் 

இராமருக்கு முடிசூட்டல் விழா 
அரசிருக்கும் அந்த நாளையிலே 
அன்னேரம் மன்னன் திசரதரும் 
மாயன் அரிராமருக்கு 
மகுடமுடியது சூட்டவேணும் 
மன்னன் திசதரராசாவும் 
மகுட முடிபட்டந்தரிக்க வென்று 
அன்பத்தாறு தேசத்து ராசாக்கள் 
அன்பத்தாறு தேசத்து மந்திரிமார் 
யாபேர்க்கும் நீட்டெழுதி 
யேத்த நீலகண்டனை: பரவளைத்து 
திரு நீட்டதையுந் த ஏ கொடுத்து 
சிணத்தில் வாடுமெ வுரைத்தார் 
அப்போது நீலகண்ட ஈ ஓடிவந்தான் 
ஆதரவாய்த்திசதர மகாராசா 
தெய்வக்கம்மாளர் மாந்தையரை 
சிறப்பாய் ராசனும் வரவளைத்து 
மூவாயிரங் களஞ்சிதங்கமதை 
முடிஞ்சிகொடுத்தானே திசதரரும் 


5150 


5155 


5160 


5165 


5156. யாபேர்க்கும் - யார் 

யா க்கும் 
5157. நீலகண்டன்- தூது டன் 
5159 , சிணம் - சீக்கிரம் 
5164. களஞ்சி - நிறுத்தல . அவப் பெயர் . ஒன்றரை களஞ்சு ஒரு பவுன் 

ஆகும் , 
5165. முடிந்து > முடிஞ்சி ப . வ . மா ) - முடிப்பாகக் கட்டி 


151 


5170 


5175 


5180 


மகுடமுடியது சூட்டவென்று 
மன்னன் திசதர ராசாவும் 
தேசராசாக்கள் மந்திரிமார் 
சிறப்பாய்த்தான் வந்து வீற்றிருந்தார் 
தெய்வ அய்யோத்தியை அலங்கரித்து 
தேசராசருமேதுரைப்பார் 
தெய்வக்கம்மாளரிடங்கொடுத்த 
சிறந்த தங்கத்தினால் முடியை 
சணப்பொழுதில் கம்மாளரிடத்தில் சென்று 
தானே கொடுவரவேணுமென்று 
உரைத்த உத்தரவுப்படியேதான் 
ஓடி நீலகண்டன் சொன்னவுடன் 
தெருவித்த உத்தரவைத்தான் கேட்டு 
தெய்வக்கம்மாளர் செய்துவைத்த 
தங்கமுடியதைத் தானெடுத்து 
தானேகொடுவந்தார் மாந்தையர்கள் 
பட்டம் பதினாறு பட்டம்வைத்து 
பதிவுடன் முடிசமைத்திருந்தார் 
முடியதை ராசன்பாற்த்தவுடன் 
முளுது மனதில் சந்தோசங்கொண்டார் 
வந்ததெய்வக்கம்மாளர்க்கு 
வரிசையுடன் வெகுமதிதான் கொடுத்தார் 
தாம்பூலம் அருந்தினபின் 
தானங்கிருந்த ராசாக்கள் 
அளகன் திசதரராசன் சொல்வார் 
அசுபதி நக்ஷத்திரந்தனிலே 
மகுடமுடியது சூட்டவென்று 
மன்னன் திசரத 

ராசாவும் 

கூனியின் இடையீடு 
யெண்ணிக் கொண்டிருக்கிறவேளையிலே 
யேந்திளையாள்கூனி வெள்ளாட்டி 
கூனிவெள்ளாட்டி தானறிந்து 
கோதைகைகேசியிடத்தில் வந்தாள் 
கைகேசி அம்மாளிடந்தானும் வந்து 
காரிகையாள் கூனியேதுரைப்பாள் 
கேள்ப்பாயோ அம்மாகைகேசி 


5185 


5190 


5195 


5200 


5173 , முடி- மகுடமுடி 
5178. தெரிவித்த என்பது தெருவித்த என்று எழுதப்பட்டுள்ளது . 
5182. பட்டம் - பக்கம் 
5187. வெகுமதி- பரிசு 


152 


5205 


5210 


5215 


கீற்த்திபெற்றதொரு வசனமதை 
யின்ன முந்தான் நீ அறியலையோ 
பேந்திளையே அம்மாகைகேசி 
அய்யோத்திபட்டணம் ஆள்வதற்க்கு 
அளகன் திசதரராசாவும் 
மாயோன் அரிராமருக்கு 
மகுடமுடிசூட்டப்போறாராம் 
எந்தவிதத்தாலும் முடிசூட்டிடுவார் 
யேந்திளையே அம்மாகைகேசி 
உந்தன்மகன் பரதன் தானிருக்க 
உத்தராமருக்கென்னபட்டம் 
என்றுரைத்தாளந்த கூனியவள் 
யேதுரைப்பாளம்மை கைகேசி 
எந்தன் பரதாள் வார்க்கு 
ராமரிருக்க முடிசூட்டவேண்டாம் 
என்றுரைத்தமொளி கூனிகேட்டு 
யேண்டிகைகேசிபயித்தியக்காறி 
உந்தன் மணவாளருங் கோசலையும் 
உகந்துரதமேறிவரும்போது 
தேர்வண்டி அச்சுதான் முறிய 
சிறப்பாயுன் கரத்தினாலேந்திக் கொண்டாய் 
அப்போது உன்கணவன் தான் பார்த்து 
ஆயிளையே உனக்கென்ன வரங்கேழுமென்றார் 
கேளுமென்று ராசனுரைத்த போது 
கெம்பீரமாயுன் மகன் பரதாள் வார்க்கு 
எந்தன் மகன் பரதாள் வானுக்கு 
யேத்த முதப்பட்டங் கெட்டவேணும் 
யென்று நீவரங் கேட்டபடி 
விசைந்து வரமது தந்து விட்டார் 
அந்த வரஞ்சற்றும் நினையாமல் 
ஆயிளைகைகேசி மறந்துவிட்டாய் 
யிப்போபரதருக்கு முடிசூட்டவேணும் 
ரகுராமர் வனம்போகவேணும் 
என்றுகூனியவளுரைத்தபோது 
யேந்திளைகைகேசி கேட்டுக்கொண்டாள் 

கைகேசி திசதரனிடம் வரம் கேட்டல் 
கைகேசிக்குத்தேகசுகமில்லையென்று 
கடுக மூடாங்குபோட்டு படுத்துக்கொண்டாள் 
திசதரராசருந்தான் பாற்த்து 


5220 


5225 


5230 


5235 


5218 . மணவாளர்- கணவர் 
5237. மூடாங்குபோட்டு - போர்த்திக்கொண்டு 


153 


5240 


5245 


5250 


5255 


தார்குளலே படுத்திருப்பதென்ன 
திசதரராசருங் கேட்டபோது 
தானுங்கைகேசி யேது சொல்வாள் 
அக்காலங் கேட்டவரமதுதான் 
அடியாழுக்கின்று தரவேணும் 
எந்தன் மகன் பரதன் தானிருக்க 
யிசைந்த ராமருக்கென்னபட்டம் 
ஆண்டுபதினாலுவருசம்மட்டும் 
அரிராமர்வனத்தில் போகவேணும் 
பதினாலுவருசம் அவர்போக 
பரதருந்தேசம் ஆளவேணும் 
என்றுரைத்தாளம்மை கைகேசி 

திசதரன் பதிலுரை கூறல் 
யேற்றமுடிமன்னர் திசதரரும் 
உனக்குயில்லை யென்று சொல்லாமல் 
உத்ததிசதரர் கிலேசமுற்றார் 
கிலேசமுற்றுக்கைகேசிதனைப்பாற்த்து 
கெம்பீரமாய் திசதரராசாவும் 
ஆனையதுயரசாழும் பட்டணத்தில் 
பூனையதுயரசாள நீதியுண்டோ 
அந்த வார்த்தைதனைக்கேட்டு கைகேசி 
ஆதிதேசராசரைப் பார்த்தேதுரைப்பார் 
ஆனையும் பூனையும் நீங்கள்தானே 
அன்பாகப்பெற்ற பாலரவரல்லவோ 
அசலார்பெற்ற பிள்ளையோஉரைக்கவேணும் 
அப்படிக்கேள்க்கவும் நீதியுண்டோ 
என்மன்னவரே அனிதியாயுரைத்தீரே 
என்றுரைக்க ராசனுங் கைகேசியும் 
யிப்படிதற்க்கிச்ச வசனமதை 
ரெகுராமமூற்த்தியுந்தெரிந்து கொண்டார் 

இராமர் வனத்திற்குப் புறப்படல் 
தெரிந்துகோசலை தாயாரிடம் 
சிறப்பாய்ராமர் வந்தடி தொழுதார் 
அடிதொழுதேன் அம்மயென் தாயே 
ஆண்டுபதினாலுவசமட்டும் 
வனவாசஞ்சரித்து வாறேனம்மா 
மாதாவேயென்தாயே சடைக்கவேண்டாம் 
பதினாலுவரூசமென்றுயெண்ண வேண்டாம் 
பதினாலுநாள் தானம்மா யெந்தனக்கு 


5260 


5265 


5270 


5275 


5262 அயலார் > அசலார் ( பே.வ , மா .) 
5266. தற்க்கிச்ச - வாதமிட்ட 


164 


5280 


5285 


5290 


எனக்குவிடைதரவும் வேணும் அம்மா 
என்றுரெகுபதிகேட்டபோது 
யிசைந்துகோசலை விடைகொடுத்தாள் 
யேற்ற ரகுராமரப்போது 
வரமதுதாயாரிடம் பெற்றுக்கொண்டு 
மற்றொருவர றியாமல் அரசிருந்தார் 
அரசிருக்கிறதோர் நாளையிலே 
அத்தாராத்திரி சாமத்திலே 
சீதைலெட்சுமணர் அறியாமல் 
சிறிராமச்சந்திரரெழுந்தருள 
வாழும் அய்யோத்தியாபுரியுமிட்டு 
மையிருளானது நீங்குமுன்னே 
வடவாமுகமதில் வந்திருந்தார் 
மன்னன் சிறிராமசந்திரனும் 
அன்றுகதிரோன் விடியுமுன்னே 
அய்யோத்தி மானகரானதிலே 
வாழும் அய்யோத்தி நகர்தனிலே 
மங்கைமனோன்மணி சீதாதேவி 
கற்ப்புக்கருதியே லெட்சுமியாள் 
கன்னி மனோன்மணி முளித்தபின்பு 
பள்ளியறை மேடையானதிலே 
பாரளந்தாரைத்தான் பாற்த்தாள் 
மாயவர்ராமரைக்காணாமல் 
மங்கைமனோன்மணி விசாரமுற்று 
பள்ளியறைமேடை தேடிப்பாற்த்தாள் 
பந்தடிமேடை தேடிப்பாற்த்தாள் 
கடைகள் கடைத்தெரு தேடிப்பாற்த்தாள் 
காரிகை சீதாலெட்சுமியாள் 
தேடி ஒருவிடங்காணாமல் 
சீதை நாயகி பரதவித்தாள் 
மாயன் ரகுராமரைக் காணாமல் 
மாதுமனோன்மணிதான் புலம்ப 
கற்புச்சூடாமணிமாய்கையினால் 
கார்வணராமரைக்கண்டுகொண்டாள் 
கண்டவுடன் சீதைதாயாரும் 
கார்வணர்சாமியை அடிதொழுதாள் 
என்னைவிட்டு வனத்தில் வருவதற்க்கு 
யேது நியாயந்தான் என்சுவாமி 


5295 


5300 


5305 


5310 


5283. அத்தா ராத்திரி - நடு இரவு 
5299. விசாரமுற்று - வருத்தமுற்று 


வற்ணவரிவில்லைத்தான் முறித்து 
மாலையீட்டீர்கள் மணவாளரே 


5315 


5320 


5325 


- : 5330 


காரணமானதைச் சொல்லவேணும் 
கன்னிசீதையுங் கேட்டபோது 
கூனியிட்டதொருசாபத்தினால் 
கூண்டவனவாசம் நான் போறேன் 
ஆண்டு பதினாலுவருசமட்டும் 
அதிகவனந்தனில் சஞ்சரித்து 
வாழும் அய்யோத்தி பட்டணத்தில் 
வருவேன் நான்தானும் லெச்சுமியே 
பதினாலுவருசமட்டும் 
பண்பாய் அய்யோத்தியில் நீயிருப்பாய் 
என்று உரைத்தாரே ரெகுபதியும் 
யேதுரைப்பாள் சீதையம்மாள் 
உங்களைவனத்தில்விட்டு விட்டு 
உற்ற அய்யோத்தியிலிருக்கமாட்டேன் 
நானும் உங்கழுடன் கூடிவாறேன் 
நலமாயுரைத்தாளே லெட்சுமியும் 
லெச்சுமித் தாயாருரைத்தபோது 
யிடதுபிறமாய்ச் சேற்த்துக்கொண்டார் 
அந்தவனத்திலிருக்கும்போது 
அய்யோத்திமானகர்தனிலே 
வாழும் அய்யோத்தி பட்டணத்தில் 
மன்னர் லெச்சுமணப்பெருமாழும் 
அண்ணாரகுராமர் அரண்மனையில் 
அளகன்யிளையவர் வந்து பாற்த்தார் 
ராமசுவாமியைக் காண மல் 
மன்னர்விளையவர்தான் புலம்ப 
அய்யோத்தியாபுரி நகர் முழுதும் 
அன்பாயிளையவர் தேடிப்பார்த்தார் 
தேடி ஒருவிடங்காணாமல் 
திருமால் பேரில் விசாரமுற்றார் 
ரெகுராமசுவாமியைத்தான் தேடி 
சிறந்தவனம் நோக்கிவளிநடந்தார் 
வளிநடந்தார் சடுதியில் தான் 
மாயாவுதாரரை வந்துகண்டார் 
எந்தன் அண்ணரே ரெகுபதியே 
ரெகுராமாராமா சரணமையா 
நந்தக்கோபலா சரணமையா 


5335 


5340 


5345 


5350 


5356. பத்மனாபா > பல்ப்பனாபா ( பே.வ. மா ) 


156 


5355 


5360 


5365 


5370 


நாதா தாணுவே சரணமையா 
புண்ணியமூற்த்தியே சரணமையா 
பெருமாள் ரகுராமரே சரணமையா 
சிறிபல்ப்பனாபா சரணமையா 
சிறிரங்க நாதா சரணமையா 
வேதப் பொருளே சரணமையா 
மேகநிற வற்ணா சரணமையா 
ஆதி நாராயண சரணமையா 
அச்சுதாகோபாலா சரணமையா 
பள்ளிகொண்டோனே சரணமையா 
பச்சைநிறமாயா சரணமையா 
அடிதொழுததோர் வேளையிலே 
அரி அரிநாராயணப்பெருமாள் 
யிங்கேவா யிங்கேவாதம்பியரே 
லெச்சுமணப் பெருமாளே யிளையகோவே 
வலதுபக்கத்தில் லெச்சுமணரை 
மாயன்ரெகுராமர் சேற்த்துக்கொண்டார் 
கண்ணில் கண்டானேகுகவேடன் 
கார்வண ராமரை அடிதொழுதான் 
எங்கள் பெருமாளே கோபாலரே 
ரெகுராம சாமியே புண்ணியோனே 
தெய்வ அய்யோத்திக்கு வரும்போது 

குகன் சந்தித்தல் 
சிறந்தபுகள் தம்பி குகவேடா 
உன்னுடை சொந்த வீடதிலே 
உத்த அமுது பொசித்துத் தான் போவேன் 
என்று உரைத்தாரே கோபாலசுவாமி 
யேத்தபுகள் தம்பிகுகவேடன் 
ஓடமானது கொண்டுவந்துது 
உலகளந்தோனுடன் மூவரையும் 
ஓடமானதில் தானிருத்தி 
உற்றநதியதை கடத்திவிட்டான் 
அந்தவனங்கழுஞ்சோலைவிட்டு 
ஆகமூபேரும் யெழுந்தருளி 
கற்ப்புச்சூடாமணி மாய்கைதன்னால் 
கானவனவாசமானதிலே 
அந்தவனத்தில் அவரிருக்க 

திசதரன் மரணம் 
அய்யோத்தியாபுரிப்பட்டணத்தில் 
மன்னன் திசதரராசாவும் 


5375 


5380 


5385 


5390 


157 


5395 


மறுநாள் உதயகாலந்தன்னில் 
அன்னேர (மந்த திசதரராசாவும் 
அரிரகுராமரைப் பாற்த்தபோது 
மாயன் ரெகுராமரைக் காணாமல் 
மன்னன் திசதரராசாவும் 
மாயன்ரகுராமருடசங்கடத்தால் 
மரணமாகிவிட்டார் திசதரரும் 
ஐந்துகண்முனி சாபத்தினால் 
அன்னேரம்ராசன் உயிர் போனதுவே 
திசதரராசன் உயிர் போனபின்பு 


5400 


தானே புகள் பெற்ற பரதாள்வார் 
தலைமேலோகையை தானும் வைத்து 
தானே அழுது புலம்பலுற்றார் 
பரதர் தந்தை இறந்த செய்தி சொல்ல 

வனத்துக்கு வரல் 


5405 


அண்ணர்க்குச் செய்திசொல்ல வென்று 
அந்தவனத்திலே சென்றேறி 
வாறாரே தம்பிபரதாள்வார் 
வரிசையுடன் ராமர்தனைத்தேடி 
கானவனச்சோலை தானும் விட்டு 
கல்லாறுபுல்லாறு தான் கடந்து 
வனங்கள் யாவையுந்தான் கடந்து 
வந்தார் குகவேடன் ஆறதிலே 
ஆத்தங்கரைதனில் வந்துநின்று 
அழுதாரே அண்ணா அண்ணாவென்று 
அழுத குரலோசை குகன் கேட்டு 
ஆத்தங்கரைதனில் வந்து பாற்த்தான் 


5410 


5415 


5420 


குகவேடனவன் தான் பாற்த்து 
கோபாலர் தம்பியரை பாற்த்துரைப்பான் 
கேள்க்கவேணும் அண்ணாகுகவேடா 
கீற்த்தி பெற்றதொரு வசனமதை 
அய்யா திசதரர்யிறந்து போனார் 
அண்ணர் வனத்துக்கு வந்துவிட்டார் 
அறிய அவருக்குச் சொல்லவேணும் 
ஆத்தையிப்போ கடத்திவிடவேணும் 
தம்பிபரதாள்வார் சொன்னபோது 
தானே புகள் பெற்றகுகவேடன் 
ஓடமானது கொண்டுவந்து 
உலகளந்தோன் தம்பியை கடத்திவிட்டாள் 
அந்தவனச்சோலை தானும் விட்டு 


5425 


158 


5430 


5435 


5440 


அடுத்தமலைச்சார்வுதானும் விட்டார் 
வடவாலமரமது தன்னருகில் 
மாயன் ரெகுராமரை வந்துகண்டார் 
அன்னேரந்தம்பி பரதாள்வார் 
அரிராம சுவாமியை வந்துகண்டார் 
கண்டபோது பரதாள்வான் அடிபணிந்து 
காரணமானதை தானுரைத்தார் 
அய்யாதிசதரராசா உயிர்பிரிந்தார் 
அண்ணருக்கு யானுஞ் சொல்லவந்தேன் 
பரதாள் வானுரைத்தவுடன் 

இராமர் பரதனைத் தேற்றல் 
பச்சைமுகில் வண்ணர் ரெகுராமரும் 
துக்கமடைந்து விசாரமுற்று 
சுவாமிநெடுமாலுந்தானுரைப்பார் 
கேள்க்கவேணுந்தம்பி பரதாள்வான் 
கீற்த்தி பெற்றதொரு வார்த்தை தன்னை 
ஐயா திசதரராசாவை 
அடக்கமானது செய்துவிட்டு 
நல்லடக்கம் செய்துபோட்டு 
நலமுடன் அய்யோத்தி பட்டணத்தை 
ஆண்டு பதினாலு வருசமட்டும் 
அரசாண்டு தம்பி நீயிருப்பாய் 
நீதி நெறியுடன் ஆண்டிருப்பாய் 
நினைத்தபடி தம்பி தவறாமல் 
வருசம் பதினாலுந்திகைந்தபோது 
வாழும் அய்யோத்திக்கு நான் வருவேன் 
என்றங்குரைத்தாரே ரெகுபதியும் 

பரதன் பதிலுரைத்தல் 
யேதுரைப்பார் தம்பி பரதாள்வார் 
தாங்கள் அய்யோத்திக்கு வாராவிட்டால் 
தானே நானப்போ மாண்டிடுவேன் 
மாண்டிடுவேனென்று சொனனபோது 
மன்னன் சொல்வார் தேசம் ஆழுமென்று 
தேசம் ஆளவேணுமானாக்கால் 
சீர்பாதத்தில் பாத ரெட்சை தரவேணும் 


5445 


5450 





5455 


5460 


1 


5445. அடக்கம் - இறுதிச்சடங்கு 
5452 , திகைந்த போது- நிறைவுற்ற பொழுது 
5461. பாதரெட்சை - செருப்பு ; மிதியடி 


159 


தந்தால் அதை வைத்துப்பூசை செய்து 
தானே பட்டணத்தை ஆள்வேன் சுவாமி 
ஆண்டு பதினாலுஞ் சென்ற பின்பு 
அடுத்த மறுநாள் வாராதிருந்தால் 

5465 
அக்கினிவேள்விக்குளிதான் வளர்த்து 
அந்தவேள்வியில் நானிறந்திடுவேன் 
பரதாள் வானிப்படி உரைத்தபோது 
பள்ளி கொண்டசுவாமியுஞ்சம்மதித்து 
பாதரெச்சயைத்தானெடுத்து 

5470 
பரதாள்வாரிடந்தான் கொடுத்தார் 
தம்பிதேசமதைச்சுகமாக 
தானேயரசாண்டு தானிருப்பாய் 
என்றுவிடைகொடுத்தனுப்பி விட்டார் 

பரதன் அயோத்திக்கு திரும்பிவரல் 
யேற்றரெகுராமரை அடிதொளுதான் 

5475 
அடிதொழுது பரதாள்வாரும் 
அந்தயிடமது தன்னைவிட்டு 
குகனுடநதியுந்தான் கடந்து 
குறைவில்லாத்தம்பி பரதாள்வார் 
அய்யோத்திப்பட்டணம்தன்னில்வந்து 

5480 
அய்யாதிசதரரை அடக்கஞ்செய்து 
தீர்க்கடன் நீர்க்கடன் தானுஞ்செய்து 
சிறந்தபுகள் தம்பி பரதாள்வார் 
வாழும் அய்யோத்திபட்டணத்தை 
வரிசைதவறாமல் ஆண்டிருந்தார் 

5485 
ஆறிலொருகடமை தானும் வாங்கி 
அசையாததோர் மணியுங்கெட்டி 
நீதிப்படிதானும் வளுகாமல் 
நிலமையாய்த் தேசத்தையாண்டிருந்தார் 
இராமர் தம்பியிடம் பர்ணக சாலை அமைக்கச் 

சொல்லல் 
வடவாலமரந்தன்னைவிட்டு 

5490 
வைகுண்டராமர்யெளுந்திருந்து 
தம்பியிளைய பெருமாளும் 
சானகிதாயார் சீதாலெட்சுமியும் 
சேத்து வாய்க்கரை ஓடைவிட்டு 
சிறந்த பரமசிவன்தனை நினைந்து 

5495 
மானிடர்வந்தணுகாத வனம் 
வனந்தனில் சுவாமி வந்திருந்து 


. 


160 


5500 


5505 


5510 


5515 


யிந்த வனமது நல்லதென்று 
யிளைய பெருமாளைத்தானளைத்து 
சித்தாதி சித்தனேயிளையோனே 
சிறந்தபற்ணக சாலைகட்டு 
பற்ணக சாலை நீ கட்டவேணும் 
பண்பாயிளைய பெருமாளே 
என்றுரைத்தாரந்த ரெகுராமரும் 
லெச்சுமணப்பெருமாளுஞ் சந்தோசமாய் 

தம்பி பர்ணக சாலை அமைத்தல் 
அண்ணர்ரகுராமர்சொல்ப்படி 
அந்தவனவாசமானதிலே. 
பிரம்புக்கொடியது அறுத்துவந்து 
பெரியபற்ணக சாலைகட்டி 
அன்ன ஊஞ்சாலதுதான் போட்டு 
அளகன்யிளைய பெருமாழும் 
பற்ணகசாலையானதிலே 
பள்ளிகொண்டோன் அரசிருந்தார் 
அரசிருக்கிற வேளைதன்னில் 
அளகன் லெட்சுமணப்பெருமாழும் 
பச்சைமால்தம்பி கனிபறித்து 
பண்பாய் அண்ணருக்குக் கொடுக்கும்போது 
தம்பிபொசித்துத்தான் நமக்கு 
தானே கொடுவந்தானென நினைந்து 
வாங்கிக்கனியதைப்பொசித்திடுவார் 
மன்னன் சிறிராமருஞ்சீதையுமாய் 
பொசித்துநெடுநாளாயிருக்கையிலே 
பூலோகம் அளந்த மாயவரும் 
ஒருநாளத்த வேளையானதிலே 
உலகளந்தோருட தம்பியவர் 
கனியது பறிக்க வேணுமென்று 
கானவனமெல்லாந்தான் திரிந்து 
தேசவன மெல்லாந்தான் திரிந்து 
சிவந்தகனியது கிடையாமல் 
பற்ணக சாலையானதிலே 
பண்பாக அரிராமரிடம் - 
யிளைய பெருமாழும் வந்து சேற்ந்தார் 
யேறிட்டுப் பாற்த்தார் ரகுராமர் 
யின்றைக்குப்பறித்த கனி தானுமெங்கே 
யென்று கேட்டாரே ரெகு ராமரும் 
மாயன் ரெகு ராமர் கேட்டபோது 
மன்னர் லெச்சுமணர்தானுரைப்பார் 


5520 


5525 


5530 


5535 


161 


தேடிவனமெல்லாந்தானலைந்தேன் 
சிவந்தகனியொன்றுங்கிடைக்கவில்லை 
தம்பிலெச்சுமணர் சொன்னபோது 


5540 


தரணியளந்த சிறிராமரும் 
பரமசிவனாரைத்தானினைந்து 
பண்பாய் விண்ணதில் பாற்த்தபோது 
ஆகாச மாற்க்கமாய் மூன்றுகனி 
அப்போது ரெகுராமர் மடியில்விள 


5545 


விளுந்த கனி மூன்றையும் ரெகுராமர் 
மேகவண்ணர் கையால் தானெடுத்து 
ரகுராமர் ஒருகனியைத்தான் பொசித்தார் 
சீதைக்கொருகனிதான் கொடுத்தார் 
சித்தம் மகிள்ந்துமே ஒருகனியை 


5550 


5555 


தம்பி லெட்சுமணர் கையில் கொடுத்தார் 
கொடுத்த கனியை வாங்கித் தெரியாமல் 
மந்திரவாள் உறைக்குள்ளே போட்டுக்கொண்டார் 
பற்ணக சாலையானதிலே - 
பச்சைமுகில் வற்ணர் அரசிருந்தார் . 
லெச்சுமிதேவியும் அரசிருந்தாள் 
லெச்சுமணப்பெருமாழும் அரசிருந்தார் 

சூர்ப்பனகை பிள்ளைப்பேறு 
வீற்றிருக்கின்ற நாளையிலே 
மிக்கத்தென்னிலங்கா புரியில் 


5560 


வல்லரக்கனுட தங்கையவள் 
வாய்த்த சூர்ப்பனகையவழும் 
விக்கிரசிங்கன் ஆனவன்தான் 
மெல்லி நல்லாளை மணமுடித்தான் 
மாலையிட்டு மணம் புரிந்து 
வாள்ந்துண்டிருந்தார் சிலகாலம் 


5565 


வாள்ந்துண்டிருக்கிற நாளையிலே 
வாணுதலாளவள் கெற்ப்பமுற்றாள் 
மாதம் பத்துந்திகைந்த போது 
மதலை ஒரு ஆண்பிள்ளை பெற்றெடுத்தாள் 
பிறந்த அந்த பாலனுக்கு 


5570 


பேருமிட்டாளந்த சூர்ப்பனகை 
குலைவாளரக்கன் என்று சொல்லி 
கொம்பனையாள் பேருமிட்டாள் 
பேருமிட்டுச் சூர்பனகை 
பெண்கொடியாள் தான் வளர்த்தாள் 


5575 


162 


5580 


5585 


சூர்ப்பனகையை கணவன் கறி வாங்கி 

வரவேண்டல் 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 
யேதுரைப்பானந்த விக்கிறசிங்கன் 
கேள்க்கவேணும் பெண்ணே சூர்ப்பனகை 
கீற்த்தி பெற்றதொரு வாற்த்தை தன்னை 
உன்தமையனுட அரண்மனையில் 
வேட்டைக்கறி வாங்கிவரவேணும் 
விக்கிறசிங்கன் சொன்னபோது 
சூர்ப்பனகை தன் அண்ணன் வீட்டில் 

வந்து கறிவாங்கி வரல் 
மெல்லியரும் அந்த சொல்ப்படியே 
வல்லரக்கனுட அரண்மனையில் 
வண்டோதரியுட யிடத்தில் வந்து 
வேட்டைக்கறியது வாங்கிக் கொண்டு 
விக்கிறசிங்கன் அவன் தனக்கு 
ஆக்கி அமுதுகள் தான் கொடுத்து 
ஆயிளையாளவள் தானிருந்தாள் 
யிப்படியே பல நாளாக 
யேந்திளையாளவள் வாங்கி வந்தாள் 

வண்டோதரி கறி தர மறுத்தல் 
ஒரு நாளையத்தினம் ஆனதில் தான் 
ஒன்றோடியாளந்த சூர்ப்பனகை 
வண்டோதரியிடத்தில் வந்து கறிகேட்டாள் 
மாதுதானப்போ யேதுரைப்பாள் 
யேண்டிபெண்ணே மைத்துனியே 
யேந்திளையே கறி தருவதில்லை 
உன்னுடையகணவன் அண்ணரையும் 
உற்றமலை வேட்டையாடச் சொல்வாய் 
மலைவேட்டையாடினாக்கால் 
மான்வரையாடுகள் பிடித்து வந்து 
கறிசமைத்து நீயுங்கொடுக்கொண்ணாதோ 
காரிகையே யெந்தன் மைத்துனியே 
என்றங்குரைத்தாளே வண்டோதரி 
யேந்திளையாளந்த சூர்ப்பனகை 
விக்கிறசிங்கன் அரண்மனையில் 
மெல்லிநல்லாழும் வந்து சேற்ந்தாள் 


5590 


5595 


5600 


5605 


5603. மைத்துனி - கணவனின் தங்கை 


163 


சூர்ப்பனகை அச்செய்தியினைக் கணவனிடம் 

கூறல் 
என்னுடையமன்னா யென்கணவா 
யேற்றபுகள்மன்னா கேள்க்கவேணும் 
வேட்டைக்கறியதுகேட்டதற்க்கு 

5610 
மெல்லிநல்லாளந்த வண்டோதரி 
உங்களையிகள்ச்சியாய் சொல்லிவிட்டாள் 
உத்தகாரியத்தை உரைத்துவிட்டேன் 
அன்னேரம் அப்போ நானடியாள் 
அசர்ந்துமிகநானுஞ் சோர்ந்துவிட்டேன் 

5615 
என்றுரைத்தாளந்த சூர்ப்பனகை 
சூர்ப்பனகை கணவன் வேட்டைக்குச் 

செல்லல் 
யேதுரைப்பான் அப்போவிக்கிறசிங்கன் 
கேழுங்கேழும் பெண்ணேசூர்ப்பனகை 
கீற்த்தி பெற்றதொரு வசனமதை 
யின்றைக்கு வேட்டைக்கு நான்போறேன் 

5620 
யேற்றமான்களைக்கொடு வாறேன் 
என்றுரைத்த அந்த விக்கிறசிங்கன் 
யெழுந்தானே வேட்டைதானாட 
வாழும்யிலங்கா புரியுமிட்டு 
வாறானேமலை வேட்டையாட 

5625 
வல்லரக்கன் ராவணன் வரும்வளியில் 
வாய்த்தபுகளந்த விக்கிறசிங்கன் 
பாதாளத்தில் ஒருஉதட்டை வைத்தான் 
ஆகாசத்தில் ஒருஉதட்டைவைத்தாள் 
ஒருமலைதன்னில் ஒருகாலும் 

5630 
மறுமலைதன்னில் ஒருகாலும் 
தலைகீழுங் கால் மேலாக 
தானிருந்தானந்த விக்கிறசிங்கன் 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 

ராவணனும் வேட்டைக்கு வரல் 
யிலங்காபுரி நகரானதிலே 

5635 
வாள்யிலங்காபுரியானதிலே 
வல்லரக்கன் அந்த ராவணன் தான் 
மலைவேட்டையது ஆடவென்று 
வாறானே ராவணன் படைகழுடன் 
இராவணன் படைகளுடன் சூர்ப்பனகையின் 

கணவனிடத்தில் மாட்டிக் கொளல் 
வாழும்யிலங்காபுரிதான் கடந்து 

5640 


164 


வல்லரக்கன் அந்தப்படைகழுடன் 
விக்கிறசிங்கன்வாய்வளியாக 
விரைவாய் ராவணன் சேனைபடை 
சேனைபடையெல்லாம் ஒருமுகமாய் 
சென்றார் விக்கிறசிங்கன் வயிற்றுக்குள்ளே 


5645 


5650 


5655 


5660 


வயிற்றுக்குள்ளே வந்து புகுந்த போது 
வாயைசிக்கென்று மூடிக் கொண்டான் 
வாயை சிக்கென்று மூடிடவே 
வல்லரக்கன் ராவணன் பரிதவித்தான் 
அன்னேரம் அந்தராவணன்தான் 
அத்தளிந்து அவன்பரதவித்தான் 
யிங்கேயெந்தன் தேசமெங்கே 
என்னுடைய தம்பிமார்களெங்கே 
ஆசைத்தங்கை சூர்ப்பனகை 
அண்ணன்கண்ணில் வந்துதான் முளிப்பாய் 
என்மகனே கண்ணேயிந்திரசெயித்தே 
என்றைக்குக்கண்ணில் முளிக்கப்போறாய் 
என்றுரைத் துயந்த ராவணன் தான் 
யிலங்கை வேந்தன்நின்று பரதவித்தான் 
பரதவிக்கும் அந்தவேளைதன்னில் ? 
பாற்த்தானே அந்த விக்கிறசிங்கன் 
யிந்த அபகீற்த்தி போதும்போதும் 
என்றுநினைந்து விக்கிறசிங்கன் 
வாயைத்திறந்தவன் ஊதிவிட்டான் 
வல்லரக்கன் படைகழும் வெளியில் வந்தார் 
தலைகீழுங்கால் மேலாக 
தானுமப்பாலே போய்விழுந்தார் 
யிருபது கைகளை கீளேஊன்றி 
யிலங்கைராவணன் எழுந்திருந்தான் 
யேறிட்டுப்பாராமல் ராவணன்றான் 
யிலங்காபுரிநகர் தனைநோக்கி 
படைகழுடன் கூடி தானும் வந்தான் 
பத்துத்தலையுள்ள ராவணன்றான் 
பாரச்சிம்மாசன மேடைதன்னில் 
பாவினையாகவே யிருக்கையிலே 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 
யேத்த விக்கிறம சிங்கனவன் 
வனவாசமானது தான் கடந்து 
வாள்யிலங்காபுரி தன்னில் வந்தான் 


5665 


5670 


5675 


5647. சிக்கென்று- இறுக 


165 


5680 


சூர்ப்பனகை கணவன் அவளை மீண்டும் 
அண்ணன் வீட்டுக்குச் சென்று 

கறிவாங்கி வரக்கூறல் 
என்னுடையபெண்ணே வாள்மயிலே 
யேந்திளையே நானொன்றுசொல்லக்கேழு 
மலைவேட்டையது ஆடப்போனேன் 
மான்மறைகளொன்றுங் கிடைக்கவில்லை 
உன்தமயனந்த ராவணன்தான் 
உத்தமலைவேட்டைதானாடி 
மான்மறைகள்ரெம்பக் கொண்டுவந்தான் 
வாணுதலே பெண்ணே நீதானும் 
வல்லரக்கன் ராவணனிடமதிலே 
வாய்த்தவேட்டைக்கறி வாங்கிவாராய் 
விக்கிறசிங்கன் சொன்னபோது 


5685 


5690 


5695 


மெல்லியநல்லாளவள் தானும் வந்து 
என்னுடைய அண்ணாசகோதரனே 
யிப்போஒருவாற்த்தை செர்ல்லக்கேழும் 
என்னுடமன்னவர் உமதுமைத்துனர் 
யேத்தமலை வேட்டையாடப்போனார் 
வேட்டையானது பலிக்கவில்லை 
விக்கிறசிங்கனானவற்க்கு 
உம்முடயிடமதில் தானும்போய் 
உத்தகறி வாங்கி வரவேசொன்னார் 
என்றுரைத்தாளந்த சூர்ப்பனகை 


5700 


இராவணன் , சூர்ப்பனகையிடம் கணவனின் 

தலையை அறுக்கக் கூறல் 
யிலங்கை ராவணனே துரைப்பான் 
யிங்கேவாயிங்கேவா தங்கையரே 
யிருபதுகையாலே சேற்த்தெடுத்தாள் 
என்னுடையதங்கை சூர்ப்பனையே 
யேத்தமலை வேட்டையாடப்போனோம் 
மலைவேட்டையாடினயிடமதிலே 
வாணுதலே நான்பட்டபாடதெல்லாம் 
பட்டபாடு சொல்லவேணுமானால் 


5705 


5684. தமயன் - அண்ணன் 
5694 , மைத்துனர்- தங்கையின் கணவர் 
5707. பட்டபாடு- துன்பம் 


166 


5710 


5715 


5720 . 


5725 


பனை ஓலை தன்னிலும் அடங்காது 
யிப்புவிதன்னில் பெரியோர்கள் 
எழுதமுடியாது தங்கையரே 
அண்ணன் பட்டபாடதுதான் 
ஆயிளையே உனக்கேற்றிடுமோ 
உன்கணவன் தன்னுடதலையறுத்து 
ஒண்ணுதலேயிங்கே வந்ததுண்டால் 
உன்மகன்குலைவாளரக்கனுக்கு 
உற்றயிலங்கபுரிநகர் முழுதும் 
யிலங்கை யெழுநூற்றுக்காதமெல்லாம் 
யிலங்கை பட்டமது தரித்திடுவேன் 
என்மகன் யிந்திரசெயித்தவனை 
யேவல்ஆளாக நான்விடுவேன் 
என்றுரைத்தானந்த ராவணனும் 
யேந்திளையாள் தலையாட்டிக்கொண்டாள் 

சூர்ப்பனகையின் சூழ்ச்சி 
அந்தவாற்த்தையது கேட்டுக்கொண்டு 
ஆயிளையாழுங்கணவனிடம் 
என்னுடமன்னவாயென்கணவா 
யிப்போ ஒருவசனஞ் சொல்லக்கேழும் 
என்னுட அண்ணன் ராவணனும் 
யிசைந்து மலைவேட்டையாடினதில் 
மான்மறையானது கிடையாமல் 
வல்லரக்கனவர் வந்துவிட்டார் 
என்றுரைத்து அந்தசூர்ப்பனகை 
யேந்திளையாழுந்தானிருந்தாள் 
யிருந்துசிலநாள்களித்தபின்பு 
யேந்திளையாளந்த சூர்ப்பனகை 
மங்கைநல்லாளந்தசூர்ப்பனகை 
மணவாளன் தன்னுடன்வசனஞ்சொல்வாள் 
என்னுடையமன்னவரேயென்கணவ 
யிசைந்துநானொரு மண்டலந்தான் 
பதிராதவமது யிருக்கவேணும் 
பண்பாகயானும் உரைக்கலுற்றேன் 
மறுமனைதன்னிலிருக்கவேணும் 
மணவாளரேயென்று தானுரைத்தாள் 
என்றுரைத்த அந்தசூர்ப்பனகை 
யிசைந்து கணவனுஞ்சம்மதித்து 


5730 


5735 


| 


5740 


5745 


5730. மரை > மறை ( பே.வ. மா ) - மான்வகைகளுள் ஒன்று 
5739. ஒருமண்டலம் - நாற்பத்தொருநாள் 


167 


5750 


5755 


7560 


5765 


அங்கே மறுமனைதனில் போனாள் 
அவளிருந்தாள் விரதம் ஒருமண்டலம் 
நங்கை சூர்ப்பனகை தானிருந்தாள் 
நாற்ப்பத்திரண்டாம் நாள் தனிலே 
வாணுதல் சூர்ப்பனகை நீராடி 
வந்தாளே வெகுஉல்லாசமாய் 
கொண்டைகோதிதான் முடிந்து 
கொண்டைதனில் பிச்சிமாலை சூடி 
நெத்திப்பிறையுடன் உச்சிப்பிறை 
நேர்விளிரெண்டும் மையெழுதி 
கொழுந்துகள் நன்றாய்ச்சூடிக்கொண்டு 
குருவிரெத்தம் போல் வாய்சிவக்க 
வாடைமணங்களைப்பூசிக்கொண்டு 
வாணுதலாளந்த சூர்ப்பனகைத் 
செப்புக்குடமது கையிலெடுத்து 
தேன்மொளியாளவள் வரும்நேரம் 
கண்ணில் கண்டானந்த விக்கிறசிங்கன் 
காரிகையாள் வருங்கோலமதை 
காமவெறியால் அரக்கனுந்தான் 
காரிகையாளைவந்து சேற்த்தெடுத்தான் 
ஆவிக்கெட்டியவன் சேற்த்தெடுத்து 
அரண்மனைதன்னில் கொடுபோனான் 
பள்ளியறைமேடையானதிலே 
பாவினையாகவே தானிருக்க 
மன்னவனும் அந்தமடக்கொடியும் 
வாயால் சரசமதுபேசிக்கொண்டு 
யிருக்கிறதோரந்தநேரமதில் 
யேதுரைப்பாளந்த சூர்ப்பனகை 
கேள்க்கவேணும் யெந்தன்மன்னவரே 
கீற்த்திபெற்றதொருவசனமதை 
உங்கள் உயிர்நிலையானது சொல்லவேணும் 
உற்றபுகள் பெற்றமன்னவரே 
உயிர்நிலையானது சொல்லாவிட்டால் 
உங்கழுக்கு நான் பெண்டிருப்பதில்லை 
காமமயக்கத்தால் விக்கிறசிங்கன் 
கருத்தளிந்து தானேதுரைப்பான் 
சூர்ப்பனகையின் கணவன் தன் உயிர் 

நிலைபற்றிக்கூறல் 
அப்போது அந்த விக்கிறசிங்கள் 


5770 


5775 


5780 


5756. கொழுந்து - மரிக்கொழுந்து - 
5776. உயிர்நிலை - உயிர்நிலைபெற்றுள்ள இடம் 
5779 , பெண்டு - பெண்டாட்டி 


168 


5785 


ஆயினையாழுக்குயேதுரைப்பான் 
என்னுடஉயிர் நிலையானதுதான் 
யேந்திளையேபெண்ணே சொல்லக்கேழு 
எண்ணைதேய்த்துதலைமெழுகி 
யிசைந்த அமுதுதான்பொசித்து 
அமுதுக்கறியது தான் பொசித்து 
ஆயிளையே நித்திரைசெய்கையிலே 
ஆறுவருசத்துக்கு முன்னுள்ளவரகுவைக்கல் 


5790 


ஆயிளையே பெண்ணேகயிலெடுத்து 
நமசிவாயமென்ற அச்சரத்தை 
நாவினாலேதானும் உச்சரித்து 
தொண்டையில் வைக்கலைவைத்துவிட்டால் 
துண்டுதுண்டாய் தலையத்து விழும் 

5795 
என்றுவிக்கிற சிங்கன்சொன்னபோது 
யேந்திளையாளந்த சூர்ப்பனகை 
காமவிகாரந்தான் தீர 
கருத்தாய்விளையாடி விடியுமட்டும் 
சரசலீலை சொக்கி விளையாடி 

5800 
தானிருந்தாரந்த அரண்மனையில் 

சூர்ப்பனகை தன் கணவனைக் கொலைசெய்தல் 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 
யேந்திளையாளவளேதுரைப்பாள் 
என்னுட மன்னவாயென்கணவா 
எண்ணை தேய்த்து மெழுகவேணும் 

5805 
தலைமுளுகவேணுமென்று 
தார்குளலாளந்த சூர்ப்பனகை 
மலைபோல் அன்னமதுதான் சமைத்து 
மதயானையேழுகறிசமைத்தாள் . 
பெரும்புலிபன்றி யெருமைகளை 

5810 
பெண்கொடியானவள் தான் சமைத்து 
சம்பங்கியெண்ணை கொண்டுவந்து 
தலைமெழுகச் சொன்னாள் மன்னவற்க்கு 
தலைமெழுகி நன்றாய் குளித்தபோது 
சாதங்குமித்தயிடத்தில் வந்தான் 

5815 
மாமலைபோலே அன்னம் நிற்க்க 
வந்துபாற்த்தானே விக்கிறசிங்கன் 
ஆயிரங்கோட்டை அரிசிசாதமதை 


5790. வைக்கோல் > வைக்கல் ( பே.வ.மா ) 
5812. சம்பங்கி - மருந்துப் பொருள் 


169 


ஐந்துபிடியாக உறுட்டிவிட்டான் 
யிருண்டமலைபோலே நின்றமுதை 

5820 
யேழுபிடியாக உறுட்டிவிட்டான் 
குன்றுமலைபோலே நின்றமுது 
கொதித்தகுடலுமோ நிறையவில்லை 
அமுதுண்டுமேதான் கைவிளக்கி 
அரசிருந்தானந்த விக்கிறசிங்கன் 

5825 
படுத்து நித்திரை செய்கையிலே 
பைந்தொடியாளந்த சூர்ப்பனகை 
ஆறுவருசத்து வைக்கலதை 
ஆயிளையாளவள் தானெடுத்து 
நமசிவாயமென்ற அச்சரத்தை 

5830 
நாவினால் சொல்லி உச்சரித்து 
விக்கிறசிங்கன் அவன் கழுத்தில 
மெல்லிநல்லாளவள் போட்டுவிட்டாள் 
சூர்ப்பனகை தன்கணவன் தலையை 

எடுத்துவரல் 
அரக்கனுடைய சிரசதுதான் 
அறுபட்டு ரெண்டு துண்டானபோது 

5835 
மன்னவன் தன்னுடசிரசதையும் 
வல்லரக்கன் ராவணன் அரண்மனையில் 
எடுத்துவந்தாளே சூர்ப்பனகை 
விக்கிறசிங்கனுட சிரசதையும் 
ராவணன்சிங்காசனமீதில் 

5840 
நண்ணுதலாளவள் கொண்டுவைத்தாள் 

இராவணன் சூர்ப்பனகையைப் பழித்தல் 
கண்ணில் கண்டந்தராவணனும் 
கணவன் தன்னுடசிரசதனை 
அறுத்துப்போட்டாயே பாதகத்தி 
என் அருகில் நில்லாதே அப்பாலே போ 

5845 
என்னுடகண்ணில் முளியாதே 
என்றுரைத்து ராவணன் முடுக்கிவிட்டான் 

சூர்ப்பனகை தன் மகனிடம் அண்ணன் 

தலையறுக்க தவம்செய்யச் சொல்லல் 
அப்போது அந்த சூர்ப்பனகை 
ஆயிளையாளவள் தானழுதாள் 
சண்டாளப் பாதகாராவணனே " 

5850 


5844. பாதகத்தி - கொடுமைக்காரி 


170 


5855 


5860 


5865 


5870 


சற்பனைகள் செய்துபோட்டாயே 
என்மன்னவனை நானும்யிளந்தேனே 
யேந்திளைமாபாவியானேன் 
யினிமேலினக்காரு துணை 
என்று பரிதவித்துத் தான்புலம்பி 
யேங்கியழுதவள் தானிருக்க 
யேந்திளையாளவள் மனையில் வந்தாள் 
மனையில் வந்திருக்கும் வேளையிலே 
மாதுமகனைப் பார்த்தேதுரைப்பாள் 
என்மகனே குலைவாளரக்கா 
யினிமேல் நானொன்று சொல்லக்கேழு 
வாய்த்த தவமதுதான் புரிந்து 
மந்திரவாளது வாங்கவேணும் 
மந்திரவாளது வாங்கிவந்து 
உன்மாமன் ராவணன் தலையறுக்கவேணும் 
என்றுரைத்து அந்தசூர்ப்பனகை 
யேந்திளையாழும் எழுந்திருந்து 
வாள் யிலங்காபுரி தன்னைவிட்டு 
வாய்த்தவனங்கழுஞ் சோலைவிட்டு 
வடவாலமரமது அருகில்வந்து 
வந்திருந்து அப்போயேது சொல்வாள் 
என்மகனே குலை வாளரக்கா 
யிந்தலனமதில் தவம்புரிவாய் 
வடவாலமரமானதிலே 
வல்லரக்கன் தவமதுதான் புரிந்தான் 
ஆண்டவரே சுவாமி பராபரனே 
அரக்கன்ராவணன் தலையறுக்கவேணும் 
மந்திரவாளது தரவேணும் 

சூர்ப்பனகை மகன் தவமிருத்தல் 
வல்லரக்கன் தலை யறுப்பதற்க்கு 
என்றுரைத்துக் குலைவாளரக்கன் 
யீஸ்பரரை நோக்கித் தவசிருந்தான் 
யிருக்கிறதோரந்த நாளையிலே 
யீஸ்பரனாரும் மனதிரங்கி 
மந்திரவாளதை யனுப்பிவிட்டார் 
வருகுதல்லோ மந்திரவாளதுதான் 
வாழுங்கயிலாசமேர்வு விட்டு 
மரதகவல்லி வனமதிலே 
வல்லரக்கிமகன் தவநிலையில் 


5875 


5880 


5885 


5851. சற்ப்பனைகள் - வஞ்சனைகள் 


171 


5890 


5895 


5900 


5905 


மந்திரவாளதுதான் வரவே 
மந்திரவாளதைக் கண்ணில் கண்டார் 

சூர்ப்பனகை மகன் அழிந்து படல் 
மன்னன்லெட்சுமணப் பெருமாழும் 
கோபாலர்தம்பி ஒருகைநீட்ட 
குலை வாளரக்கன் ஒருகைநீட்ட 
யிருபேர்கரமதைக்கண்டபோது 

ரது 
யீஸ்பரர் அனுப்பிவிட்டமந்திர வாள் 
திரும்பிசிவனிடம் போனபோது 
செப்புவார்மந்திரவாளைப் பாற்த்து 
வந்தகாரணம்யேதெனவே 
மகதேவருங்கேட்ட போது 
யிரூபேர்கரமதை நீட்டினார்கள் 
யாருட கைதனில் போயிருக்க 
முன்னாடி நீட்டினவன் கைதனில்போய் 
முக்கியமாய் நீயுங்குடியிருப்பாய் 
என்றுமகதேவர் விடைகொடுக்க 
யேற்றமந்திரவாள் தான்வரவே 
லெச்சுமணப் பெருமாள்கைதனிலே 
வந்துயிருந்ததுவே மந்திரவாள்தான் 
மந்திரவாள் தனைக் கையில் பிடித்து 
வடவாலமரம் விட்டுக்கீளிறங்கி 
ஆலமரம் விட்டுக்கீளிறங்கி 
அளகன் லெட்சுமணப் பெருமாழும் 
மந்திரவாள் கூர்மை பாற்க்கவேன்று 
வடவால மரத்தையும் வீசிவிட்டார் 
ஆலமரம் ரெண்டு துண்டாக 
அரக்கிமகன் ரெண்டு துண்டாக 
ரெத்தங்குருதி ஆறாயோட 
நீலவண்ணர்தம்பி கண்ணால் கண்டார் 
கண்ணில் கண்டாரே ரெகுராமரும் 
கார்வாண ராமருமேதுரைப்பார் 
ராவண சங்காரமுடிப்பதற்கு 
நாம்பெலியானது செய்தோமென்று 
லெச்சுமணப்பெருமாழும் சந்தோசமாய் 
நீலவண்ணர்கையில் கனிகொடுத்தார் 
கார்வண ராமரிடங்கொடுத்தார் 
கனிதன்னைநெடுமாலும் புசித்திருந்தார் 
பற்ன்னக சாலையானதிலே 


5910 


: 5915 


5920 


5925 


5894. கரம் - கை 


172 


5930 


5935 


5940 


பச்சைமுகில்வண்ணர் அரசிருந்தார் 

சூர்ப்பனகை மகனின் தவநிலை காணவரல் 
அரசிருக்குமந்த நாளையிலே 
அப்போதுலங்கா புரிசூர்ப்பனகை 
மகனுடதவநிலை பாற்க்கவென்று 
வாணுதலாளந்தசூர்ப்பனகை 
வாளும்யிலங்காபுரி தன்னைவிட்டு 
வனங்களெல்லாந்தான் கடந்து 
மரகதவல்லிவனத்தில் வந்தாள் 
வந்து பாற்த்தாளந்த சூர்ப்பனகை 
மகனுட படுகளந்தன்னைக்கண்டாள் 

சூர்ப்பனகை அழுது புலம்பல் 
என்மகனே குலைவாளரக்கா 
யினிமேல் நானென்ன செய்யப்போறேன் 
மன்னவர்மகனையும் நானிளந்தேன் 
மகனே மகனே என்றுபரதவித்தாள் 
பெற்றவயிற்றினில் யென்மகனே 
பெருந்தணலை வாரியிட்டாயே 
என்று சொல்லியந்த சூர் ( ப் ) பனகை 
யேந்திளையாள் கீளேவிழுந்தளுதாள் 
யென்மகனைக் கொன்றவனையும் நான் 
யிப்போதந்தபாவியை விடமாட்டேன் 
செத்துயிறந்த மகன்தனக்கு 
செய்யுங்சடங்கெல்லாந் தானுஞ்செய்து 
வனவாசமானதுதான் தனித்து 
வாறாளேயந்த சூர்ப்பனகை 
கானவனமெல்லாந் தான் தேடி 
காரிகையாளவள் வாறபோது 
பற்னகசாலையைக் கண்ணில் கண்டு 
பைந்தொடியாளவளோடி வந்து 
சூர்ப்பனகை இராமரிடம் தன்னையும் 

மனையாளாக்கவேண்டல் 
பச்சைமுகில் வண்ணரிடமதிலே 
பள்ளிகொண்டோரிடமேதுரைப்பாள் 
சடைத்து முகம்வாடியிருபேரும் 
தானேவனத்தில் யிருப்பதென்ன 


5945 


5950 


5955 


5942. தணல் - தீ 
5957 , சடைத்து - சோர்ந்து 


173 


என்றுசூர்ப்பனகை கேட்டபோது 
யேது சொல்லுவார் அரிகோபாலர் - 

5960 
கானவனத்திலே குடியிருக்கும் 
கனத்த வேடுவர் நாங்களென்றார் 
யென்று சொல்லவேதான் கேட்டு 
யேது சொல்லுவாள் சூர்ப்பனகை 
மன்னாயென்னையும் யிடமிருத்தி 

5965 
வரிசையுடனரைசாழுமென்றார் 

இராமர் மறுத்துரைத்தல் 
அந்தஉரைகேட்டு ரெகுராமர் 
ஆதரவாகவே யேது சொல்வார் 
மனையாளினக்கொரு பெண்ணிருக்க 
மாலையிடுவது நீதியில்லை 

5970 
தம்பி வனமதில் போனவன் தான் 
தானேமாலையிடுவானுன்னை 
அந்தவனமதில் போவெனவே 
அனுப்பிவிட்டாரே மாயவரும் 
சூர்ப்பனகை இராமர் தம்பியைத்தேடிவந்து 

தன்னை மனையாளாக்க வேண்டல் 
சிந்தைமகிள்ந்ததோர் சூர்ப்பனகை 

5975 
தேடிவாறாளே வனமதிலே 
யிளையபெருமாள் கனிப்பறிக்கும் 
யேற்றவனத்திலே வாறாளையா 
வந்து யிளையோனைக் கண்ணில் கண்டு 
வாற்த்தை சொல்லுவாள் சூற்ப்பனகை 

5980 
உமக்கு மூத்தோர் வேடரென்னை 
உம்மை மணஞ்செய்யச் சொல்லிவிட்டார் 
சிந்தை மகிள்ந்து நீரெந்தனையும் 
சிறந்தமணமது முடியுமென்றாள் 
என்று அரக்கியுஞ் சொன்னபோது 

5985 
இராமர் தம்பி பதிலுரைத்தல் 
யிளையபெருமாழும் யேது சொல்வார் 
அண்ணரிடத்திலே யெழுத்து வாங்கி 
ஆதரவாகவே வந்தாயானால் 
திண்ணமுடனே நானுந்தனையும் 
சிறந்த மணமதுசெய்வேனென்றார் 

5990 


5969. மனையாள் - மனைவி 
5987. எழுத்து - கடிதம் 


174 


5995 


6000 


6005 


சூர்ப்பனகை உறுப்புக்கள் அறுபடல் 
அந்த உரையதுதனைக்கேட்டு 
அவள் நடந்தாளே சூர்ப்பனகை 
பஞ்சவடிவென்ற வனமதிலே 
பச்சைமாலுட முன்னேவந்தாள் 
வந்து நின்றுமே சூர்ப்பனகை 
வாற்த்தை சொல்லுவாள் ராமரோடே 
உம்முடையதோர் கையெழுத்து 
உடனே வாங்கி வரவுஞ்சொன்னார் 
கையெழுத்து நீர்தாருமென்று 
காட்டரக்கியுங் கேட்டாளையா 
கேட்டபொழுதிலே கோபங்கொண்டு 
கிருஷ்ணசுவாமியும் யேதுசெய்தார் 
ராமபானத்தைக் கையிலெடுத்து 
நல்ல அரக்கிதன் முதுகிலே 
மூக்குந்தனத்தையும் அறுப்பாயென்று 
முதுகிலெழுதினார் ரெகுராமர் 
காடுவனங்கழுந்தான் கடந்து 
காட்டரக்கியும் வாறாளையா 
மாயோன் தம்பிமுன்பதிலே 
வந்து நின்றுதான் வல்லரக்கி 
யிளையபெருமாளை முகம்நோக்கி 
யேதுசொல்லுவாள் வாளரக்கி 
மூத்தவேடன் எழுத்துதான் 
என்முதுகிலே யிருக்குதென்றாள் 
யிருக்குதென்று சொன்னபோது 
யிளையபெருமாழும் பாற்த்தாரையா 
அரக்கிமுதுகை பாற்க்கும்போது 
அளகணிளய பெருமாழும் 
மூக்குந்தனங்களை யறுப்பாயென் 
முதுகிலெழுதியிருக்குதையா 
கண்ணில்கண்டாரிளைய பெருமாழும் 
கையில் எடுத்தாரே மந்திரவாள் 
மந்திர வாளதைக்கையிலெடுத்து 
மன்னனிளைய பெருமாழும் 
முன்னேநின்ற அரக்கியையு 
மூக்குந்தனத்தையும் அறுத்தாரையா 
அறுத்தபோதிலே வல்லரக்கி 
அபையமுறையமிட்டளுதாளையா 


6010 


6015 


6020 


6025 


6028. முறையம்- முறையீடு 


175 


6030 


6035 


6040 


சோரையாகவே வல்லரக்கி 
துள்ளித்துடித்து அழுதாளையா 
காட்டரக்கியழுங் குரலோசை 
கடுவாய் புலியெல்லாங் கலைந்தோட 
வானிலிடி போலே குரலோசை 
வனத்தில் ராமரூம் சீதைக்குமே 
கேட்டபோதிலே யிருபேருந்தான் 
கீற்த்தியுடனே யேதுரைப்பார் 
நமக்குகனியது பறிக்கப்போன 
நல்லயிளையோனுக்கென்னயிடைகூறோ 
பார்த்து வரவேணுமென்று ராமர் 
பத்தினி சீதையும் வாறாரையா 
வேடர்வனமது தன்னில் வந்து 
வீரனிளையோனைக் கண்ணில் கண்டார் 
கண்டுமனமது மிகமகிளந்து 
காட்டரக்கியுட வளமையெல்லாம் 
நன்றாய் விசாரித்து மூபேரும் 
நல்லகனியது தான் புசித்து 
மாயன் ரகுராமரும் சீதையுமாய் 
மன்ன ( னி )ளையோனும் வீற்றிருந்தார் 

சூர்ப்பனகை தன் துன்பத்தினை 

அண்ணனிடம் முறையிடல் 
யிப்படியிருக்கிற வேளையிலே 
யேது செய்தாளந்த சூர்ப்பனகை 


6045 


6050 


6055 


என்னை அபகீற்த்தி செய்துவிட்டாய் 
யினிமேல் உன்னை நான் விடுவதில்லை , 
என்று சொல்லியந்த சூர்ப்பனகை 
யேற்றவனந்தனில் ஓடிவாறாள் 
கரத்தூசணனுட அரண்மனையில் 
காட்டரக்கியவள் ஓடிவந்து 
என்னுடைய அண்ணா கரதூசணா 
யேந்திளை நிக்கிற கோலத்தைப்பார் 
மூக்கைப்பாரும் அண்ணாதனத்தைப்பாரும் 
முன்பிலிருக்கிற கோலம் பாரும் 
யிப்படிச்செய்தார் ரெண்டுமானிடவர் 
என்று சொல்ல கரதூசணன் கோபமானான் 


6060 


6038. யிடைகூறு - இடையூறு ; துன்பம் 
6051 , அபகீற்த்தி - இகழ்ச்சி 


176 


6065 


6070 


6075 


6080 


நாலுமுளமுள்ள மானிடவர் 
நம்முடதங்கை யென்றறிந்து 
யிப்படிச்செய்தகாரணம் யின்னதென்று 
என்னுடையதங்கையே சொல்லுமென்றான் 
கரதூசணன்கேட்டபோது 
காரிகை சூர்பனகை தானுஞ்சொவலாள் 
எங்கிருந்தோ ரெண்டுமானிடவர் 
யேற்றபன்னக சாலையானதிலே 
யிருவருடன் ஒருபெண்ணுமாக 
யிருக்கிறகோலத்தை சொல்லவொண்ணாது 
பாற்க்கப்பதினாறு கண்ணுவேணும் 
பச்சைக்கிளி போலிருக்கிறார் 
அண்ணர் கரதூசணர்க்காகுமென்று 
ஆயிளை நானுரைத்துவிட்டேன் 
ஆகுமென்று நானுரைத்தபோது 
அறுத்தானே பாவியிக்கோலமதாய் 
சூர்ப்பனகை அண்ணன் கரதரசணன் 

இராமர் , தம்பியுடன் முறையீடு 
அந்தவாற்த்தையது கேட்டவுடன் 
அபகீற்த்திசெய்த மானிடனை 
அரச்சணந்தன்னில் கொல்லவேணும் 
ஆர்பாரத்துடனிருக்கும் நேரம் 
மர ( த ) கவல்லி வனந்தனிலே 
வல்லரக்கனுட படைகழுமாய் 
படைகள் மிகுதி [ யையாக் கொண்டவனும் 
பாரவீரைப்போலே வந்தார் 
அப்படியிருக்கிற வேளையிலே 
அரிரகுராமருங் கண்டுகொண்டார் 
கண்டுகொண்டார் ரகுராமருமே 
கனகலெட்சுமணரும் இருக்கும் நேரம் 
மிளையப்பெருமாளைத்தான் பாற்த்து 
யேதுரைப்பானந்த கரைதூசணன் 
அரக்கன் தங்கையென்றுபாராமல் 
அபகீர்த்தி செய்தாயே மானிடவா 

கரதூசணன் இராவணனிடம் செய்தி கூறல் 
மிவர்களிடம் போருசெய்ய 
நம்மாலே ஆகாதென்று 
கரதூசணனப்போது 
கடுகவிரவாய் ஓடி வாறான் 
ஓடிவந்து கரதூசணன் 
உத்தராவணனிடமதிலே 


6085 


6090 


6095 


6100 


177 


6105 


6110 


6115 


கரைதூசணனப்போது 
காட்டில் நடந்தசெய்திதன்னை 
ராவணனுடன் முன்பதிலே 
கருத்துடனவனுக்குரைக்கலுற்றான் 

இராவணன் சீற்றமடைதல் 
உரைத்த மொளியதுதனைக்கேட்டு 
உற்றராவணன் கோபங்கொண்டான் 
அபகீற்த்தியானது செய்ததற்கு 
அருந்துதியைச் சிறையெடுக்கவேணும் 
என்னுடையமாமா மாரீசனே 
யிப்போ ஒருவசனமுரைக்கக்கேழும் 
பொன்மானாக வடிவுகொண்டு 
போகவேணுமந்த வனந்தனிலே 
பன்னகசாலை முன்பாக 
பதிவுடன் விளையாடவேணும் 
மான்பிடித்துப் போவார்மானிடவர் 
வாணுதலாளை சிறையெடுக்கவேணும் 
வாணுதலாளை சிறையெடுத்து 
வாழும்யிலங்கைக்கு கொடுவரவேணும் 
என்றுரைத்தானந்த வல்லரக்கன் 

மாரீசன் இராவணனுக்கு அறிவுரைகூறல் 
யேது சொல்வானந்த மாரீசன் 
மன்னவர்க்குதுரை மன்னவனே 
வல்லரக்காகேழும் ராவணனே 
நாலுமுளமுள்ள மனிதரென்று 
ராமசுவாமியை யெண்ண வேண்டாம் 
ராமர்பிறந்த அவதாரத்தை 
நாட்டினில் யெண்ணத்துலையாதே 
அவ்விடந்தன்னில் போனதுண்டால் 
அரிரகுராமருங் கொன்றிடுவார் 
மாரீசனவன் உரைத்தபோது 
வல்லரக்கனவன் கோபங்கொண்டு 
வனவாசமானதில் போகாவிட்டால் 
மாரீசா உன்னை நான் வெட்டிடுவேன் 
வல்லரக்கா ராவணன் சொன்னபோது 

மாரீசன் மான் வடிவமெடுத்தல் 
மாரீசனவயேதுரைப்பான் 


6120 


6125 


6130 


6108. அருந்துதி - சீதை 


178 


6135 


6140 


6145 


6150 


மானென்று நானும் வடிவுகொண்டால் 
மன்னர் ரெகுராமர் கொன்றிடுவார் 
மாட்டேன் நானென்றுரைத்தால் 
நீயும்யிங்கேதான் கொன்றிடுவாய் 
என்னுடையதோர் தேசமிட்டு 
நானுந்தான் அங்கேபோய்விடுவேன் 
என்றுரைத்து அந்த மாரீசன் 
யின்பமுடனொரு மானானான் 
பொன்மானாக வடிவுகொண்டு 
போர் வனந்தன்னில் ஓடிவந்தான் 
வாழும் யிலங்காபுரி தானும்விட்டு 
மரதகவல்லி வனமானதிலே 
மரதகவல்லி வனந்தனிலே 
வாய்த்த பன்ன ( க ) சாலை தன்னில் 
பன்னகசாலை தன்னருகே 
பதிவுடன் மானும் வந்தவுடன் 
துள்ளித்துள்ளிமான்தானோட 
சூள்ந்த பன்னகசாலை முன்பில் 
சீதை இராமரிடம் மானைப்பிடித்துத் தரக் 

கேட்டல் 
மானது நின்று விளையாட 
மங்கை சீதையுங்கண்ணில் கண்டாள் 
கண்ட உடனந்த லெட்சுமியும் 
கார்வணர்சுவாமிக்குயேதுரைப்பார் 
மான்பிடித்துச் சுவாமி தரவேணும் 
வாழும் அய்யோத்திக்கு கொடுபோக 
சீதாலெட்சுமி உரைத்தபோது 
சிறந்தரெகு ராமரே துரைப்பார் 
மானல்லயிது மாதுமையே 
வல்லரக்கனுட உபாயமிது 
அரக்கனுட மாய்கை யிதுதானும் 
ஆதிமனோன்மணி லெட்சுமியே 
என்றங்குரைத்தாரே கோபாலர் 
யேதுரைப்பாளந்த லெட்சுமியாள் 
யிந்தமானைப்பிடித்துத்தாராதே போனால் 
யிப்போதடியாள் உயிர்விடுவேன் 
என்றங்குரைத்தாளே சீதைதாயார் 
என்பெருமாளந்த கோபால சுவாமி 
இராமர் தம்பியைச் சீதைக்குக்காவல் 

இருக்கப் பணித்தல் 
என்னுடையதம்பி லெட்சுமணரே 


6155 


6160 


6165 


6170 


1.79 


யிளையபெருமாளேயென்கோவே 
மானைப்பிடித்து நான் வருமளவும் 
மங்கைலெட்சுமியை காத்திருப்பாய் 
யிளையபெருமாளைக்காவல் வைத்து 

6175 
ரெகுராமசுவாமி யெழுந்திருந்து 
பன்னகசாலை தனைக் கடந்து 
பள்ளிகொண்டோரும் வளிநடந்தார் 
துள்ளிதுள்ளிப்போனமானதுதான் 
சிறந்த வனந்தனில் விழுந்தோட 

6180 
அன்னேரம் அந்தரெகுராமர் 
அச்சுத நாராயணப்பெருமாள் 
ராமபாசக்கணை கையிலெடுத்து 
ராமசாமியுந் தொடுத்துவிட்டார் 
விட்டசரமது பட்டுருவி 

6185 
விழுந்துதல்லோ பொன்மானதுதான் 
ராமர்க்கபயம் அபையமென்று 
நல்லவனந்தனில் மான்விளவே 
சீதை இலெட்சுமணனை , இராமருக்கு ஆபத்து 

எனக்கூறி அனுப்பல் 
காதில் கேட்டாளே சீதையம்மாள் 
கார்வண்ணர் தேவியுந்தானுரைப்பாள் 

6190 
யிளையபெருமாளைத்தான் பாற்த்து 
யேந்திளை சீதையுந்தானுரைப்பாள் 
மாயவர்க்கபாயம் வந்து போச்சு 
மன்னாயிளையோனை பாற்த்துவாரும் 
உங்களண்ண ( ர் ) க்கபாயம் வந்து போச்சு 

6195 
உலகளந்தோரை பாற்க்கவேணும் 
என்றுரைத்தாள் மகாலெட்சுமியாள் 
யிளையபெருமாழுந்தானுரைப்பார் 
என் தாயே மகாலெட்சுமியே 
என்னை ஆதரித்த மாதாயே 

6200 
அண்ணர்க்கபகேடொன்று வாராதம்மா 
ஆயிளைதாயே அம்மா பதறவேண்டாம் 
யிளையபெருமாழும் உரைத்தபோது 
போனவர்கானியிருந்தவர்க்கோ 
புகள் வாற்த்தை லெட்சுமணா சொல்லவந்தீர் 

6205 
யினிநானென்ன சொல்லப்போறேன் 
யேந்திளை சீதையும் பரிதவித்தாள் 
பரிதவிக்கிற வேளையிலே 


6193. அபாயம் - ஆபத்து 


180 


6210 


இலெட்சுமணர் அண்ணரைத் தேடிவரல் 
பண்பா லெட்சுமணரே துரைப்பார் 
என்தாயே அம்மா லெட்சுமியே 
என்னை ஆதரித்த மாதாவே 
அஞ்சவேண்டாந்தாயே பதறவேண்டாம் 
அண்ணரை நானும் பாற்த்துவாறேன் 
அண்ணர் தனைபாற்த்து வருமளவும் 
ஆதிமனோன்மணித் தாயாரே 


6215 


6220 


6225 


யேழுகோடது தான் கீறி 
யிளைய பெருமாழுந்தானுரைப்பார் 
பன்னக சாலையானதிலே 
பத்தினிதாயே அம்மா அரசிருப்பாய் 
ஆதி லெட்சுமணர்வளிநடந்து 
ஆயன் திருமாலைக்காணவென்று 
வனமென்றவனமெல்லாந்தான் கடந்து 
மானிட வரூடாடாதவனம் 
மான்கள் விளையாடும் வனந்தனிலே 
வந்து கண்டாரே ரெகுராமரை 

இராமர் இலெட்சுமணரைக் கோபித்தல் 
அன்னேரம் அந்த ரெகுராமர் 
அளகன் லெட்சுமணரைத்தான் பாற்த்து 
என்னுடைய தம்பி லெட்சுமணா 
யேந்திளை சீதயைத்தனியே வைத்து 
வனவாசமானதில் தனியேவைத்து 
மன்னன் யிளையோனே யேனடாவந்தாய் 
கடுவாய் புலியது கொடுபோச்சோ 
காட்டானைமிருகங் கொடுபோச்சோ 
சண்டாளப்பாதக லெட்சுமணா 
சதிவுசெய்தாயே தம்பியரே 
என்றுரைக்க அந்தரெகுராமரும் 
என்பெருமாள் கோபாலரரசிருந்தார் 
அரசிருக்கிற வேளைதன்னில் 

இராவணன் உருமாறி வரல் 
அன்றிலங்கா புரியானதிலே 
வல்லரக்கனந்த ராவணன் தான் 


6230 


6235 


6240 


6216. கோடு-- வரை 
6223. ஊடாடாத- புகுந்திராத 
6225. சதிவு- சதி 


181 


16245 


6250 


வேசமாறியே அவன்தானும் 
கைதனில் சுரைக்கூட்டைதானெடுத்தான் 
காவிவேட்டியும் உடுத்துக்கொண்டான் 
திருப்பிரம்பானதைக் கையிலெடுத்தான் 
சிறந்த புலித்தோல் தோளிலிட்டான் 
சன்னியாசிபோலே வடிவுகொண்டு 
தானேவந்தான் யிலங்கைராவணனும் 
பாதாளத்தேரிலேறிக் கொண்டு 
பத்துத்தலையுள்ளோன் தேர்நடத்தி 
பாதாளத்தேரை நிறுத்திவிட்டு 
பண்டாரச்சன்னியாசியேதுரைப்பான் 
பிச்சை போடுதாயே பிச்சைபோடு 
பெண்கொடியேதாயே பிச்சை போடு 
வனவாச மானதிலிருப்போர்க்கு 
என்னபிச்சையிடப் போறேனென்றாள் 
என்றுரைக்க அந்தலெட்சுமியாள் 
யேதுரைப்பானந்த சன்னியாசி 
காய்கனியானது யிருந்தாலும் 
காரிகையே அம்மாபிச்சையிடு 
பண்டாரச்சன்னியாசி உரைத்தபோது 


6255 


6260 


6265 


பத்தினிதாயாரும் யேதுரைப்பாள் 
காய்கனிதன்னை கையிலெடுத்து 
பிச்சையிடதாயார் வந்தபோது 
வாசல் நடையது தான் கடந்து 
வாணுதலே பிச்சையிடு 
வாசல் நடைக்ககம் தானும் நின்று 
மாது தாயார் பிச்சையிட்டாள் 
ஓரடிக்கடந்து நீ பிச்சையிட்டால் 
உடயவர்கயிலாசம் போயிருப்பாய் 
யீஸ்பரர் கயிலாசம் போயிருப்பாய் 


6270 


என்றுரைத்தாரந்த பண்டாரம் 
வலதுகையாலே ஓடெடுத்தான் 
யிடதுகையாலே யிசங்கொடித்தான் 
யிதையின்னதென்று நீ சொல்லவேணும் 
யிப்படிப் பண்டாரஞ் சொன்னபோது 


6275 


6241. வேசம் - உருவம் 
6251. பண்டாரம்- பிச்சைக்காரன் 
6266 நடைக்ககம் - நடையினுள்ளே 
6272. ஓடு - திருவோடு ( பிச்சை வாங்கும் பாத்திரம் ) 


182 


6280 


6285 


6290 


இராவணன் சீதையைக் கடத்திச் செல்லல் 
அரக்கன்ராவணன் மாய்கை செய்து 
ஆக {ா ) சத்தேரதைக் கொண்டுவந்து 
ஆரும் ஒருவருக்கும் தெரியாமல் 
சீதையிருப்பிடம் பூமியுடன் 
சேற்த்துதேருக்குள் வைத்தேறிக்கொண்டு 
என் கையில்யிருப்பது பேர் சொல்லவேணுப் 
என்று பண்டாரம் உரைத்தபோது 
யிடதுகை தனிலிருப்பதுதான் 
யிசங்கென்று அம்மை உரைத்துவிட்டாள் 
வலதுகை தனிலிருப்பதுதான் 
மங்கை ஓடல்லவோ பண்டாரம் 
ஓடென்று சீதை உரைத்த போது 
ஓடுதல்லோ ஆகாசத்தேரதுதான் 
ஆகாசத்தேரது ஓடிடவே 
ஆதிலெட்சுமித் தாயார் பரிதவித்தாள் 
யிறையவரே சுவாமியேளைபங்கா 
யேளையடியாளிந்தப் பாடுபட 
எழுதினாரோ முன்னாள் பிரமதேவன் 
என்றுரைத்துத் தாயார் . சீதையரும் 
நாகங்களே சிறுதாறாக்களே 
ரகுராம மூற்த்திக்குச் செய்தி சொல்லும் 
கரடி புலியே சிங்கங்களே 
கார்வணர் சுவாமிக்குச் செய்தி சொல்லும் 
தேரில் ஒருபெண்பிள்ளைபோறாளென்று 
திருமால் சுவாமிக்குச் செய்தி சொல்லும் 
என்றுபுலம்பி அம்மை சீதையரும் 
என் பெருமாளுக் கடையாளம் போட்டாள் 
உடுத்த முந்தாணிச்சேலையதில் 
ஒருமுளமானது தான் கினித்து 
மாயவர்க் கடையாளந்தானும் போட்டு 
மனோன்மணிசீதை அம்னமயுந்தான் 
யிப்படியிருக்கிற வேளையிலே 
யிசல்வாய் ராவணன் தானுமப்போ 
தேரை நடத்தியே ராவணன் தான் 


6295 


6300 


6305 


6276. மாய்கை - மாயஜாலம் 
6295. நாகம் - பாம்பு 
6295. தாறா -- வாத்துக்கோழி 
6303. முந்தானை > முந்தாணி ( பே.வ. மா ) 
6304. ஒருமுளம் - கையில் மூட்டிலிருந்து நடுவிரல் நுனி 

வரை உள்ள பகுதி 


183 


6310 


6315 


6320 


இராவணனைச் சடாயு வந்து தடுத்தல் 
தென்னிலங்கைக்குப் போகலுற்றான் 
வருகிறதோரந்த வேளைதன்னில் 
வாய்த்த வனங்கழுஞ்சோலை விட்டு 
சடாயு தேவனுட வனந்தனிலே 
தானே ராவணன் தேர்வரவே 
வலதுசிறகதை வீசிவிட்டான் 
வாய்த்தசடாயு கீளேவிழுந்துவிட்டார் 
சடாயுராசன் கீளேவிழுந்தவுடன் 
சானகி அம்மாழுஞ்சாபமிட்டாள் 
மாயாவுதாரர் யிங்கேவருமளவும் 
மாதுதாயார் லெட்சுமியுஞ் சாபமிட்டாள் 
வதைத்து வதைத்து நீ கிடப்பாயென்று 
மாதுலெட்சுமித் தாயார்சாபமிட்டாள் 
சாபமிட்டு மகாலெட்சுமியும் 

இராவணன் சீதையை சிறைவைத்தல் 
சானகிதேவியுந்தான் வாழும் 
சடாயுவாள்வனந்தான் கடந்து 
தானேராவணன் தேர்நடத்தி 
வாழும்யிலங்கா புரியானதிலே 
வல்லரக்கன் ராவணன் தானும் வந்தான் 
செண்பகப்பூங்கா வனம்தனிலே , 
சீதைதேவியை சிறையில் வைத்தான் 
சுத்தில் அரக்கியரை காவலில் வைத்தான் 
திருச்சடையாளைத் துணையாய்வைத்தான் 
பண்பாயரக்கன் சிம்மாசனத்தில் 
பத்து முடி ராவணன் வந்தரசிருந்தாள் 

இராமர் சீதையைக்காணாமல் வருந்தல் 
மரதகவல்லி வனந்தனிலே 
மான்பிடிக்கபோன ரெகுராமரும் 
மரதகவல்லி வனமதிலே 
வாய்த்தபன்னக சாலை தன்னில் 
பள்ளி கொண்டோர் வந்துபாற்த்தபோது 
பரக்கப்பரக்கத்தான் முளித்தார் 


6325 


6330 


6335 


6340 


6313. சடாயு - ஒருபறவை 
6331. சுத்தில் - சுற்றுப்புறத்தில் 
6340. பரக்கபரக்க - அங்கும் இங்கும் 


184 


6345 


6350 


6355 


லெச்சுமிதேவியைக் காணாமல் 
யிராம சுவாமி பரதவித்தார் 
அழுதாரே அப்போது ரெகுராமரும் 
அருந்துதியாளைக் காணாமல் 
எந்தனுடனே பிறந்ததம்பி 
யிப்போதுயிங்கே தானிருந்தால் 
தம்பிலெட்சுமணரிருந்ததுண்டால் 
தரணியில் அவனையும்வைப்பானோ 
வனத்தில் வாழும் பச்சிபறவைகளே 
மான்மறையாகிய மிறுகங்களே 
வாணுதல் சீதயைக் கண்டீர்களா 
வருத்தத்துடன் ரகுராமருந்தான் 

இராமரும் தம்பியும் சாடாயுவைக் காணல் 
யிப்படிப் பரதவித்துயிருக்கும் நேரம் 
யேந்திளை சீதையம்மைதனைத்தேடி 
வனங்களெல்லாம் பாற்க்கவேணும் 
மாயவர்சுவாமியும் வளிநடந்தார் 
துய்யவனவாசஞ் சோலைவிட்டு 
சுவாமி நாராயணப்பெருமாள் 
சடாயுராசன் வனந்தனிலே 
தார்குளல் சீதைதுயிலைக்கண்டார் 
வனத்திலிருபேரும் வாறபோது 
வாய்த்தசடாயுவைக் கண்ணில்கண்டார் 
அன்னேரம் அந்தசடாயுராசன் 
அரிரகுராமர்க்கு யேதுரைப்பான் 

சடாயுநடந்த செய்தி கூறல் 
எந்தன் பெருமாளே கோபாலரே 
யேளைபங்காளனே புண்ணியோனே 
சீதைதாயாரை சிறையெடுத்து 
தென்னிலங்கை ராவணன்கொடுபோனான் . 
ஆகாசத்தேரின் மேலேவைத்து 
அரக்கன்ராவணன் கொடுபோறான் 
அன்னேரம் நான்விடமாட்டேனென்று 
அரக்கன் ராவணனோடு சண்டைசெய்தேன் 
அப்போது அந்தராவணனும் 
அவனும் என்னோடோரு வாற்த்தைசொன்னான் 
உயிர்நிலைச்சொல்லிப் பொருதவேணும் 
உண்மையுள்ள சடாயுவே யென்றான் 
என்னுடைய உயிர்நிலைதான் 
யேற்றவலதுசிறகென்றுரைத்தேன் 


6360 


6365 


6370 


6375 


6350. மிருகம் > மிறுகம் ( பே.வ.மா ) 
6360. துகில் > துயில் ( பே.வ.மா) - துணி 


185 


6380 


6385 


அப்போது அந்தராவணனும் 
அவன்வலதுசுண்டு விரலென்றுரைத்தான் 
யிப்படியாகவே சொல்லிக்கொண்டு 
யிருபேரும் போர்பொருதோம் 
ஆகாசந்தன்னில் தான் பறந்து 
அரக்கன் உரைத்த விரலைக்காத்தலுற்றேன் 
ஆனதினால்தான் நானடியேன் 
அரக்கன் மந்திர வாள் தனையெடுத்து 
வலதுசிறகதையறுத்து விட்டான் 
அன்னேரந்தாய் மகாலெட்சுமியும் 
மாயவர்க்குச் செய்தி சொல்லுமட்டும் 
வதைத்து வதைத்துக் கிடப்பாயென்று 
மகாலெட்சுமித்தாயருஞ் சாபமிட்டாள் 
ஆனதினால் நானடியேன் 
அழுந்துகிறேனிந்த வனந்தனிலே 
சடாயுதேவனுரைத்த போது 
தரணியளந்த பெருமாழும் 
அந்த வாற்த்தையேது கேட்டபோது 
அச்சுதராமரே துரைப்பார் 


6390 


6395 


6400 


சாடயு இறந்துபடல் 
சிறகது தன்னைத் தழுக்கவைத்து 
சிறந்தஉயிரைத் திருப்புகிறேன் 
பட்டதழும்பை நானும் ஆத்திவைப்பேன் 
பண்பாய்சடாயுவேயெழும்பிடுவாய் 
என்றுரைக்க அந்தகோபாலசுவாமி 
யேதுரைப்பான் அப்போசடாயுதேவன் 
வடுப்பட்டால் எங்கள் குலமதுதான் 
வையகங்கள் தன்னிலிருப்பதில்லை 
மாயவர் ரெகுராமகோபாலரே 
மாயானம் யில்லாதயிடந்தனிலே 
மாயவரே யென்னை அடக்கஞ் செய்வீர் 
வருந்தி சடாயுமோதானுஞ் சொன்னார் 
அடக்கமானது செய்துவிட்டு 
அச்சுத ரெகுபதி நீர் போவி ( ரெ ) ன்றார் 


6405 


6410 


6404. வடு - காயம் 
6405. வையகம் 

வையகம் - உலகம் 
6407. மாயானம் - இறந்தவரை அடக்கம் செய்த இடம் ; 

புதைகுழி 


186 


6415 


6420 


6425 


இராமர் சடாயுவை அடக்கஞ்செய்தல் 
சடாயுதேவருரைத்தபோது 
தரணியளந்த பெருமாழும் 
பரேழு பதினாறுபுவனமெல்லாம் 
எங்கும் மாயானமாய்த் தெரியக்கண்டு 
வைகுண்ட நாரயணப்பெருமாள் 
வலதுதிருத்துடயைத்தான் கீறி 
திருத்துடையானதுதான் கீறி 
சிறந்த சடாயுவை அடக்கஞ்செய்தார் 
சாடாயுதேவனையடக்கஞ்செய்து 
தரணியளந்தோன் யெழுந்தருள 
வாறாரோந்தக்கோபாலர் 
வனமென்றவன மெல்லாந்தானுமிட்டு 
வடவால மரமானதின்கீள் 
மாயன்ரகுராமர் அரசிருந்தார் 
மாயன்ரகுராமருடன்கூடி 
மன்னர்லெட்சுமணர் அரசிருந்தார் 
இராமர் இலெட்சுமணரிடம் நடந்த 

செய்தி கேட்டல் 
அரசிருக்கு மந்த நாளையிலே 
அளகர்தம்பியைத்தான் பாற்த்து 
என்னதான் சீதை உரைத்தாளென்று 
யேந்திளையைத்தனியே வைத்து நீபோனாய் 
உள்ளவாற்த்தையை உரைக்கொண்ணாதோ 
உரைத்தவார்த்தை சொல்லுந்தம்பியரே . 

இலெட்சுமணர் பதிலுரைத்தல் 
உலகளந்தோனவர் கேட்டபோது 
மானைத்துரத்தி நீங்கள் போனீர்கள் 
மானது அம்பினால் பட்டவுடன் 
ராமர்க்கபயமென்று ( வெழுந்த சத்தம் 
கற்புச்சூடாமணித்தாயார் கேட்டுக்கொண்டு 
எண்ணாயகர் ( க் ) கபகேடம் வந்துபோச்சு 
லெச்சுமணரேபோய் பார்த்துவாரூம் 


6430 


6435 


6440 


6414. புவனம் - உலகம் 
6417. தொடை > துட ( பே.வ. மா ) 
6439. என்னாயகர் என்பது எண்ணாயகர் என்று எழுதப் 

பட்டுள்ளது . 


187 


என்றுரைத்த தாயார்தன்னைப்பாற்த்து 
எங்கள் தாயார் ) க்கு தெளிவு சொன்னேன் 
அண்ணர்க்கபகேடம் வந்ததுண்டால் 
ஆயிளைதாயே கதிரோனோளி மங்கிவிடும் 
என்றுபதிலடியேனுரைத்த போது 

6445 
போனவர்காணி யிருந்தவற்க்கோ 
யென்றுநினைந்து நீர்தற்க்கஞ்சொன்னீர் 
யிப்படி உரைத்த வாற்த்தையதால் 
யான்பொறுப்பேனோ அண்ணாசுவாமி 
ஆனதால் நான் பொறுக்கமாட்டாமல் 

6450 
அடியேன்நானுங்களைத் தேடிவந்தேன் 
யிப்படியிளையேனுரைத்தபோது 
இராமர் இலெட்சுமணர் தவறினைச்சுட்டிக் 

காட்டல் 


எங்கள் நெடுமாலேது சொல்வார் 
யிம்மட்டுந்தானோடா அவழுரைத்தாள் 
யின்னம்யேதாவது உண்டோ அப்பா 

6455 
உன்னைத்துணையாகத் தானும்வைத்து 
உகந்துமான்பிடிக்க போனபோது 
என்னதான் அவள் சொன்னாலும் 
யேந்திளையை விட்டுப்பிரியலாமோ 
நீயும் பிரிந்துவிட்டதாலே 

6460 
யேந்திளை சீதையை யிளக்கலாச்சே 
யிப்படி செய்ததம்பி லெச்சுமணரே 
என்கண்ணில் முளியாதே அப்பாலேபோ 
யிப்படி ரெகுபதி உரைத்தபோது 

இலெட்சுமணர் தன் உயிர்விடத்துணிதல் 
என்கண்ணில் முளியாதே அப்பாலேபோ 

6465 
யிசைந்து மறுமொளி உரைக்கலுற்றார் 
அங்கே தானுரைத்த வாற்தையது 
அரைநாளிகை உயிர்வைத்திருக்கொண்ணாது 
யிங்கே சுவாமி உரைத்ததினால் 
யிந்தச்சணமே நானிருக்கொண்ணாது 

6470 
அவிடத்துக்கும் யிவிடத்துக்கும் யிணையாக 


6454. யிம்மட்டும்- இவ்வளவு 
6457 , உகந்து - விரும்பி 
6470. யிந்தச்சணமே - இப்பொழுதே 


183 


6475 


6480 


6485 


ஆதவர் சுவாமி யிப்போ வாள் நாட்டி 
எந்தன் உயிரையிப்போ விட்டிடுவேன் 
என்றுரைத்து லெட்சுமணர் வாள்நாட்ட 

இராமர் அவரைத்தேற்றல் 
மன்னவாலெட்சுமணப் பெருமாளே 
என்றுரைத்துரகுராமர் தம்பிதனை 
எடுத்துகரத்தினால் சேற்த்தணைத்து 
தம்பிமுகத்தையுந்தான் தடவி 
தான்சொரிந்த கண்ணீரையுந்துடைத்து 
லெச்சுமணரேதம்பியரே நீர்தானும் 
யாதொருகவலையும் வைக்கவேண்டாம் 
என்று அரசிருந்தாரிருபேரும் 
அரசிருக்குமந்த நாளையிலே 
ஆதவர்ரெகுபதி கோபாலசுவாமி 
லெட்சுமணப்பெருமாள் மடிமீதில் 
மாயாவுதரனும் பள்ளிகொண்டார் 

அனுமான் வந்து அடி தொழுதல் 
பள்ளி கொண்டிருக்கிற வேளையிலே 
பாரில் நமது துரை வாளனுமான் 
அளகுள்ள நமது துரை வாளனுமான் 
வடவால மரத்தில் யேறி கனிப்பொசிந்து 
கண்ணில்கண்டானே வாளனுமான் 
ஆலின்யிலையதை தான் பறித்து 
அரிராமர் பேரில் எடுத்தெறிந்தான் 
மாயவர் பேரில்யெடுத்தெறிந்தான் 
மன்னர்யிளைய பெருமாழுங்கண்டார் 
செங்கை வில்லுக் கொடியாலே 
ஆலிலையானதையகற்றி விட்டார் 
வெளிப்பாற்த்தாரே யிளையோரும் 
மெய்ப்பாய் அனுமானைக் கண்ணில் கண்டார் 
கார்வணர்தம்பியுங் கோபங்கொண்டு 
கையில்வில்லெடுத்துஞாண் பூட்டிடவே 
கார்மேகவண்ணர் முளித்துவிட்டார் 
மன்னர்லெச்சுமணரைக் கண்ணில்கண்டு 
மறுமொளிசொல்லுவார் ராமசுவாமி 
பெற்றபிள்ளைதானே வாளனுமான் 


6490 


6495 


6500 


6505 


6472-6473 . வாள் நாட்டி உயிரைமாய்த்துக் கொள்ளுதல் 

தற்கொலை முறைகளில் ஒன்று 
6486. பள்ளி - துயில் ; தூக்கம் 


183 


6510 


6515 


6520 


பேர்பெரியதம்பி லெட்சுமணரே 
யேற்றின வில்லை கீளிறக்கு 
யிளையபெருமாளே தம்பியரே 
அப்போது அனுமன் தூதுவனும் 
ஆலமரம்விட்டுக்கீளிறங்கி 
அரிராமரை அடிதொளுதான் 
அனுமான் நடந்த செய்தி கேட்டலும் , 

இராமர் பதில் கூறலும் 
நந்தக்கோபாலா உன் சரணமையா 
நரசிங்கமூற்த்தியே உன் சரணமையா 
பள்ளிகொண்டோனே உன் சரணமையா 
அடிதொழுதந்த அனுமானும் 
அரிராமர்முன்பில் யேதுரைப்பான் 
யிருபேரும்நீங்கள் கன்றதுபோல் 
யிந்தவனத்தில் வந்ததென்ன 
அனுமராசனுங்கேட்டபோது 
அரிரகுராமருந்தானுரைப்பார் 
கூனிவிட்டதோர் சாபத்தினால் 
கூண்டவனவாசம் வந்துவிட்டோம் 
பன்னகசாலையானதிலே 
பாவித்திருந்தோஞ் சிலகாலம் 
வாள்ந்திருக்கிற நாளதிலே 
மான்வேட்டையது ஆடவென்று 
வனவாசமானதில் போனவுடன் 
மங்கைமனோன்மணி லெட்சுமியை 
வல்லரக்கன் ராவணன் சிறையெடுத்தான் 
தேரிலேற்றியே லெட்சுமியை 
தென்னிலங்கைதன்னில் கொடுபோனான் 
ஆனதினாலந்த வனமதிலே 
ஆதிலெட்சுமியைத் தான் தேடி 
தேடிவனமெல்லாந்தான் திரிந்து 
தீரங்கனுமானே வந்தோமென்றார் 
மாயன் ரெகுராமருரைப்தபோது 
அனுமான் இராமரிடம் வாலிசுக்கிரீவன் 

சண்டையினை எடுத்துக்கூறல் 
வாளனுமானு மேதுரைப்பான் 
யிலங்காபுரியை ஒரு கையினால் 
லெச்சுமி தாயை ஒரு கையினால் 
எடுத்து தான் வரசமர்த்து உண்டு 


6525 


6530 


6535 


6540 


6540. சமர்த்து - சாமர்த்தியம் 


190 


6545 


6550 


6555 


எங்கள் பெருமாளே கோபால சுவாமி 
ராவணசங்கார முடிப்பதற்க்கே 
ரெகுராம மூற்த்தியே கோபாலரே 
கவிகவர்ந்த நாடதிலே 
கார்வண ராமரே புண்ணியோரே 
வாலியென்றும் சுக்கிறீபனென்றும் 
வாய்த்த அமுற்தங்கடைய வென்று 
அமுற்தங் கடைந்தாரிரு பேரும் 
அளகு சமுத்திர மானதிலே 
வாலிகடைந்த அமுற்தமதில் 
வந்து பிறந்துதே கழுதையது 
சுக்கிறீபன் கடைந்த அமுற்தமதில் 
சுந்தரி தாரகை பெண் பிறந்தாள் 
தாரகை பெண்ணது பிறந்தபோது 
தானே வாலியனெடுத்துக் கொண்டான் 
ஆனதினாலவரி ( ரு ) பேரும் 
அமர்பொருதார் வெகு காலமதாய் 
ஒன்றுக்கொன்று தோர்வையில்லாமல் 
யுத்தம் செய்கிறாரிருபேரும் 
என்னுடையமாமன் வாலிதன்னை 
என்பெருமாளே நீர்தானுங்கொன்று 
தாரகைப் பெண்ணாளை 

சிறைதிருப்பி 
தானே சுக்கிறீபனுக்குக் கொடுத்தால் 
சிறந்த வானரப்படையது தான் 
எழுபதுவெள்ளம் சேனைபடை 
யிருபத்தினாலுப்படைத்தலைவர் 
வானரப்படைகளை சேற்த்துக்கொண்டு 
வாளிலங்காபுரிதன்னில் சென்று 
ராவணசம்மாரமுடித்திடலாம் 
ராமாவதாரரே புண்னியரே 
அனுமந்தராசனுமுரைத்தபோது 
இராமருந்தம்பியும் சுக்கிரீவனுக்கு 

உதவிக்கு வரல் 
அரிரகுராமருமேதுரைப்பார் 


6560 


6565 


6570 


6553 , கம்பராமாயணத்தில் தாரை என்று குறிக்கப்பட்டுள்ள 

பெயர் இங்கு தாரகை என்று காணப்படுகிறது . 
6557. அமர்- போர் 
6558. தோர்வை - தோல்வி 
6565. வெள்ளம் - பேரெண் 


191 . 


6575. 


1 


65801 


கேழும்பிள்ளாதுரை பே ( ஈ ) ரனுமான் 
கேட்டுவாராய் சுக்கிறீபனிடமதிலே 
வாறானேதுரை போரனுமான் 
வந்தான்சுக்கிறீபன் தன்னிடத்தில் 
என்னுடைய மாமாசுக்கிறிபா 
யிப்போதொரு வசனமுரைக்கக்கேழும் 
ராவணசங்கார முடிப்பதற்க்கு 
ரகுராமர்தானிப்போ வந்திருக்கிறார் : 
உம்முடைய அண்ணன் வாலிதன்னை 
ஒருநொடிதன்னில் கொன்றுவிட்டு 
தாரகை பெண்ணாளை சிறைதிருப்பி 
தாமோதரர் தானுந்தந்திடுவார் 
என்றுரைத்தானந்த போா )ரனுமான் 
யேதுரைப்பானந்த சுக்கீறீபன் 
என்னுடைய வாலியவன்றனக்கு 
யிறைக்கிறையேளானைப் பலமுடையோன் 
எதிர்த்தவன்பிலத்தில் பாதியுடையோன் 
யேற்றபுகள் பெற்ற வாலியவன் 


6585 . 


6590 


6595 


அரக்கியென்ற ஒருதுந்துமியாள் 
அந்தத்துந்துமி யென்றவள் காலெலும்பை 
தூக்கினானேயவன் கறண்டைமட்டும் 
யிய்படிப்பட்ட வாலியல்லோ 
என்றுசுக்கிறீப னுரைத்தபோது 
திரும்பியனுமானும் ராமரிடம் 
வந்துவரலாறு உரைத்தபோது 

சுக்கிரீவன் வந்து , இராமரை வணங்கல் 
மாயாவுதாரருந்தம்பியரும் 
தரணியளந்தோனும் வந்தபோது 
தான்வந்து சுக்கிறீபன் தெண்டனிட்டான் 
தெண்டன்ஞ்செய்தவனடிவணங்கி 
திருமால் முன்பாக நிற்க்கும்போது 
துந்துமியாழுடயெலும்பதைத்தான் 
திருமால்ரகுராமர் கண்ணில் கண்டார் 
திருமாலுஞ்செங்கைவில்லினாலே 


6600 ) 


66055 


6582 ? நொடி - கால அளவை 
6591 ! துந்துமி --ஓர் அசுரப்பெண் 
6593. கறண்டை- கணுக்கால் 
6600 , தெண்டனிட்டான் - வணங்கினான் 


. 


192 


6610 


6615 


6620 


தட்டித்தூரே புரட்டிவிட்டார் 
தானே பாற்த்தான் சுக்கிறீபன் 
யின்னமும் சாமியொருயோசனைதான் 
யிருக்கிதுசுவாமியே ரெகுபதியே 
பாலாஊறணிக்கரைதனிலே 
பலாமரம் யேழுகிற்குதையா 
என் பெருமாளே சுவாமியெய்துவிட்டால் 
யேந்திளை சிறையது திருப்பிடுவீர் 
மாயவரேசுவாமி யெய்துவிட்டால் 
வாலிதன்னையுங் கொன்றிடுவார் 
சுக்கிறீபனவன் சொன்னபோது 
திருமாலளகிய பெருமாழும் 
பாலாஊறணிக்கரையதிலே 
பள்ளிகொண்டசுவாமி வந்து பாற்த்தார் 

இராமர் வாலியைக் கொல்லல் 
ஆதிசேடனுட முதுகுதன்னில் 
அதிகபிலாமரம் யேழு நிற்க்கக்கண்டார் 
என்பெருமாள் நந்தக் கோபாலர் 
ராமபாசக்கணை கையிலெடுத்து 
அரவத்தின் படத்தினில் வைத்தபோது 
அந்தமரமது நிமிர்ந்திடவே 
ஆதிசேடனும் நிமிர்ந்தபோது 
அரிரகுராமருங்கணை தொடுத்தார் 
யேழுபலாமரமும் ஒருசரத்தால் 
யென்பெருமாள் கோபால ரெய்துவிட்டார் 
கண்ணில் கண்டானே சுக்கிறீபன் 
காற்வண ராமரையடி தொழுதார் 
அடிதொழுதந்த வேளைதன்னில் 
அச்சுத ராமருமேதுரைப்பார் 
கேட்டருள்வாய் நீயுஞ் சுக்கிறீபா 
கீற்த்திபெற்றதோர் வசனமதை 
உன் தமயனந்தவாலியோடே 
உற்ற போரது நீ பொருவாயா 
என்றுரைப்பார் சுவாமி ரெகுபதியும் 
யிசைந்து வாலியுடன் போர் பொருதான் 
யெதிராடிப்போரது பொருதார்கள் 


6625 


6630 


6635 


6640 


6610. ஊருணி > ஊறணி ( பே.வ.மா ) 
E620 . ஆதிசேடன் - பாம்பு 
6621. பலா > பிலா (பேவ.மா ) 
€ 624 . அரவம்-- பாம்பு 


193 


எதிர்த்த வாலியுஞ் சுக்கிறீபனும் 
கண்ணில் கண்டாரே ரெகுபதியும் 
கார்வண நாராயணப் பெருமாள் 
சுக்கிறீபன் படையத்தனைக்கும் 
திருநாமமது சாத்திவிட்டார் 

6645 
அன்னேரம் அந்த சுக்கிறீபன் 
ஆதரவாய்ப்போர்தான் பொருதார் 
ராம பாசக்கணை கயிலெடுத்து 
ரகுராமசுவாமியுந் தொடுத்துவிட்டார் 
வாலிதன்னுட மார்பு தன்னில் 

6650 
வந்து பாய்ந்துதோ ராமபாணம் 
மார்பில் ராமபாணம் பாய்ந்தபோது 
வாலிதானவனே துரைப்பான் 
நிமிசமுடன் நெஞ்சில்பட்ட அம்பை 
நெடுங்கையாலேயவன் பிடித்துக் கொண்டான் 

16655 
வஞ்சகன் ராமனென்று சொல்லி 
மனதினிலவன் உச்சரித்து 
துணிந்துயென்னெதிராக நின்று 
சொல்லிக்கொண்டுகணையெய்வீரானால் 
பஞ்சில் பட்ட தீப்போலே 

16660 
பறக்குமேயுந்தன் ராமபாணம் 
நடையென்றுரைத்தந்த வாலியவன் 
ராமபாணத்தைப்பிடித்துக் கொண்டு 
மறுபக்கத்திலும் அம்புதைத்த போது 
மடிந்து விழுந்தானே வாலியவன் 

16665 
வாலிமகனவன் அங்கதனும் 
மாயன் கோபாலரையடி தொழுது 
மாயவரையடி தொழுதபோது 
மாயாவு தாரருமேதுரைப்பார் 
உன் தகப்பனந்த வாலிதன்னை 

5670 
உத்த அடக்கமது செய்துவாடா 
மாயாவுதரன் சொன்னபடி : 
வாலிதன்னையுஞ் அடக்கஞ்செய்தான் 

இராமர் வாலிமகனுக்குப் பட்டஞ்சூட்டல் 
தீர்க்கடன் நீர்க்கடன் செய்தபின்பு 
சுவாமி வாலிக்குமோச்சங் கொடுத்துவிட்டார் 

6675 
வாலிமகனவன் அங்கதனும் 


ம 


1 


6654. நிமிசமுடன் - உடனடியாக 
6657 , உச்சரித்து- சொல்லிக்கொண்டு 


194 


மாயவர்சுவாமியை அடி தொழுதரன் 
வாலிமகன் வந்து அடிதொளவே , 
மாயாவுதரலும் யேதுரைப்பார் ? 
மகுடபட்டமது சூட்டிவைப்பேன் 

8680 ) 
வாய்த்ததாரகைப்பெண்ணவுளை 
சிறையது திருப்பித்தான் கொடுத்து 
தீரன்ரெகுபதி அரசிருந்தார் 

வானரப்படைகள்: போருக்கு புறப்படல் 
அரசிருக்கிற வேளைதன்னில் 
அரிரெகு ராமருமேதுரைப்பான் 

6685 ; 
வாரும் பிள்ளா அடாசுக்கிறீபா 
வானிலங்கைக்குப் போக வேணும் 
யிலங்கபுரிக்கு நீபோகவேணும் 
என்றுரைத் தாரந்த பாளையத்தை 
மாயவர்சுவாமி விடைகொடுக்க . 

6690 
வானரப்படையெல்லாம் யெழுந்தருள 
எழுபதுவெள்ளம் சேனாபதி 
யிருபத்தினாலுபடைத்தலைவர் 
அங்கதன் நீலன் குமுற்த்தனுடன் 
அனுமான் நின்று குரவைபாட . 

6695 ; 
கிர . 

பறுதமானதிலே 
கிஷ்ணசுவாமி வந்தரசிருந்தார் 
அரசிருக்குமந்தவேளைதன்னில் 

இராமர் அனுமனை : இலங்கைக்கு அனுப்பல் 
அரிரகுராமருமேதுரைப்பார் 
வாரும் யிள்ளாய் துரை போரனுமான் 

6700 
வானரப்படைத் தலைவாநீ : 
தென்னிலங்காபுரிக்குப்போய் வருவாய் , 
தீரனே நீ போரனுமானே 
மாயவர் ரெகுராமர் தூதுவனும் ; 
வாளனுமானும் யெழுந்தருள 

5705 
திருவாளி மோதிரமுங் கையில் வாங்கி ! 
திருமால் விடுந்தூதுவன் தான் 
அனுமந்த ராசனும் யெழுந்தருள 
அந்தத்திருவாளி தானுங் கொண்டு 
காதில் கவசம்: பளபளென;: 

6710 ! 
கழுத்தில்மணிகள் : கலகலென்ன 
வாலில் சதங்கை கலகலென்ன 


6689. பாளையத்தை - சேனைகளை 


195 


மாயவரை நினைந்து பாய்ந்தனுமான் 
எளும்பிக்குதித்தானே வாளனுமான் 
யிலங்காபுரிக்கோட்டை வாசல்வந்தான் 

6715 
முதல் கோட்டைவாசல் காத்திருக்கும் 
மொய்குளலாளந்த யிலங்கண்ணியும் 
யிலங்கண்ணிதன்னையுங் கொல்லவென்று 
யியலனுமான் சடைக்குள்ளேதான் 
அரிகோபாலசுவாமியை மனதிலெண்ணி 

6720 
அவன்தண்டாயுதத்தைக் கயிலெடுத்தான் 
தெண்டாயுதத்தைக் கயிலெடுத்து 
மண்டைமூக்குஞ்சிதற் அடித்து விட்டான் 
வல்லரக்கியிலங்கண்ணி மடிந்துவிட்டாள் 
யிலங்கண்ணியவள் பட்டபோது 

6725 
அரக்கன் தன்னுட மனைதனிலே 
ஆதிலெட்சுமியைத் தேடிபாற்த்தான் 
தேடி ஒருவிடங் காணாமல் 
திகைத்து நின்றாரந்த வாளனுமான் 
தண்ணீர் கிணற்றங்கரைதனிலே 

6730 
தானேவந்தானந்த அனுமாரும் 
யிப்படியிருக்கிற வேளையிலே 

அனுமான் இலங்கையில் சீதையைத் தேடல் 
யிலங்கபுரி நகரானதிலே 
அன்னேரம் அந்த அரக்கியர்கள் 
ஆயிளைமார்களே துரைப்பார் 

6735 
எங்கிருந்தோ ஒரு பெண்ணதைத்தான் 
யிலங்கைராவணன் சிறையெடுத்து 
செண்பகப்பூங்கா வனந்தனில் 
சிறைவைத்திருக்கிறான் ராவணன் 
என்றுரைத்தாரந்த அரக்கிப்பெண்கள் 

6740 
யேந்திளைமார்கள் பேசினதை 
அரக்கிபெண்கழுரைத்த்த வாற்த்தை 
அனுமன் தூதுவருங்காதில் கேட்டார் 
காதில் கேட்டார் அனுமாரும் 
கவிகைமன்னவரோடிவந்தார் 

6745 
வாளிலங்காபுரித்தெருவோட 
மாயவர் தூதுவனும் வாறபோது 
ராவணன் தம்பி வியூசணப் பெருமாள் 
லெச்சுமி தேவியைச் சிறைவைத்த நாள் முதலாய் 
மனதில் நேராகத் திறமில்லாமல் 

6750 


6745. கவிகை - கவிந்தகை 


196 


6755 


6760 


6765 


மாயவர் ரெகுபதியைத் தானினைந்து 
மாயவ ரெகுபதியைத்தா ) னினைந்து 
வாய்த்த விபூசணர் தானிருந்தார் 
யிந்தச்செய்தியனுமானறிந்து 
செண்பகப் பூங்கா வனத்தில் வந்து 
சிறந்த அனுமான் தேடினானே 
சீதா தேவியைத்தான் தேடி 
திகைத்தங்கிருந்தவன் தான் முளித்தான் 

அனுமான் சீதையைக் காணல் 
திரும்பிபார்க்கிற வேளைதன்னில் 
சீதாதேவியைக் கண்ணில்கண்டான் 
கண்ணில்கண்டனுமானுமிருக்கயிலே 
கன்னிலெட்சுமி அழுதுபரதவித்தாள் 
அழுத சீதை அம்மயைத்தான் பாற்த்து 
ஆயிளை திருச்சடையேதுரைப்பாள் 
அதிகக் கணையாளிதனை முடிந்து 
அனுமன் தூதுவன் தானும் அப்போ 
காவலவனந்த அனுமானும் 
கன்னி சீதைதான் முன்பாக 
சீதைதேவியைம்மை மடிதனிலே 
சிறந்த கணையாளிதன்னை விட்டான் 
கணையாளி தன்னையுங்கண்டபோது 
கார்வணர் ரெகுராமர் தேவியவள் 
முத்திக்கொண்டாளம்மைமுகந்துகொண்டாள் 
முகில்வற்ணன்கணையாளிகண்டபோது 
எங்கள் சீதையம்மை கண்டபோது 
யேறிட்டுப்பாற்த்தாள் சீதைதாயாரும் 

அனுமான் சீதைஉரையாடல் 
யிப்படியிருக்கிறவேளையிலே 
யியலாக அனுமாரைக் கண்ணில்கண்டாள் 
வாரும் பிள்ளாய்துரைபோ )ரனுமான் 
வந்தவகையேதுசொல்லுமென்றாள் 
சீதைதாயருங் கேட்டபோது 
திருமால் விட்ட தூதன் அனுமானும் 
ஆலமரம் விட்டு கீளிறங்கி 
அடிதொழுது அனுமார் நமஸ்கரித்து 
என் தாயே அம்மாலெட்சுமியே 


6770 


6775 


6780 


6785 


6758. திகைத்து- தடுமாறி 
6773. முத்தி - முத்தம் கொடுத்து 
6784. நமஸ்கரித்து - வணங்கி 


197 


என்னை ஆதரித்தமாதாவே 
யெண்ணியெட்டு நாளைக்குள்ளே 
என் பெருமாளிங்கு வந்திடுவார் 
என்றுரைத்தாரந்த அனுமாரும் 
யேந்திளை லெட்சுமியேதுரைப்பாள் 


6790 


கேள்க்க வேணுந்துரை போரனுமான் 
கீற்த்தி பெற்றதொரு வசனமதை 
எட்டுநாளைக்குள் வாராதேபோனால் 
யிலங்கையில் நான் உயிர்விட்டிடுவேன் 
மாயவற்குச் செய்தி சொல்லவேணும் 


6795 


வாணுதலாளம்மை சீதையாரும் 
சூடாமணி மாலையைத்தான் களத்தி 
திருமால்க் கடையாளந்தான் கொடுத்தான் 
மைத்துனர் லெட்சுமணர்க்குரைக்க வேணும் 
மாமியார் மூவர்க்குரைக்க வேணும் 


6800 


சூடாமணிமாலை கையில் வாங்கி 
சீதாதேவியை தான் தொழுதான் 
என் தாயே அம்மா போய் வாறேன் 
என்றுரைக்கத் தாயார் விடைகொடுத்தாள் 

அனுமான் திரும்பி வரல் 
வருகிறதோரந்த வேளைதன்னில் 
வாளிலங்காபுரியானதிலே 
அசோக வனமென்ற சோலைதன்னில் 
அனுமன் தூதனும் போய் சேர்ந்து 
அந்த மரங்களைக் கிளித்தெறிந்த போது 
அரக்கன் ராவணன் தான் பாற்த்து 


6805 


6810 


6815 


அனுமாருட பராக்கிரமத்தை 
ராவணசூரனுங்கேட்டபோது 
இலக்கண குமாரனைத்தானளைத்து 
யிப்போது அந்த வனக்குரங்கை 
பிடித்து கட்டிமகனே கொடுவாடா 
என்று சொல்லவே ராவணசூரன் 

அனுமான் இராவணன் மகன் போர் 
அப்போது அந்தலக்கணகுமாரன் 
அவனுடைய படைதன்னுடனே 


6811. பராக்கிரமம் - வலிமை ; வீரம் 
6813. இலக்கண குமாரன் - இராவணனின் மகன் 


198 


6820 


6825 


6830 


அந்த அசோக வனத்திலே வந்தான் 
அன்றனுமாரையுங் கண்ணில் கண்டான் 
ஆனதோர் லக்கணக்குமாரன் அவன் 
அனுமாரைப் பாற்த்துமவனே துரைப்பான் 
யேண்டா குரங்கே அனுமானே 
யிலங்காபுரிக்கு நீ வந்ததென்ன 
யிருபேர்திறத்தையும் பாற்க்க வேணும் 
என்றுரைத்தானந்த அரக்கன்மகன் 
எட்டுமலையும் யிடிவெட்டினாப்போல் 
யீரேழுலோகமும் நடுநடுங்கி 
அன்னேரந்துரை போரனுமான் 
அதிகோ ( ப ) மது தானுங்கொண்டு 
தண்டாயுதத் தடிகையிலெடுத்து 
மண்டையில் மூளைகள் தான்சிதற 
வாளனுமானவர்தான் தானடித்தார் 
யிலக்கணக்குமாரன் படையத்தனையும் 
மூளைசிதற அடித்து கொன்றுவிட்டான் 
அன்னேரந்துரைபோரனுமான் 
அடித்துக் கொன்று விட்டா( ன் ) னுமாரும் 
அரக்கன் மகன் லக்கணகுமாரனையும் 
யிலக்கணகுமாரன் பட்டபோது 
நல்லனுமான் குரவையிட்டான் 
யிலக்கண குமாரன் படைப்பட்ட செய்தி 
ராவண சூரனுந்தான் தெரிந்து 
யிந்திரசெயித்தை வரவளைத்து 
யிந்தக்குரங்கைப் பிடித்துவாருமென்று 
மகன்யிந்திரசெயித்தை யனுப்பிவிட 
வாறானேயந்த வனந்தனிலே 
அசோக வனமதுதான் தேடி 
அன்றனுமாரைக் கண்ணில் கண்டான் 
கண்ணில் கண்டானே யிந்திரசெய்த்து . 
காட்டரக்கன் மகனே துரைப்பான் 


6835 


6840 


6845 


6850 


6855 


யேண்டா குரங்கே நீ அனுமானே : 
என்னுடதம்பியை யேண்டா கொன்றாய் 
ஒருநொடிதனிலே கொல்கிறேன்பார் 
என்றுரைத்து அந்தயிந்திரசெயித்து 
யிசலனுமானுடனே பொருதான் 
சாணுக்குச்சாண்பறியவில்லை 
தட்டளியயிருபேரு 5 போர் பொருதார். 

க்கழக fina 
6857. தட்டளிய - நிலைகுலைய 


199 


6860 


ஒருவர்க்கொருவர் தான் தோராமல் 
உலகளந்தோன் தூதுவேரேதுரைப்பார் 
கேள்க்க வேணும் யிந்திரசெயித்தே நீ 
கீற்த்தி பெற்றதொரு வசனமதை 
வில்லில் பெரியவன் உன்னைப்போலில்லை 
மல்லில் பெரியவன் என்னைப் போலில்லை 
ஒருமரந்தன்னில் நானிருந்து 
மறுமரந்தன்னில் தாவுமுன் 


6865 


ரோமத்துக் கொருகணைதான் தொடுத்து 
மறுத்தொரு கணை தொடுப்பாயா ) கில் 
வல்லரக்கா உன்கையில்லகப்படுவேன் 
என்று அனுமாரும் உரைத்தபோது 
மந்திரவித்தையால் யிந்திரசெயித்து 

6870 
ரோமத்துக்கொரு கணைதான் தொடுத்து 
மறுத்தும் ஒருகணைதொடுத்து விட்டார் 
யிடுப்பில் சங்கிலிதான் பூட்டி 
யிந்திர செயித்தவன் கையில் கொடுத்தான் 
வாழும் அனுமானையும் பிடித்துக்கொண்டு 

6875 
வல்லரக்கன் மகன் கொண்டு வந்தான் 

இராவணன் மகன் அனுமானை பிடித்துவரல் 
வாளிலங்காபுரியானதிலே 
வல்லரக்கன் மகன் வந்தபோது 
ராவணசூரன் முன்பதிலே 
நல்லனுமானையுங் கொண்டுவிட்டான் 

6880 
அனுமன் தூதனைக்கண்டபோது 
அன்றரக்கனந்த ராவணனும் 
ராவண சூரன் கோட்டைதன்னில் 
ராவணசூரன் அரசிருந்தான் 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 

6885 
என்பெருமாள் விட்டதூதுவரும் 
தன்னுடைய தோரந்த வாலினாலே 
தனக்கு மேல் சிம்மாசனமாய் 
அரக்கன் ராவணனுக்கு மேலாக 
அன்றனுமானவர் உக்காந்தார் 

6890 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 
யேறிட்டுப் பாற்த்தானே ராவணனும் 
வல்லரக்கனவன் பாற்த்த போதும் 
மன்னன் ராவணனுமே துரைப்பான 


6858. தோராமல் - தோல்வியடையாமல் 


200 


6895 


6900 


6905 


இராவணன் அனுமானை வினாவலும் 

அனுமான் பதிலும் 
ஆரடாவிட்ட தூதனடா ) 
அடுத்திருக்கும் அனுமானே சொல்லு சொல்லு 
வல்லரக்கன் ராவணன் கேட்டபோது 
ரகுராமர் விட்டதூதனடா 
நல்லனுமான் யென்பேரடா 
ரெகுபதிவிட்ட தூதனடா 
லெட்சுமித்தாயாருட தூதனடா 
லெச்சுமணப்பெருமாழுட தூதனடா 
ராமசுவாமியுடதூதனடா 
பச்சைமால் கிஸ்ணன் தூதனடா 
பார அனுமனடா யென்பேரு 
யேறிட்டுப்பாற்த்தானே ராவணனும் 

இராவணன் அனுமானைத் தண்டித்தல் 
யிலங்கை ராவணனேதுரைப்பான் 
ராவணன் தூதுவரைவரவளைத்து 
நல்ல அபகீற்த்தி செய்யவேணும் 
மந்திரிதன்னை வரவளைத்து 
வல்லரக்கன் ராவணனுமேதுரைப்பான் 
யிந்த அனுமானைக் கொல்லவேணும் 
என்றுரைத்தானந்த ராவணனும் 
ராவணனுரைத்த வாற்த்தை கேட்டு 
நகலுவாராமந்த மந்திரியும் 
தூதுவந்தவரைக் கொல்லலாமா 
சுவாமியெந்தன் ராவணரே 
கொல்லாமல் அபகீற்த்தி செய்வீர் 
என்று கூறிடுவாரந்தமந்திரியும் 
மந்திரிஉரைத்த வாற்த்தைகேட்டு 
வல்லரக்கன் தூதுவரை வரவளைத்து 
யிலங்கை தேசத்திலுண்டானதுயிலை யெல்லாம் 
யியல்வாகதூதுவரேகொடுவருவீர் 
உரைத்தமொளியது தானுங்கேட் 
உத்ததூதர்களேது செய்தார் 
கோலமலைபோலே துயிலையெல்லாம் 
கொண்டு வந்து குவித்தார்கள் 


6910 


6915 


6920 


6925 


6906. யேறிட்டு - நிமிர்ந்து ; உற்று 
6915. நகலுவார் -- சொல்லுவார் 


20Y 


அன்னேரம் அந்த ராவணனும் 
அன்றரக்கானவனே துரைப்பான் 
கெரப்பரைதன்னில் யெண்ணைகளை 

6930 
குடங்குடமாகவே கொண்டு வந்தார் 
சீலைகளை எண்ணையில் தான் துவைத்து 
சுத்தச்சொன்னான் அனுமான் வாலதிலே 
வால்தனில் சீலைகளைச்சுத்தச்சுத்த 
வாளனுமான் வாலை நீட்டலுற்றான் 

6935 
யேதுரைப்பானந்த ராவணனும் 
சீதைதுயில் கொடுவாருமென்று 
திறம்பட ராவணனுரைத்தபோது 
சீதை தாயாரென்று உரைத்தபோது 
தீரன் அனுமான் வாலைசுருக்கிக் கொண்டான் 

6940 
அன்னேரம் அந்ததூதுவர்கள் 
அரக்கன் ராவணன் முன்பில் வீட்டு 
வால்தனில் அக்கினிதான் கொழுத்தி 
வாளனுமானையும் விட்டுவிட்டார் 

அனுமான் இலங்கையைத் தீக்கிரையாக்கல் 
அன்னேரந்துரைபோரனுமான் 

6945 
அன்றிலங்காபுரித் தெருவோடே 
மாயவர்சுவாமி உத்தரவில்லாமல் 
வாளிலங்கைதீக்கொழுத்தலாமோ 
என்று சந்தேகித்து வரும்போது 
யேந்திளை அ ( வ் ) வைத் தாயாரும் 

6950 
தடியும் ஊன்றியவளிருமிக் கொண்டு 
தானே வந்தாள ( வ் ) வைத் தாயாரும் 
வருகிறதோரந்த வேளைதன்னில் 
வாளனுமானவர் ஓடிவந்து 
அ ( வ் ) வைத்தாயாரைத்தான் பாற்த்து 

66955 
சேட்டை சொல்ல அ ( வ் ) வைத்தயாரும் 
சுடு குரங்கே நீயென்றுரைக்க 
யிதுதான் ரெகுபதிவாக்கெனவே 
யியல்பாக அனுமார் தீக்கொழுத்தலுற்றார் 
வாள் யிலங்காபுரிநகர் முழுதும் 

16960 
மன்னன் அனுமார் தீக்கொ ( ளு ) த்தலுற்றார் 
யிலங்கையெழுநூற்றுக் காதமெல்லாம் 
எரிநீறாகப் போய்விட்டதுவே 


6930. கொப்பரை - வாய் அகன்றபாத்திரம் 
6943. அக்கினி - தீ 


202 


6965 


6970 


6975 


6980 


அன்னேரந் தெய்வக் கம்மாளர் 
அவர்கள் வந்தங்கேவீடெழுப்ப 
தெய்வக்கம்மாளர் வீடெழுப்ப 
சிறிராமதூதுவருங் கண்டுகொண்டார் 
தெய்வக்கம்மாளரைக் கண்டுகொண்டு 
திருமால் தூதுவரேதுரைப்பார் 
வாருமையா தெய்வக்கம்மாளரே 
வரலாறு சொல்லக் கேழுமையா 
அனுமக்கொடியது நான் தாறேன் 
அதிகப்புகள் பெற்றகம்மாளரே 
வீடெழுப்பயினிக்கூடாது 
விரைவாய் அனுமாருரைத்தபோது 
அன்னேரம் தெய்வக்கம்மாளர் 
ஆதரவாகவே நல்லதென்றார் 
மாந்தையரப்படி உரைத்தபோது 
வாளனுமார் தீக்கொழுத்தலுற்றார் 
மண்டபமடப்பள்ளி வேகுதையோ 
கடைகள் கடைத்தெருவேகுதையா 
கரிந்து போகுதே யிலங்கைதேசம் 
அப்போது தெய்வக்கம்மாளர் 
அனுமாரிடத்தில் தானும் வந்தார் 
உலகளந்தோருட தூதுவனே 
உத்தவரிசைதாரும் எங்கழுக்கு 
என்றுகேட்டமாந்தையர்க்கு 
யேதுசெய்தாரன்னேரம் 
உலகளந்தோன் தூதுவரும் 
உத்தஐந்திளையில் பூணூல் தன்னை 
யிதுதான் அனுமக் கொடியினவே 
யேத்தகம் மாளர் தோளில் போட்டார் 
கடுகஒருபணமுந்தாம்பூலமும் 
கம்மாளர்கையில் கொடுத்துவிட்டார் 
அன்னேரந்தெய்வக்கம்மாளர் 
அனுமாரேயத்துப் போட்டாரென்று 
வாளிலங்கா புரியானதிலே 
மாந்தையர் வீடெழுப்பலுற்றார் 
சற்றும் வீடது யெழும்பவில்லை 
தானே திகைத்தார் மாந்தையர்கள் 
கைக்கூலிக் காசைப் பட்டதினால் 


6985 


6990 


6995 


7000 


E / 


6993. பணம் - ஒரு நாணயம் 
7001. கைக்கூலி- இலஞ்சம் 


203 


கம்மாளர் வித்தை பறியோச்சோ 
என்றுரைத்து அந்த மாந்தையர்கள் 
யிலங்கை நகரதில் தானிருந்தார் 
யிருக்கிறதோரந்த வேளை தன்னில் 

7005 
என் பெருமாள் விடுந்தூதுவரும் 
அனுமான் இராமனை வந்து கண்டு 

செய்தி கூறல் 
யிலங்கை நகர் முழுதுஞ்சுட்டளித்து 
வாறானே துரை போரனுமான் 
மாயவர்சுவாமி முன்பதிலே 
மாயவர் அரிராமர் முன்பில் 

7010 
வந்தானே துரைபோரனுமான் 
சூடாமணி மாலை முன்பில் வைத்து 
சுவாமி நெடுமாலையடி தொழுதான் 
அடி தொழுதாரந்த போ ) ரனுமான் 
அரிரகுராமருமேதுரைப்பார் 

7015 
போன காரியம் விபரமாக 
புகள்ந்திடுவாயெந்தன் அனுமானே 
தாயார் சீதைஉரைதவறாமல் 
தானே யனுமானுமே உரைத்துவிட்டான் 
எட்டு நாளைக்குள் போகாவிட்டால் 

7020 
என்தாயார் சீதை உயிரைவிட்டிடுவாள் 
வாளனுமானும் உரைத்தபோது 

இராமர் படை இலங்கைக்குப் புறப்படல் 
மாயன் ரெகுபதி கோபாலர் , 
மனமதிலேயவர் கோபமுற்று 
வைகுண்ட நாராயணப்பெருமாள் 

7025 
எழுபது வெள்ளம் சேனைபடை 
யிருபத்தினாலுபடைத்தலைவர். 
வாலிமகன் அங்கதனும் 
வாலிதம்பியவன் சுக்கிறீபனும் , 
யிப்போ யிலங்கைக்குப் போகவென்று 

7030 
என்பெருமாழும் எழுந்தருள 
வாறார்சுவாமி நந்தக்கோபாலர் 
மன்னர் லெச்சுமணப் பெருமாழும் 
வனமென்ற வனமெல்லாந்தான் கடந்து 
வானரப்படையுடன் தான் வரவே 

1035 
படைகழுடன் ரெகுராமர் கோபாலர் 


7016. காரியம் - நோக்கம் ; செய்கை 


204 


7040 


7045 


7050 


பண்பாக சமுத்திரக் கரையோரம் 
மாயவர் ரெகுபதி அரசிருந்தார் 
மன்னன் யிளையவர் தானிருக்க 

இலங்கைக்குப் போக அணைகட்டல் 
தென்னிலங்கைக்கு நாம் போக வேணும் 
திருவணையானது கட்டவேணும் 
வாய்த்ததிருவண கட்டுதற்கு 
வரவளைத்தார் தெய்வக்கம்மாளரை 
மாயவர் கோபாலசுவாமியுடன் 
மலைகளையெல்லாம் உடைப்பீரென்று 
உத்தரவை மாந்தையர் தான் கேட்டு 
உடனேமலைகளை உடைத்தார்கள் 
வானரப்படைகளை வரவளைத்து 
மலைக்கல்லுகொடு வாருமென்றார் 
எழுபதுவெள்ளம் வானரமும் 
யிசைந்தமலைகளைத்தான்பிடுங்கி 
அன்னேரஞ்சுவாமி கோபாலர் 
அக்கினி அஸ்த்திரக்கணயைவிட்டு 
அக்கினி அஸ்த்திரக்கணையினாலே 
அக்கடல் நீரதை வாங்கச்செய்தார் 
வாளனுமான் வாரித்தான் கொடுக்க 
மாந்தையர்திருவணைகட்டுவாராம் 
அன்னேரந்துரை போ ) ரனுமான் 
அவன் கையால் மலை பிடுங்கிக் கொண்டுவர 
மலைகொண்டு அனுமான் வாறதுகண்டு 
மாந்தையர்களெல்லாம் பின் வலிக்க 
மாந்தையர்கள் கீறின கல்லுகளை 
மற்றும் வானரங்கள் கொண்டுவர 
நீலன்குமுற்தனக்கம்மாளருடன் 
நிமிசம் மலைகொண்டுதான் கொடுக்க 
யேறிட்டு பாற்த்தார்கோபாலசுவாமி 
என்பெருமாளவர்தானுரைத்தார் 
வாளனுமான்கல்லை தூக்கிவைக்க 
மாந்தையர்திருவணைக்கட்டிடவே 
பள்ளிகொண்டசுவாமி திருவணைபாற்த்து 
பரமசிவத்தைதானினைந்து 
உறுதியாயிருக்கவேணுமென்று ரைத்தார் 


7055 


7060 


7065 


7070 


7055. வாங்க - விலக 
7061. வலிக்க - விலக 
7062. கறின - உடைத்த 


205 


7075 


7080 


7085 


உலகளந்தபெருமாழும் 
திருவணைக்கட்டி தீறத்தவுடன் 
தெய்வக்கண்ணாளர் தேவாரம்பாட 
தேவாதிதேவர்குரவைப்பாட 
தெய்லமடவர்கள் பூச்சொரிய 
பொன்மாரி பூமாரிதான் பொளிய 
பூலோகம் அளந்த பெருமாழுடன் 
அனுமார் நின்று குரவை பாட 
அங்கதன் வெஞ்சாமரைவீச 

இராமர்படை இலங்கைக்கு வரல் 
மாயாவுதரரும் எழுந்தருள 
மண்ணதிர அப்போவிண்ணதிர 
திருவணையதுவளியாக 
வாளிலங்காபுரியானதிலே 
பள்ளிகொண்டசுவாமி வந்தபோது 
பாளையக்கூடாரந்தானடித்து 
பச்சைமுகில்வற்ணர் கோபாலசுவாமி 
சுத்துப்படைகழுந் தளகத்தரும் 
அஞ்சணையாள் பெற்ற போரனுமார் 
அரிராமரும் அரசிருந்தார் 
அரசிருக்குமந்தவேளையிலே 
இராவணன் வேவுபார்த்துவர ஆள் 

அனுப்புதல் 
அன்றிலங்காபுரியானதிலே 
வல்லரக்கனென்ற ராவணன்தான் 
வந்து தலைமுடிங் கோபுரம் போல 
யிருண்டமலைபோல் ராவணனும் 
யிருபதுகைழும் கரும்பனைபோல 
கோபுரங்கள் போலே தலைகள் பத்தும் 
குன்றுமலைகள் போலே கால்கள் ரெண்டும் 
அரிராமர்படை அதற்ச்சைகேட்டு 
ஆரென்றுபார்த்துவா சிவதரனே 
மந்திரிசிவதரன் அவன் தானும் 
வளமையுடனவனோடிவந்தான் 
பவளமாமலையானதிலே 


7090 


- 


7095 


7100 


7105 


7075. கண்ணாளர் - கம்மாளர் 
7077. மடவர்கள் - பெண்கள் 
7090. தளகர்த்தர் > தளகத்தர் ( பே.வ.மா ) 
7101. அதிர்ச்சி > அதற்ச்சை ( பே.வ மா ) 


206 


7110 


7115 


7120 


பாவினையாகவேயேறிப்பார்த்தான் 
வேவுபார்த்து சிவதரன் வந்து செய்தி 

கூறல் 
வாதுக்குவந்தபடை யெல்லாங்கண்டு 
வல்லரக்கன் ராவணனிடத்தில் வந்தான் 
கேள்க்கவேணுஞ்சுவாமி ராசாவே 
கீற்த்திபெற்றதொரு வசனமதை 
உன்னுடையதங்கை சூர்ப்பனகை 
ஒன்றோடியை மூக்குந்தனமரிந்தான் 
அறுத்தவனவனுட தமயனுமாய் 
அனேகம்படைகளைக் கூட்டிக்கொண்டு 
அவர்களிருபேர் வந்திருக்கிறார் 
பவளமலையானதிலே 
பாவித்திருக்கிறாரிருபேர்கள் 
என்றுரைத்தானந்த சிவதரனும் 
யிலங்கைராவணன் கோபங்கொண்டு 
பாற்த்துவரச் சொல்லிவிட்டதற்கு 
பண்பிளிவுவாற்த்தை சொல்லவந்தாய் 
என்றுராவணனே கோபங்கொண்டு 
யிசைந்தமந்திரவாள் கையிலெடுத்து 
மந்திரவாளைக்கையிலெடுத்து 
வாழும்யிலங்கையாழும் ராவணனும் 
வாளாலிருதுண்டாய் வீசிவிட்டாள் 
மந்திரிசிவதரன் பட்டபோது 

இராவணன் போருக்கு வரல் 
ஆகாசத் தேரதைக் கொண்டு வந்து 
அலங்கரித்தானந்த ராவணனும் 
தேரிலேறிக் கொண்டு ராவணனும் 
தேரைநடத்தியே போகலுற்றான் 
தென்னிலங்காபுரிதன்னைவிட்டு... 
சிறந்த மலைபூங்காவு தன்னில் வந்தான் 
தேரைத் தானங்கே நிறுத்தி போட்டு 
சிறந்த மலைபூங்காவனமும் விட்டு , 
பவளமாமலை வந்து கண்டான் 
பாற்த்தான் லெச்சுமணப் பெருமாளை 
அஞ்சாமல் சற்றுங்கெவுனியாமல் 


7125 


7130 


7135 


7107. வாது- சண்டை 
7133. காவு- சோலை 
7138. கெவுனியாமல் - கவனிக்காமல் 


207 


7140 


7145 


7150 


அரக்கன் தங்கையென்றும் பாராமல் 
அபகீற்த்தி செய்தாயே மானிடவா 
ஆனதினாலுன்னை விடுவதில்லை 
அரச்சணந்தன்னிலே கொல்லுகிறேன் 
என்றுரைத்தானந்த ராவணனும் 
லெச்சுமணப் பெருமாழுங்கோபங்கொண்டு 
யிலங்கை ராவணன் தன்னுட்னே 
லெச்சுமணப் பெருமாழும் போர்பொருதார் 
அன்னேரம் அந்தராவணனும் 
இரவணன் தோல்வியடைந்து திரும்பிச் 

செல்லல் 
ஆத்த மாட்டாமலேதுரைப்பான் 
வாலி ராவணன் பொருபொருத்த மராவும் 
வலிய வில்லெடுத்த பேரும் 
தாரணிமவுபலிபத்தும் 
சங்கரன் கொடுத்தவாழும் 
நாரத முனிவோர்க்கெல்லார் 
நயம்பட உரைத்த நாவும் 
வீரமுங்களத்தில் போட்டு 
வெறுங்கையாலிலங்கைச் சேற்ந்தான் 
வாளிலங்காபுரியானதிலே 
வந்தானே அந்த ராவணனும் 
வரிசை தவறியே ராவணனும் 
வந்தான் விபூசணனருகில் 
விபீசணன் இராவணனுக்கு அறிவுரை 

கூறல் 
எளப்படை யாண்டராவணரோ 
யிங்ைகை யாழும் புகள் வல்லரக்க 
நாலுமுளமுள்ள மனிதரென்று 
ராமசுவாமியை யெண்ண வேண்டாம் 
ராமர் பிறந்ததோர் அவதாரத்தை 
நாட்டினில் எண்ணத் துலையாது 
பிலத்துப் போர் செய்யமுடியாது 
பெண்ணாகி ஆணாகிநின்றவர்தான் 
ஆலிலைமேல்ப்பள்ளிகொண்டவர்தான் 
ஆதிசீதயை விட்டுவிடு 


7155 


7160 


7165 


7170 


7148. ஆத்தமாட்டாமல் - தாங்க முடியாமல் 
7152. சங்கரன்- சிவன் 
7159. வரிசை - முறை 


208 


7175 


7180 


7185 


மாவெலியைச்சிறை வைத்தவர்தான் 
வாய்த்தயிரணியசம்மார முடித்தவர்தான் 
அவருடையதோர் லெச்சுமியை 
அண்ணேராவணா நீ சிறையில் வைத்தாய் 
அறியாமல்மோசஞ் செய்தேனென்று 
அரிராமர்சீதையை விட்டுவிடு 
விட்டுவா அண்ணா சீதாலெச்சுமியை 
வீணாசைகொள்ளாதே அண்ணாவே 
கற்புக்கருந்துதி சீதைதாயை 
காற்வணர்தேவியை விட்டுவிடு 
சீதையம்மை சிறையிருந்ததுண்டால் 
தென்னிலங்காபுரிக்கு மோசம்வரும் 
சிற்றுமுடிபத்தும்விளக்கப் போறாய் 
தென்னிலங்கை வாழும்ராவணனே 
தம்பிவீபூசணருரைத்தபோது 

இராவணன் சீற்றமடைதல் 
தானேராவணன் கோபங்கொண்டான் 
கெட்டபாவி விபூசணரே 
கெடுமதி என்னுடன் சொல்லவந்தாய் 
நாலுமுளமுள்ளவனைப் பெரியோனென்றாய் 
நம்மைச்சிறியவனென வுரைத்தாய் 
யேற்றபதரேயிச்சணமே உன்னை 
எப்படியாகிலும் வதைகள் செய்வேன் 
வல்லரக்கனவனுரைத்தபோது 

விபீசணன் இராமரிடம் வரல் 
வாய்த்தவிபூஷணரேதுரைப்பார் 
நல்லவற்க்குபுத்தியது உரைத்தாக்கால் 
நல்லபுத்தியென்றவர் கேட்டுக்கொள்வார் 
பொல்லாதவற்குப் புத்தி உரைத்தாக்கால் 
வாராதொரு நாழுமவர்க்குப்புத்தி 
ராமர்கணையதாலிறக்கிறவனே 
நம்முடைய புத்தி கேள்ப்பானோ 
என்றுரைத்து அந்தவிபூஷணரும் 
யிலங்காபுரியது தன்னைவிட்டு 
வந்தாரேதம்பி விபூஷணரும் 
பவளமாமலையானதிலே 
மாயவர் ரெகுராமர் முன்பில்வந்து 


7190 


7195 


7200 


2705 


7188. கெடுமதி - கெட்டபுத்தி 
7192. வதை - உயிர்வதை 
7195. புத்தி - அறிவு 


209 


வல்லரக்கன் தம்பி அடிதொழுதான் 
நந்தக்கோபாலசுவாமி சரணமையா 
நாராயணதாணுவே உங்கள் சரணமையா 
விண்ணவர்கோவே உங்கள் சரணமையா 
வேதப்பொருளே உங்கள் சரணமையா 

7210 
சிறிபல்ப்ப நாபா உங்கள் சரணமையா 
சிறிரங்கநாத உங்கள் சரணமையா 
ரகுராமா கோபாலாசரணமையா 
நாதனே அடைக்கலந்தாருமையா 
ஐபேரையன்றைக்கு காத்தது போலே 

7215 
அடியேனை தற்காக்க வேணுமையா 
பொல்லாதவன் கூடப்பிறந்தவன் தான் 
பெருமாளே காப்பாற்ற வேணுஞ்சுவாமி 
அடிதொழுதாரந்த விபூசணரும் 
அரிரகுராமருமேதுரைப்பார் 

7220 
எந்தவிதத்தாலே நம்புவது 
யேற்றபுகள் பெற்றவிபூசணரை 
என்று கோபால சுவாமி உரைத்தபோது 

அனுமான் விபீசணருக்காகப் பரிந்துரைத்தல் 
யேதுரைப்பான் துரைபோரனுமான் 
எங்கள் பெருமாளே கோபாலசுவாமி 

7225 
ரெகுராமரே புண்ணியோரே 
சீதைதாயைச்சிறைவைத்த அன்றே 
தென்னிலங்காபுரியானதிலே 
யிலங்காபுரியானதுதனிலே 
யேற்ற விபூஷணர் அரண்மனையில் 

7230 
வீட்டில் விளக்கது யேத்தவில்லை 
வென்னீர் தண்ணீருமருந்தவில்லை 
எப்போ சுவாமி வருவார் வருவாரென்று 
என்பெருமாள் பேரில் ஒருநினவாய் 
அன்னந்தண்ணீரது அருந்தாமல் 

7235 


அரிராமா ராமா ராமா வென்று 
யிவரை அடைக்கலங்காற்க்க வேணும் 
என் பெருமாளே கோபால சுவாமி 
மன்னன் அனுமான் உரைத்தபோது 


7208. தாணு - சிவன் 
7215. ஐபேர் - பஞ்சபாண்டவர் 
7217. பொல்லாதவன்- இராவணன் 
7234. நினைவு > நினவு ( பே.வ. மா ) 


210 


7240 


7245 


7250 


7255 


இராமன் விபீசணரை ஏற்றுக்கொள்ளல் 
மாயவர் அரிகோபால சுவாமி 
விபூஷணரென்றபேர் மாத்தி 
விபூஷணப்பெருமாளென்று பேருமிட்டார் 
என்னுடைய தம்பி விபூஷணப் பெருமாளே 
யிப்போ ஒரு வசனஞ் சொல்லக்கேழும் 
யிலங்கை எழுநூற்றுக் காதமெல்லாம் 
யேற்ற விபூஷணப் பெருமாளே உனக்கு 
அரசாள மகுட முடி சூட்டிவைப்பேன் 
அரிரகு ராமர் விடை கொடுத்தார் 
அரிரகுராமர் விடைகொடுத்து 
அடைக்கலமாகவே சேற்த்துக்கொண்டார் 
விபூஷணப்பெருமாள் அடைக்கலஞ்சேற்த்தபோது 
மேகவண்ணர்கோபாலசுவாமி 
பவளமலையான துதன்னிலே 
பள்ளிகொண்டசுவாமி வந்தரசிருந்தார் 

இராவணன் , மகோதரன் உரையாடல் 
அரசிருக்கு மந்தவேளையிலே 
அன்றிலங்காபுரியானதிலே 
வல்லரக்கனந்த ராவணனும் 
யிலங்கை ராவணனே துரைப்பான் 
என்னுடையமந்திரி மகோதரனே 
யினிமேல் நானென்ன செய்யப்போறேன் 
எல்லாப்படைகழும் பட்டுப்போனார் 
என்றுவல்லரக்கன் பரிதவிக்க 
மன்னன்ராவணன் தன்னைப்பாற்த்து 
மந்திரிமகோதரன் தானுரைப்பான் , 
கயிலாசமலையை நீரெடுப்பீர் 
கரைக்கண்டர்யீஸ்பரனைக் கொண்டுவந்தீர் 
அறுத்தசிரசது முளைப்பதற்க்கு 
அமுற்தகலசம் சிரசில்தரித்தீரா 
அந்த வலுவும்பிலமும்யிருக்க 
அரக்கன்ராவணரே மயங்குவதேன் 
உந்தன்மகன் அதிகாயனுண்டும் 
உத்தமகன்யிந்திரசெயித்தும் உண்டு 
ஒருநொடிதன்னில் வரவளைப்பாய் 
உடனேராவணன் சேனைகளை 
யிந்திரசெயித்தவன் வந்தாக்கால் 


7260 


7265 


7270 


7275 


7269. வலு - வலிமை 


211 


யாவரையும் அதம் செய்திடுவேன் 
மந்திரிமகோதரனுரைத்தபோது 
வல்லரக்கன் ராவணன் சடவுநீங்கி 
மறுத்துராவணனேதுசெய்வான் 

இராவணன் மகனுக்கு நீட்டு அனுப்பல் 
மகன் தனக்கு திருநீட்டெழுதுவானாம் 

7280 
திருநீட்டு வாசகந்தானெழுதி 
தென்னிலங்கை ராவணனே துரைப்பான் 
சிறந்த தூதனை வரவளைத்து 
திருநீட்டுத்தானதை கைக்கொடுத்தான் 
திரிநீட்டுத்தானதை கையில் வாங்கி 

7285 
சிறந்தஓட்டனவனேது செய்தான் 
வல்லரக்கன்ராவணனையடி தொழுது 
வளிநடந்தானந்த தூதுவனும் 
வனமென்றவன மெல்லாந்தான் கடந்து 
வந்தானே அக்கினி பகவான் மண்டபத்தில் 

7290 
அக்கினி பகவான் மண்டபமுமிட்டு 
ஆதித்த பகவான் மண்டபமுமிட்டான் 
தெய்வலோக மானது தனிலே 
சிறந்த தூதுவனும் வந்தபோது 
அன்னேரம்யிந்திரசெயித்தவனும் 

7295 
அரக்கன் ராவணன் திருமகன்றான் 
கொலுவிலே யிருக்கிற வேளையிலே 
கொற்றவரை தூதுவன் கண்டபோது 
திருநீட்டை முன்பிலேதானும் வைத்தான் 

இராவணன் மகன் வருத்தமடைதல் 
திரு நீட்டு வாசகம் பாற்த்தனனே 

7300 
என்னுடஅய்யாவே ராவணரே 
மந்திரி மாரெல்லாம் பாட்டாரோ 
அரக்கர் படைகழும் பட்டாரோ 
யிலக்கணகுமாரனும் , பட்டானோ 
என்னுடையதம்பி அதிகாயன் 

7305 
ஆயுதபாணிகள் அத்தனையும் 
அய்யாவே பறிகொடுத்தீரோ : 
யிளையபெருமாள் பறித்துக்கொண்டாரோ 
என்னதான் நானுஞ்செய்யப்போறேன் 
னைப்பிரிந்த கலையதுபோலே 

7310 


7276. அதம் -- அழிவு 
7278. சடவு - சோர்வு 
7307. பறிகொடுத்தீரோ - இழந்தீரோ 
7310. கலை - ஆண்மான் 


212 


7315 


7320 


7325 


மறுகிபரிதவித்துத்தானழுதான் 

இராவணன் மகன்புறப்படல் 
அன்னேரம்யிந்திர செயித்தவனும் 
அரக்கன் திருமகனே துரைப்பான் 
ஐயாதிருநீட்டெழுதிவிட்டார் 
அப்போது அந்த யிந்திரசெயித்து 
பொக்கிசப்புரையது தான் திறந்து 
ஆபரணமாலை யெடுத்தணிந்தான் 
சாதிலிங்க வேட்டி கொய்துடுத்தான் 
உருகதலப்பாவும் சிரசில் கெட்டி 
உத்தயிந்திரசெயித்தவனும் 
அம்பு அம்புறாத்துணியது தனிலே 
அம்புசரங்களைத் தெரிந்தெடுத்தான் 
பிரம அஸ்திர ( ம் ) விஷ்ணு அஸ்திரம் 
பிலம்பெறவேயவன் தானெடுத்து 
நாகபாசக்கணை தானெடுத்து 
ராவணன் மகனும் எழுந்தருள 
படைகழுடன் சேனைதான் திரட்டி 
பாவினையாகவோ தானுமவன் 
ஆரபாரத்தோடே யிந்திரசெயித்து 
அரக்கள் திருமகனெழுந்தருள 
தெய்வ லோகந்தன்னைவிட்டு 
தெய்வமலைகாவுந்தான் கடந்து 
அந்தமலைக்காவுஞ்சோலைவிட்டு 
அன்றிலங்காபுரிதன்னில் வந்தான் 
வாளிலங்காபுரியாலே 
வல்லரக்கன் மகன்வந்தபோது 
இராவணன் மகனிடம் நடந்த செய்தி 

கூறல் 
கண்ணில் கண்டானே ராவணனும் 
காட்டரக்கன் மகனே துரைப்பான் 
யிங்கேவா யிங்கேவா என்மகனே 
விந்திர செயித்தே என்பாலகனே 
யிருபதுகையால் சேற்த்தெடுத்து 


7330 


7335 


7340 


7316. பொக்கிசம்- விலைஉயர்ந்த பொருட்கள் 
7316. புரை - அறை 
7319. தலைப்பாவும்- தலைப்பாகையும் 
7321. அம்புறாத்துணி - அம்புவைக்கும் உறை 
7325. கணை - அம்பு 


213 


7345 


7350 


7355 


7360 


யிலங்கை ராவணன் கொடுபோனான் 
பாரசிம்மாசன மேடைதன்னில் 
பார்த்து மகனுடன் அரசிருந்தான் 
தீனிக்குப்பாலுடன் சற்க்கரையும் 
தீவிரமாய்ராவணன் தான்கொடுத்தான் 
யிருக்கிறதோரந்த வேளைதன்னில் 
யிலங்கைராவணனேது சொல்வான் 
என்மகனே அப்பாயிந்திரசெயித்தே 
யீன்றெடுத்தமகனே பருவரைமேல் 
பன்னகசாலையானதுதன்னிலே 
பாலன்லெச்சுமணப் பெருமாழும் 
உன்னுடையமாமி சூற்பனகை 
ஒன்றோடியாகத்தான் பிடித்து 
மூக்குந்தனமது அவன் தானரிந்து 
முறைகேடு செய்தானே ராமன்தம்பி 
அஞ்சாமல் சற்றுங் கெணியாமல் 
அரக்கன்தங்கையென்று பாராமல் 
அபகீற்த்திசெய்தானே லெச்சுமணனும் 
ஆனதினால் ராமன் தேவிதன்னை 
அசோகவனமதில் சிறைவைத்தேன் 
ராமன்லெச்சுமணன் யிருபேருடன் 
நாட்டுக்குரங்கெல்லாஞ் சேற்த்துக்கொண்டு 
பவளமலையது தன்னில் வந்து 
பாளயஞ்செய்தாரே யவர்கழுந்தான் 
யின்றைப்போரூக்கு நீ பொருவாய் 
என்மகனே அப்பாயிந்திரசித்தே 
யிலங்கை ராவணனுரைத்தபோது 

இராவணன் மகன் பதிலுரைத்தல் 
யேதுரைப்பானந்த யித்திரசெயித்து 
என்னுடயஐயா ராவணரே 
யிப்போதொரு வாற்த்தசொல்லக்கேழும் 
நாலுமுளமுள்ள மனிதரென்று 
ராமரை நீர்தானும் யெண்ணவேண்டாம் 
கற்ப்புக்கருந்துதி லெட்சுமியாள் 
காற்வணரிடத்தில் விட்டுப்போடும் 
யிந்திரசெயித்த வனுரைத்தபோது 
யிலங்கை ராவணன் கோபங் கொண்டு 
கெட்டாயே நீ யிந்திர செயித்தே 


7365 


7370 


7375 


7345. தீனி - உணவு 
7350. பருவரை - மலை 


214 


7380 


7385 


7390 


கெடுமதி யென்னோடே பேசவந்தாயா 
நாலுமுளமுள்ள மானிடவன் 
ராச்சதன் குலத்தில் நீபிறக்கவில்லை 
உன்னுடைய சித்தப்பன் விபூசணன்தான் 
உலகளந்தோனுடன் சேற்ந்து கொண்டான் 
நீயுமவனுடன் சேற்ந்துரைத்தாயே 
நில்லாதே என் கண்ணில் முளியாதேபோ 
என்றுரைத்த மொளிதன்னைக்கேட்டு 

இராவணன் மகன் போருக்கு வரல் 
எப்படியும் நான் பேர்செய்வேன் 
மந்திரிதன்னையும்விட்டு நாம்போய் 
மாயன் ரெகுபதிக்கு வாற்த்தைசொல்லி 
தெய்வலோகமதில் வீற்றிருந்த 
தீரன்யிந்திர செயித்து பொருதவாறார் 
தெய்வதாசி தன்னை யாடச்சொன்னான் 
திருநடனமது புரியச் சொன்னான் 
அரம்பையரைக் கூத்தாடச் சொன்னான் 
அருவையரைகும்மி பாடச் சொன்னான் 
மேளதாளங்கள் முளங்கச் சொன்னான் 
வெடி வாணங்கள் முளங்கிவர 
வெங்கலத்தம்பட்டங் கொட்டிவர 
வீரயெக்காளம் ஊதிவர 
விருது கொடியது தான் பிடிக்க 
மேகநாதன் யிந்திரசெயித்தவனும் 
விருது கொடியது தான் பிடிக்க 
பச்சவற்ண தடிகாறர்கழும் 
பாவினையாகத்தான் வரவே 
யீட்டி வல்லயக்காறரெல்லாம் 
யாவரும் ஒருப்போலே வந்துவிட்டார் 
மந்திரதந்திரம் படித்தவர்கள் 
நாட்டியகாறருமவரும் வந்துவிட்டார் 


7395 


7400 


7405 


7382. சித்தப்பன் - சின்ன தந்தை 
7391. பொருத - போர் செய்ய 
7395. கும்மி - கைகொட்டியாடும் ஆட்டம் 
7398. தம்பட்டம் - இசைக்கருவி 
7399. யெக்காளம் - இசைக்கருவி 
7402. விருது - வெற்றி 
7405 , யீட்டிவல்லயம் - போர்க்கருவி 
7306. ஒருப்போலே - ஒன்றுசேர்ந்து 


.. 


215 


கவுண்டர்யாவரும் வந்துவிட்டார் 
பன்னகர்சிங்களர் வந்துவிட்டார் 


7410 


வாய்த்த அரபியர் வந்துவிட்டார் 
மாமுடிதேசத்ரா வந்துவிட்டார் 
துலுக்கர்மலுக்கர் வந்துவிட்டார் 
கருநாட்டுத் தேசத்தார் வந்துவிட்டார் 
காளிங்கதேசத்தார் வந்துவிட்டார் 


7415 


7420 


முன்னேயேறிட்டுப் பாற்க்கும் போது 
முப்பத்திமுக்கோடி தேவாதிகள் 
நாற்பத்தெண்ணாயிரமரிசிகன்னாடர் 
தம்புரு நாதருடனேதான் 
அட்டதிக்கு பாலர்கழும் 
பன்னிரண்டு ஆதித்த பகவான்கழும் 
பாற்க்கவே அறுபது கிரகங்கழும் 
யிருபத்தேழு நஷத்திரபகவான்கழும் 
பதினெட்டுத்தெய்வ மூற்த்திகழும் 
நாற்பத்தெண்ணாயிரமரிசிமார்கழும் 


7425 


7430 


யிசமதற்மராசாவும் 
யிந்திர மூற்த்தி பகவானும் 
மகேஸ்பரசுவாமி பகவானும் 
சதாசிவசுவாமி பகவானும் 
உந்திகமலத்தில் வீற்றிருக்கும் 
தெய்வேந்திர மகாராசாவும் 
சிறந்தபாண்டவர்குலத்துதித்த 
தற்மபுத்திரமகா ராசாவும் 
யாபேருங்காச்சி கொடுத்தார்கள் 
யிலங்கை யிந்திரசெயித்து எழுத்தருள 


7435 


சேனைபடைகழும் எழுந்தருள 
ஆயிரமணிமுடித்தேர்தனிலே 
அரக்கன் யிந்திரசெயித்து எழுந்தருள 


7409. கவுண்டர் - சாதிப்பெயர் 
1410. சிங்களர் - ஈழநாட்டார் 
7411. அரபியர் - அரபுநாட்டவர் 
7413. துலுக்கர் - துருக்கி நாட்டவர் 
7414. கருநாட்டு தேசத்தார்- கருநாடகத்தவர் 
7415. காளிங்கதேசத்தார்- கலிங்கநாட்டவர் 
7420. அட்டதிக்கு - எட்டுதிசை 
7422. கிரகங்கழும் - கோள்களும் 
7426. யிசமதற்மராசா -- எமதர்மராஜா 
7434. காட்சி > காச்சி ( பே.வ. மா ) 


216 


யிமையகிரிமலை தன்னைவிட்டு 
உத்தபடுகளந்தன்னில் வந்தான் 

7440 
படுகளந்தன்னில் வாறபோது 
பத்து தலை ராவணன் திருமகனும் 
தாரதம்பட்ட முளங்கிவிட்டான் 
தம்புரு ஓசை கைபட்டபோது 

இராமர் வீபீசணரிடம் போர்ச்செய்தி கேட்டல் 
தரணியளந்த பெருமாழும் 

7445 
பவளமாமலையானதிலே 
பள்ளிகொண்டவர் மாயவர் பெருமாழும் 
அன்னேரமந்தக் கோபாலசுவாமி 
அச்சுத நாராயணப் பெருமான் 
மாயவர் அரிகோபாலசுவாமி 

7450 
வைகுண்ட கேசவரே துரைப்பார் 
என்னுடய தம்பி விபூஷணப் பெருமாள் 
யின்றையப் போர்களத்தில் வந்தவர்யார் 
வந்தவர்யாரெனவே ராமர்கேக்க 

விபீசணர் பதிலுரைத்தல் 
வாய்த்த விபூஷணரேதுரைப்பார் 

7455 
எங்கள் பெருமாளே நந்தக்கோபாலா 
ரெகுராமசந்திர பகவானே 
என்னுடைய அண்ணன் மகன்தானையா 
யிருளைப் பறக்காத தொளில் பாடமுண்டு 

7460 
கூடுவிட்டு கூடு பாய்ந்திடுவான் 
மிவனையும் மிவன் படையுங்கொன்றோமானால் 
மிலங்கையில் வேறுபடையுமில்லை 
இராமர் இலெட்சுமணரை போகுக்கு 

அனுப்பிவைத்தல் 
விபூஷணப் பெருமாழும் உரைத்தபோது 
அரிரகுராமருந்தானுரைப்பார் 
என்னுடையதம்பிலெட்சுமணரே 
திற்க்கமுள்ளதம்பிசேவகனே 
செல்வத்துரைதம்பி லெச்சுமணா 


7465 


7443 , தாரதம்பட்ட- இசைக்கருவிகள் 
7444. தம்புரு - அசைகருவி 
7454 , கேட்க > கேக்க ( பே.வ. மா ) 
7460. ரெம்ப - திரம்ப 
7467. தீற்க்கமுள்ள - தைரியமுள்ள 


217 


7470 


7475 


7480 


7485 


யின்றைப்போருக்கு நீ போவாய் 
யிந்திரசெயித்தை நீ வென்றிடுவாய் 
ரெகுராமசுாவமியும் விடைகொடுக்க 
லெட்சுமணப்பெருமாள் அடிதொழுதார் 
அய்யாசுவாமி உங்கள் சரணம் 
சிறிரங்கநாதஉங்கள் சரணம் 
திசதரரா ( மா ) உங்கள் சரணம் 
சரணம் சரணம் நந்தக் கோபால 
தரணியளந்த பெருமாளே 
அடிதொழுது யிளய பெருமாழும் 
அளகன் லெச்சுமணரெழுந்தருள 
திருநாமமது சாத்தி 
சிறந்த செந்தூரப் பொட்டுமிட்டு 
செங்கையால் கோதண்டவில் பிடித்து 
தீரன் யிளைய பெருமாழும் 
அட்டியல் சரப்பளி எடுத்தணிந்தார் 
ஆபரணமாலைபூண்டு கொண்டார் 
கைக்கு தங்கக்கடயமிட்டார் 
கணையாளி மோதிரம் எடுத்தணிந்தார் 
சாதிலிங்க வேட்டி கொய்துடுத்தார் 
சருகைதலப்பாவும் சிரசில் வைத்தார் 
ஆனைசெவியம்புகையில்லெடுத்தார் 
பிரமவிஷ்ட்டுணு அஸ்திரங்கையிலெடுத்தார் 
பிரபலமாகவேயெடுத்துக் கொண்டார் 
லெச்சுமணப் பெருமாழும் அப்போது 
பாசுபதக்கணை கையிலெடுத்து 
பாவினையாகவேயெழுந்தருள 
எழுபதுவெள்ளம் சேனாபதியும் 
யிருபத்திநாலுபடைவீரரும் 
அபிந்தன் நீலன் சாம்புவன்செயிந்தன் 
நீலநெடுமால் தன்சேனைபடை 
தீரன் யிளையோரும் எழுந்தருள 
அஞ்சனையாள் பெற்ற வாளனுமான் 
அனுமராசனுமெழுந்தருள 
ராமசெயம் அரிராம செயம் 
ராமரைதோத்திரம் பண்ணிக்கொண்டு 
மாயாவுதாரரை தோத்தரித்து 


7490 


7495 


7.500 


17505 


7480. சாத்தி - இட்டு 
7489. சரிகை > சருகை ( யே . வ . மா ) 
7490. செவி - காது 
7504. தோத்திரம்- வணக்கம் 


218 


7510 


7515 


வானராதிப்புடையெழுந்தருள 
தேவாதிதேவர்கள் குரவைபாட 
தெய்வமடவார்கள் பூச்சொரிய 
வானராதிப்படை சோபனம்பாட 
மன்னர்லெச்சுமணர் வாறபோது 
திருநாமப்பொட்டுடன் போராளர் 
திருச்சூரன் நாமமது துலங்க 
அரிரகுராமர் கிருபையதால் 
ஆதூரலெச்சுமணப் பெருமாழும் 
கோதண்டம் கையிலெடுத்துக்கொண்டு 
சவ்வாது பலதுங்கமகமென 
சாம்பிறாணிவாசமதுதான் வீச 
சற்ப்பனையாகவே லெச்சுமணரும் 
ரகுராமகோபலரை அடிதொழுதார் 
அடிதொழுத லெச்சுமணப்பெருமாழுக்கு 
அரிரகுராமரும் விடைகொடுத்தார் 
மன்னவரெகுராமர் விடைகொடுக்க 
மாயவர்தம்பி சரந்தொடுத்தார் 
வருகுலைபாணம் நெறுநெறுநெறென 
மண்ணதிரவிண்ணதிர வருகிறது 

இலெட்சுமணன் இந்திர செயித்து போர் 
அன்னேரம் யிந்திரசெயித்தவனும் 
ராமனுனடய தம்பியோநீ 
லெச்சுமணனோதான் உன் பேரு 
உலகளந்தோனுட தம்பியோநீ 
வாய்த்த பன்னகசாலை தன்னில் 


7520 


7525 


7530 


பன்னகசாலையா ) னது தனிலே 
பாவினையாக லெட்சுமணனேநீ 
என்னுடைய மாமி சூற்பனகை 
யிளமயிலாளவள் தன்னைப்பிடித்து 
மூக்கரிந்தாயா நீயுந்தனமரிந்தாயா 


7535 


ஆனதினாலுன்னை விடுவதில்லை 
அரச்சணந்தனிலுன்னைக் கொல்கிறேன்பார் 
ஆகயிருபேரும் போர்பொருதார் 
என்னுடதிறமும் உன் திறமும் 
யிரூபேர்திறத்தையும் பாற்க்கவேணும் 


7540 


7509. சோபனம் - வாழ்த்து 
7516. சவ்வாது - நறுமணப் பொருள் 
7517. சாம்பிராணி- நறுமணப் பொருள் 
7518. சற்ப்பனை - வஞ்சனை 


219 


7545 


நாட்டரக்கன் மகன் போர்பொருதான் 
எட்டுமலையும்பிடி வெட்டினாப்போல் 
அரக்கன் மகனும் லெச்சுமணரும் 
ஆகயிருபேரும் போர் பொருதார் 
மண்டிபோட்டுயிருந்து கொண்டு 
வாமாறியீட்டி எறிவார்சுளற்றி 
அனுமானுடனே அங்கதனும் 
சேற்ந்துலெச்சுமணரும் போர் பொருதார் 
கோளிப்போரது பொருதாப்போலே 
கொக்கரித்து படைக்களத்தில் பொருதார் 


7550 


7555 


7560 


தக்கவீரரும் சமர் பொருதார் 
சாணுக்கு சாணதுபறியாமல் 
தட்டளியா அவர்போர்தொடுத்தார் 
அன்னேரந்துரைபோரனுமாரும் 
அரியான தூது வரோடிவந்தார் 
தண்டாயுதத்தடி தானெடுத்து 
விரட்டியடித்தார்துரை போா )ரனுமார் 
மண்டைகள் மூளைகள் தான் சிதற 
வாளனுமான் விரட்டி அடித்தான் 
மொளியது முறிந்து போச்சுதென்பார் 
மூளைகள் தான் சிதறிப்போனோமென்பார் 
அபையம் அபயம் அனுமார்க்கென்று 
அவர்கள் கூக்குரல் போட்டிடுவார் 
வல்லரக்கன் சேனைமடிந்தபோது 
வந்துகாகங்கள் குருதியுண்ண 
அன்னேரம் யிந்திரசெயித்தவனும் 
அரக்கன்திருமகனே துரைப்பான் 
மந்திரவித்தையது யிந்திரசாலம் 
வல்லாரக்கனுட திருமகனும் 
மாயாவினோத வித்தை செய்யவென்று 
அரக்கன் அஸ்திரக்கணையெடுத்து 


7565 


7570 


7546. வாய்மாறி > வாமாறி ( பே.வ. மா ) 
7550. கொக்கரித்து - பேரொலிசெய்து 
7552. பறியாமல் -- விலகாமல் 
7553. தட்டளியா - நிலைகுலையா 
7560 மொளி - எலும்பு மூட்டு 
7563 , கூக்குரல்- பேரொலி 
7565 , குருதி- இரத்தம் 
7571 , அஸ்திரக்கணை- ஒருபொருட்பன்மொழி 


220 


7575 


7580 


7585 


7590 


அவன்யிந்திர செயித்து தொடுத்துவிட்டான் 
அக்கினியாஸ்திரங்தொடுத்தபோது 
அரிரகு ராமருடன் சேனை படை 
காந்தல் பொறுக்கமாட்டாமல் 
கைகுலத்தார்கள் அபயமிட்டார் 
ஆழுக்கொரு மலை தான் பிடுங்கி 
அரக்கன் பேரில்யெறிந்திடவே 
அன்னேரம்ராஷதப்படைகளெல்லாம் 
அரக்கனிடத்தில் முறயமிட்டார்கள் 
அப்போதுயிந்திரசெயித்தவனும் 
வீரேழுலகமும் நடுநடுங்க 
உன்னைதான்யினி விடுவதில்லை 
உன் திறமும் என் திறமும் அறியவேணும் 
யிருவர் திறத்தையும் பாற்க்க வேணும் 
என்றுமேயவர் படைபொருதார் 
தக்கவீரரும் சமர்பொரு தார் 
சாணுக்குசாணது பறியாமல் 
தட்டளிய அவர் போர் பொருதார் 
அன்னேரந்துரை போரனுமான் 
அரியான தூதுவரோடி வந்தார் 
தண்டாயுதத் தடிதானெடுத்து 
விரட்டியடித்தார் துரைபோரனுமார் 
மண்டையில் மூளைகள் தான் சிதற 
வாளனுமான் விரட்டியடித்தான் 
மொளியது முறிந்து போச்சுதென்பார் 
மூளைகள் தான் சிதறிப்போச்சு தென்பார் 
அபயம் அபயம் அனுமார்க்கென்று 
அவர்கள் கூக்குரல் போட்டிடுவார் 
வல்லரக்கன் சேனை மடிந்தபோது 
வந்து காகங்கள் குருதியுண்ண 
அன்னேரம் யிந்திர செயித்தவனும் 
அரக்கன் திருமகனே துரைப்பான் 
யிந்திர செயித்தவன் கோபங் கொண்டு 
அரக்கன் திருமகன் கணை தொடுத்தான் 
மூன்று முனைக்கோடி அம்பெடுத்து 
முகில் வண்ணர் பேரில் தொடுத்துவிட்டான் 
தொடுத்த அம்பதை தான் பாற்த்து 
துடிதுடித்து லெச்சுமணர்பிடித்துவிட்டார் 
அப்போதுயிந்திர செயித்துத்தான் பாற்த்து 

இந்திர செயித்து வெற்றி 
யினிமேல் நானென்ன செய்யப்போறேன் 


7595 


7600 


7605 


7610 


7575. காந்தல்- எரிச்சல் 


221 


7615 


7620 


7625 


என்றுவல்லரக்கன் யிந்திரசெயித்து 
நாகபாசகணைதானெடுத்து 
ராவணன் திருமகன் தொடுத்துவிட்டான் 
வருகுதையோ நாகபாசமது 
மண்ணதிரவிண்ணதிர வருகுதையோ 
நாகபாசக்கணை பட்டபோது 
ராமபாளையமெல்லா மயங்கிவிள 
லெச்சுமணரும் மயங்கிகீௗவிழுந்தார் 
யிந்திரசெயித்தவன் சூரவையிட்டான் 
வீரகுரவையைப்பாடிக்கொண்டான் 
ஆகாசத்தேர் மீதிலேறிக் கொண்டு 
அரக்கன் மந்திர செயி ( த் ) து தேர்நடத்தி 
தேரை நடத்தியே யிந்திரசெயித்து 
தென்னிலங்கா புரிதன்னை நோக்கி 
படுகளமானது தன்னைவிட்டு 
பாற்த்துயிலங்காபுரிதன்னில் வந்தான் 
வல்லரக்கன் மகன் வந்தபோது 
வரவுகண்டந்த யிலங்கை வேந்தன் 
கண்ணில் கண்டானே ராவணனும் 
காட்டரக்கன் மகனோடி வந்து 
யிருபது கையால் சேற்த்தெடுத்து 
யிலங்கை ராவணன் கொடுபோனான் 
பத்துதலைவன் மகனுடன அரசிருந்தான் 
அரசிருக்கிற வேளையிலே 
அன்றரக்கனந்த ராவணனும் 
மகன்யிந்தி செய்த்து அவன் தனக்கு 
வாய்த்ததாகமுந்தான் தீற்த்து 
உண்டு நன்றாயவன் கையலம்பி 
உடனே யிருந்தான் யிந்திரசெயித்து 
யிருக்கிற தோரந்த வேளையிலே 
யிலங்கை ராவணனேது ரைப்பான் 
அருமைமகனே எனதுபாலகனே 
யிந்திர செயித்தே யென்மகனே 
ஆரையெல்லா மகனே கொன்றுவந்தாய் 


7630 


7635 


7640 


7645 


ஐயாமகனே நீயுரைப்பாய் 
வல்லரக்கன் ராவணன் கேட்டபோது 
அன்னே ரம்யிந்திர செயித்தவனும் 


7615. குரவை - மகிழ்ச்சியொலி 
7626. படுகளம் - போர்க்களம் 
7639. கையலம்பி - கையினைச் சுத்தம் செய்து 


222 


7650 


7655 


7660 


7665 


கேள்க்க வேணுமையா யென்சுவாமி 
கீற்த்தி பெற்ற தொருவசனமதை 
யின்றைக்கு படுகளமானதிலே 
யெழுபது வெள்ளம் வானரப்படையும் 
லெச்சுமணர் தன்னையுங்கொன்றுவிட்டேன் 
ராமர் தனித்துயிருக்கிறான் 
நல்லயிலங்கையாழும் ஐயாவே 
நாளைப் போர்க்களமானதிலே 
ராமரைச்சம்மாரஞ் செய்து வாறேன் 
சீதாதேவியை விடவேண்டாம் 
என்றுயிந்திர செயித்துச் சொன்னபோது 
யிலங்கை ராவணன் சந்தோசித்து 
யிங்கேவாயிங்கேவா என்மகனே 
எடுத்துமடிமீதில் தூக்கி வைத்து 
பேர் பெரிய மகனே யிந்திர செயித்தே 
என்மகனே அய்யா யிந்திரசெயித்தே 
யினிமேல நாமொன்று உரைக்கக்கேழும் 
யிலங்கை எழுநூற்றுக் காதமெல்லாம் 
யிளையபெருமாளைக் கொன்றோமென்று 
எழுபது வெள்ளம் வானரமுங் கொன்றோமென்று 
யிலங்கைதனில் பறைசாத்தவேணும் 
வல்லரக்கன் ராவணன் விடைகொடுக்க 
வாளிலங்காபுரி நகரதிலே 
வல்லரக்கன் ராவணன் சொன்னபடி 
நன்றாய்ப்பறையது சாத்திவிட்டார் 
யிலங்கையில் பறையது சாத்திடவே 
யிலங்கை ராவணன் திருமகனும் 
சிம்மாசன மேடையானதிலே 
தீரன் யிந்திர செயித்து அரசிருந்தான் 
அரசிருக்குமந்த வேளைதன்னில் 

இராமர் மனம் வருந்தல் 
அ . க பவளமலையானதிலே 
பள்ளி கொண்ட ராமரேதுரைப்பார் 
யின்றைப் போர்க்கள மானதிலே 
லெச்சுமணப் பொருமாழும் போர்க்குப்போனார் 
என்ன அபகேடு வந்துபோச்சோ 
லெச்சுமணப் பெருமாளைக்காணுதில்லை 
தம்பியைத்தானுங் காணுதில்லை 


7670 


7675 


7680 


7685 


7657. சம்மாரம் - உயிர்வதை 
7669. சாற்ற - சாத்த ( பே.வ.மா ) 


223 


1 


தானது நிலமணி பூஞ்சோலையிலே 
அனுமாருடைய ஆரபாரமில்லை 
அங்கதன்குரவை சத்தமில்லை 
தம்பிக் கபகடமது வந்து போச்சு 
சுவாமி ரெகுபதி நின்று பரிதவித்தார் 

7590 
அம்புபட்டதொரு மானது போல் 
ஆதவர்ரகு ராமர் பரிதவித்தார் 
மானைபிரிந்த கலையதுபோல 
மறுகி மறுகியே பரிதவித்தார் 

விபீசணன் இராமரைத் தேற்றல் 
அவதிப் படுகிறதுயரங்கண்டு 

7695 
அரக்கனது தம்பியந்த விபூசணரும் 
அப்போது ராமர் முன்பில்வந்து 
அரிரகுராமரை யடிதொழுதார் 
எங்கள் பெருமாளே கோபாலசுவாமி 
மாயவர் அரிராமா கோபாலரே 

7700 
வைகுண்ட ராமரே கோபாலரே 
கொல்லவில்லை சரங்குறைக்கவில்லை 
அந்தயிந்திர செயத்து சரமது தான் 
நாகபாசக்கணைதன்னைவிட்டு 
விபூஷணப் பெருமாழுரைத்தபோது 

7705 
இராமரும் , விபீசணரும் இலெட்சுமணரை 

வந்து காணல் 
அச்சுத நாராயணப்பெருமாள் 
என்மனசுசற்றுந்தேறாது 
யிப்போது பார்த்து வாதம்பியரே 
பச்சை முகில் வற்ணர் எழுந்தருள 
பார விபூஷணப்பெருமாழும் 

7710 
ரகுராமசுவாமியும் எழுந்தருள 
பவளமலையது தன்னைவிட்டு 
உற்றபடுகளந்தன்னில் வந்தார் 
படுகளந்தன்னில் வந்தபோது 
பச்சை மால்பரிதவித்து நின்றார் 

7715 
அரக்கன் யிந்திரசெயித்து மாய்கையதால் 
ராமரும் விபூஷணருங் காணாமல் 
காணாமல் நின்று பரிதவித்து 
கரங்குவித்துச் சிவத்தை உச்சரித்தார் 
உச்சரித்து நின்ற வேளைதன்னில் 

7720 


7694. மறுகி - தேம்பி 
7695. அவதி - துன்பம் 
7719. கரம் - கை 


224 


7725 


7730 


7735 


உத்தண்ட அரக்கன் மாய்கை தானீங்கி 
திக்குதிசையும்யிவர்கள் தெரியக்கண்டு 
ரெகுராம மூற்த்தியடை களையும் 
கண்ணில் கண்டு ரகுராமர்தான்பாற்க்க 
வனந்தனில் லெச்சுமணர்படையுடனே 
படைகழுடன் தளகத்த ரெல்லோரும் 
பண்பானநீலன்குமுற்தன் சாம்புவனும் 
மற்றும்யாவரும் தளகத்தரும் 
போா )ரனுமானவன் தன்னுடனே 
எழுந்து நின்று அடிதொழுதார்கள் 
யிசைந்த படைதளகத்தரெல்லோரும் 
மாயவர் ரெகுராமர் உங்கள் சரணமையா 
ரெகுபதி கோபாலா சரணமையா 
தரணியளந்தோனே உங்கள் சரணமையா 
சுவாமிரெகுபதியே உங்கள்சரணமையா 
மாவேலியை சிறையில்வைத்தோனே 
மாவேலிராசன் அவர்தனக்கு 
வருஷத்துக்கொருதரம் லோகம்பதினாலும் 
காற்த்திகை மாசம் ஆனதில்தான் 
காற்த்திகைநக்ஷத்திரந்தனிலே 
நகர்சோதனை வந்துபாற்பதற்க்கு 
நன் றாய்விடைகொடுத்தவரே சரணமையா 
அடிமைகளைக்காத்து ரெட்சித்தவரே சரணமையா 
யிப்படித்தேவாரம் உரைத்தவற்க்கு 
யிருக்கும்படி விடைதான் கொடுத்தார் 
கொடுத்து யாவரும் நிற்கும் போது 
கோலநெடு மாலவர்தன்னருகே 

விபீசணன் ஆலோசனை கூறல் 
அப்போது விபூஷணப்பெருமாழும் 
அரிரகு ராமரை பாற்த்துரைப்பார் 
அரக்கனுட மாய்கையது தானும் 
அல்ப்பமாய் சற்றேயிருக்குதையா 
நாகபாசமாய்கை யறுப்பதற்கு 
நலமுடன் கெருடனை யளைப்பதற்க்கு 
தெய்வகயிலாச மலையதிலே 
செந்தலைக் கெருடாள்வான் யிருக்கிறான் 


7740 


7745 


7750 


7755 


7726. தளகர்த்தர் > தளகத்தர் ( பே . வ . மா ) படைத்தலைவர் 
7733. ஒருதரம்-- ஒருமுறை 
7743. ரெட்சித்தவர் - பாதுகாத்தவர் 
7754. தேவாரம் - வணக்கம் ; 


225 


- 


7760 


7765 


ஆதிசிவன் பேரில் ஒரு நினவாய் 
அன்புடனே நாமளிருந்ததுண்டால் 
யிருந்தால் கெருடனையனுப்பி வைப்பார் 
என்று விபூஷணர் தானுரைக்க 

செந்தலைக் கருடன் வருகை 
அரிராமச்சந்திரன் ஒரு நினவாய் 
ஆகாச விண்ணதைப்பாற்க்கும்போது 
அப்போது யீஸ்பரன் மன திரங்கி 
அருமையுடனவரேது செய்தார் 
நமதுமைத்துனர் நாராயணர் 
நம்மை நினைந்து துதித்துக் கொண்டார் 
என்று சொல்லியே பரமசிவன் 
யேத்த கருடாள்வாரை வரவளைத்தார் 
ஆதிபரமசிவம் வரவளைத்தார் 
அங்கே தேவர்கள் தானறிய 
தேவாதி தேவர்கள் தானறிய 
திருக்கூட்ட ( த் ) தாருந் தானறிய 
ஆதிபரமசிவம் அனுப்பிவிட்டார் 
வாறாரே செந்தலைக் கெருடையாள்வார் 
வரிசையுடையதோர் சிவனருளால் 
ஆதிபரனையடி தொழுது 
அந்தக்கெருடனும் எழுந்தருள 
கயிலாசமலையுமிட்டு 
கரைக்கண்டனார் சொல்ப்படிக்கு 
போர்க்களமான யிடமதிலே 
ராமசந்திர பகவானுட நேராக 


7770 


7775 


7780 


ஆகாசமதி ( ல் ) அந்தரமாற்க்கமாக 
செந்தலைக் கெருடன்வந்து வட்டமிட்டார் 
வட்டமிட்டுக்கெருடன் நிற்பதையும் 
மாயவர்ரெகுபதி கண்டுகொண்டார் 
வாய்த்த விபூஷணருங்கண்டுகொண்டார் 
கெருடாள்வாரும் ரெகுராமரை 
கிட்டவந்தவர் தோத்தரிக்க 
போர்க்களமெல்லாங் கெருடாள்வார் 


7785 


7761 , அல்ப்பமாய் ( மலையாளவழக்கு ) - கொஞ்சமாய் 
7761. ஆகாயம் > ஆகாசம் ( பே.வ. மா ) 
7761. விண் --வானம் 
7778. கரைக்கண்டனார் - கிவனார் 
7781. அந்தரம் - வான் 
7787 , தோத்தரிக்க - வந்தனம் செய்ய 


226 


7790 


1795 


7800 


புகள்ந்து வட்டமது தான் போட 
மூன்றுதரம் வட்டம் சுற்றினபின் 
அரக்கன்குறமாய்கை யதுபோச்சு 

மயங்கிய வீரர்கள் எழுதல் 
மாயவர்தம்பி லெச்சுமணரும் 
வானரப்படைதளகத்தரும் 
தளகத்தர்படைதலைவர்யாபேரும் 
தாராளமாக யெழுந்தருள 
மன்னன் அனுமார் தூதனுக்கு 
வல்லரக்கன் குறமாய்கைவிட்டு போச்சு 
கயிலாச லோகமானதிலே 
கற்த்தர் பரமசிவன் முன்பாக 
திருக்கூட்டம் யாவருந்தானறிய 
சிவசக்திதாயார் தானறிய 
தெய்வக்கெருடன் போய்ச்சேற்ந்தான் 
அப்படியிருக்கிற வேளையிலே 
விபீசணன் யாவரையும் அயோத்திக்குப் 

போக வேண்டல் 
அரக்கன் ராவணன் தம்பியான 
விபூஷணப் பெருமாள் ராமர் முன்பில் 
வந்துகை கெட்டி நின்று கொண்டு - 
வடிவாகத்தான் பணிந்து தெண்டஞ்செய்து : 
யிந்திரசெயித்தவன் மாய்கையெல்லாம் 
யிப்போதுசுவாமிதீற்ந்து போச்சு 
படைகள் தளகத்தற்யாபேற்க்கும் 
பண்பாய்சுவாமிகளை தீற்ந்து போச்சு " 
அரக்கன் மகன்யினி ஒளிந்து கொள்வான் 
அய்யோத்தியாபுரிக்குபோக வேணும் 
அனுமார் நின்றுகுரவைபாட் 
அங்கதன் வெஞ்சாமரை [ 6 ]ய்துவீச 
மாயவர் பேரில்கும்மிபாட 
வாய்த்த அனுமார்தானுமப்போா ). ; 
கும்மியடித்து குரவைபாட் 
கோபாலர் பேரில்சோபனம்பாட 
ராமசெயம் ராமசெயமெனவே 


7805 


7810 


7815 


7820 


7791. குறமாய்கை - கள்ளத்தனமான மாயாஜாலம் , 
7799. கற்த்தர்- இறைவன் 
7801. சிவசக்தி சிவனின்மனைவி 
7811. களை - அயர்வு 


227 


7825 


7830 


7835 


சராமர் பாளையந்தான்வரவே 
உற்றபடுகளந்தனையுமிட்டு 
உற்றவனங்கழுஞ் சோலைவிட்டு 
பவளமாமலை தன்னில் வந்தார் 
பச்சைமுகில்வற்ணர் அரசிருந்தார் 
அரசிருக்கிற வேளையிலே 
அப்போது விபூஷணப் பெருமாழும் 
அரிரகுராமரைத்தான் பாற்த்து 
அரக்கன்மகன் யிந்திரசெயித்தவனும் 
மேகபடலமதில்தான் மறைந்து 
மேலானகயிலாச லோகமதில் 
மறைந்துகொள்வான் யிந்திரசெயித்து 
வல்லரக்கன்ராவணன் யிப்போவரமாட்டான் 
யிப்போநாமும்படைவீரருடன் 
எல்லாபேர்கழுந்தான் சேற்த்து 
அய்யோத்தியாபுரிதன்னில் சென்று 
யிருக்கவேணுஞ்சுவாமி யென்றுரைக்க 
ராமசந்திரபகவான் தான் கேட்டு 
எல்லாப்பேர்கழும் ஒருமனமாய் 
அய்யோத்தியாபுரிக்கு போய்விடலாம் 
பயிப்படியிருக்கிறவேளையிலே 

இராமர் அனுமானை இலங்கைக்குச் 

சென்று பழிவாங்கச் சொலல் 
யேதுசொல்லுவார் ராமருந்தான் 
"போரனுமாரை வரவளைத்து 
புகள்ந்து ஒரு வாற்த்தைதானுரைப்பார் 
அரக்கனையுமவன் படைகளையும் 
அத்தனைபேரையும் அதம்செய்வேனென்றாய் 
யிப்போது நீதான் யிலங்கைசென்று . 
ராச்சதனை அதஞ்செய்து , வருவாயென்றார் 

அனுமான் இலங்கையில் போர்புரிதல் 
உரைத்தஉடனந்த பே ( ஈ ) ரனுமான் 
விசுவரூபங்கொண்டு யெழும்புகையில் 
மெய்க்கவே ராமருடன் படைகழுமாய் 
உற்றபவளமலையானதிலே 
உற்றகோபாலர் வந்தரசிருந்தார் 


7840 


7845 


7850 


7830. மேகபடலம் - மேகமண்டலம் 
7350. விசுவரூபம் - உலகமெல்லாம் அடங்கிய பெருவடிவம் 


228 


7855 


7860 


7765 


7870 


அரசிருக்கிறவேளையிலே 
அனுமார் தண்டாயுதத்தடியுடனே 
யிலங்கைதனில் போய்ச்சேர்ந்த து 
யிசமராசனைப்போல் ஆர்ப்பாத்தவுடன் 
ராவணன்மகன் அதிகாயனைத்தான் பாற்த்து 
நல்லமகனே அய்யாஉரைகேழு 
என் தங்கை உன்மாமி சூர்ப்பனகை 
வனத்தில் போன உன்மாமி தன்னை 
மானிடர்மூக்குந்தனமும் அரிந்துவிட்டார் 
அரக்கன் தங்கையென்றும் பாராமல் 
அபமரியாதை செய்துவிட்டார் 
யிப்போதுமானிடர் தூதன் தானும் 
யிங்கேயுத்தரு செய்யவந்திருக்கிறான் 
அவனை நீ சென்றுபிடித்துவாடா 
அய்யா அதிகாயா போர்வீராஎன்றார் 
அப்போது அதிகாயன் தானெழுந்து 
அவனுடையானைத் தளத்துடனே 
வந்து அனுமாருடன் போர்பொருதான் 
அனுமானும் அதிகாயனுமாய் 
அதிகமாய்ப்போரதுதான் பொருதார் 
ஆதிசேடனுடமுடி குலுங்க 
மல்யுத்தமது தானுஞ் செய்து 
வரிசையாகவே பொருதார்கள் 
பொருதுநிக்கிறநேரமதில் 
போரனுமான் தண்டாயுதத்தடியோடு 
ஆனைப்படைத்தளந்தன்னில் வந்து 
அடித்தானே சண்டமாருதம்போல் 
ஆனைத்தளங்கள் முனைதான்சிதற 
ஆனைகளெல்லாம் மடிந்தபோது 
அரக்கன் ராவணன் மகன் தானெதிர்த்தான் 
எதிர்த்துச்சென்று அதிகாயனும் 
யேறிட்டு அனுமார்தன்னைப்பாற்த்து 
என்னுடதளங்களை நீ கொன்றுவிட்டாய் 
யின்னம் ஒரு வசனமுரைக்கக்கேழு 
உன்னுடையயிசமான்ரண்டு மானிடவர் 
உற்ற என்மாமி சூர்ப்பனலை தனையும் 
அஞ்சாமல் சற்றுங்கெணி : மல் 


7875 


7880 


7885 


உ 


7890 


7857 , ஆர்ப்பரித்த - பேரொலிசெய்த 
7864 , அபமரியதை - இழிவு 
7880. சண்டமாருதம்- பெருங்காற்று 
7868. எசமான் > யிசமான் 


229 


ராவணன் தங்கை யென்றும்பாராமல் 
மூக்கரிந்துவிட்டார் தனம் அரிந்துவிட்டார் 
முறமைகேடது செய்துவிட்டார் 
அவர்களையும் லேசாய் விடுவேனோ 
அனுமானே உன்னைக் கொல்கிறேன்பார் 

7895 
என்றுரைக்க அனுமார் கோபங்கொண்டு 
எதிர்த்துச்சீறிதானெழும்பி 
தண்டாயுதத்தடி லகயிலெடுத்து 
தாண்டி எதிர்த்துத் தானெழும்பி 
அதிகாயன் தன்னுடசிரசதிலே 

7900 
அடித்தானே தண்டாயுதத்தடியாலே 
தானேசிரசு தேங்காய் பிளந்தது போல 
தானும் மூளைகள் சிதறிடவே 
மூளைகள் 

சிதறிடவே குருதிபாய 
மூடன் அதிகாயன் தான் விழுந்தான் 

7905 
விழுந்து அதிகாயனும் பட்டவுடன் 

இராவணன் வருந்துதலும் மந்திரி தேற்றுதலும் 
வெத்திசங்கு அனுமார்பாடிடவே 
வெத்திசங்கோசை ராவணன் கேட்டு 
வெகுன் றங்கெழுந்தவன் தானழுதான் 
அழுதகுரல் மகோதர மந்திரிகேட்டு 

7910 
அப்போது ராவணன் முன்பில் வந்து 
யேன் அய்யா கிலேசப் படுகிறீர்கள் 
யென்றுமே மந்திரி ஓடிவந்து 
வரும் விதிதானும் வந்தாக்கால் 
வாய் திறந்து கத்தவும் நீதியுண்டோ 

7015 
தைரியம் வீரியம் வேண்டாமோ 
தங்கள் மகன் யிந்திரசெயித்திருக்க 
யிப்படிக்கிலேசம் வைக்கக்கூடாது 
என்றுரைத்தார் மகோதரமந்திரியும் 

இராவணன் இந்திரசெயித்தை போருக்கனுப்பல் 
அப்போது ராவணன் மனந்தேறி 

7920 
அவன்மகன் யிந்திரசெயித்தை வரவளைத்து 
அனுமக்குரங் கையுமவன் கூடவந்த 
அடுத்தமானிடர் யிருவரையும் 
மூவரையும் யிப்போ யுத்தகளத்தில் 
பெருஞ்சண்டையது தானுஞ்செய்து 

7925 


7894. லேசாய் - எளிதாக 
7899. தாண்டி- குதித்துத்தாண்டி 
7907. வெற்றி > வெத்தி ( பே.வ.மா ) 
7916. வீரியம் - வீரம் ;பலம் 


230 


7930 


7935 


பிரபலமாய்க்கொன்று வரவேணும் 
ராவணன் உத்தரவு தவறாமல் 
நபின்று வருமந்த வேளையிலே 
பவளமலையந்த சார் [ 1 ] வுதன்னில் 
படைகழுடன் அரசிருந்த திருமாலும் 
அனுமார் வெத்திச்சங்கோசை கேட்டு 
வீரன் அனுமானுரைத்த வரலாறெல்லாம் 
யிந்திரசெயித்து பெருஞ்சண்டை செய்யவாறான் 
யிப்போது அந்தரமாயுத்தஞ்செய்ய 
என்ன அனுமாரும் உரைத்தபோது 
யிசைந்து ராமச்சந்திரன் கேட்டுக்கொண்டு 
சந்தித்து யாவரும் ஒன்றுபோலே 
தானே பவளமலைச்சாரலில் அரசிருந்தார் 
அரசிருக்கிறதோர் வேளையிலே 
அப்போ யிந்திரசெயித்தவனும் 
பவளமலைச்சார்வு ஆனதிலே 
பாங்குடனே வந்து வீற்றிருந்தார் 
வீத்திருக்கின்றதோர் வேளையிலே : 
மேகவண்ணர் கோபாலாசமுகமதில் 
வாய்த்த அனுமார்வந்து தெண்டஞ்செய்து 
மாயவரே யிந்திரசெயித்து யுத்தஞ்செய்ய 
படைகழுடனவனும் வந்துவிட்டான் 

இந்திர செயித்துப்போர் 
பண்பாயடியேனுக்கு விடையருள்வீர் 
என்றுரைத்துவிடைகேட்டபோது ! 
யேகினார்ராவணன் மகன் முன்பதிலே 


7940 


7945 


7950 


மாயஞ்செய்து சீதை யென்றுவேசமிட்டாய் 
யிந்திரசெயித்தே உன்சேவுகத்னத 
யிப்போதுதிறமையைப் பாற்ப்பமோடா 
என்னுடன் உன்னால் எதுக்கக்கூடுமோடா 
லெச்சுமணர ( க்க ) ம்புக் கிரையாவையோடா 
ரெகுராமரிடம் உன்னால் எதுக்க 
ஆகுமோடா 
அடா அடா உன் அத்தை முக்கரிந்தாரடா 
யின்னம்உனக்குச் சொல்லவேணுமோடா 


7955 


7927. உத்தரவு - கட்டளை 
7928. நபின்று - செய்து 
7944. சமுகமதில்- முன்னிலையில் 
7952. சேவுகம் - வீரம் ; தொழில் 
7958. யின்னம் > மேலும் 


231 


7960 


7965 


7970 


சந்திரனைப் பாற்த்து நாய்குலைக்குமோடா 
குலைத்தாலவர்க்கினம் கோணுமோடா 
வந்து உன் ஊரை தீக்கொழுத்தினதறிவாயோடா 
மந்திரத்தால் மாங்காய் விழுமோடா 
வில்லெடுக்கவில்லாளி நீதானோடா 
வீராதிவீரஞ்செய்ய விபூசணரும் 
எப்போதேயிங்கு வந்திருக்கிறாரடா 
யிப்படி அனுமார் உரைத்தவீரியம் 
லெச்சுமணப்பெருமாள் கேட்டுக்கொண்டு 
அனுமாரைக் காப்பற்றவே நினைக்க 
அரக்கன்யிந்திரசெயித்துடன் அமர்பொருதார் 
கச்சியாக அனுமாரை வாகனமாய் 
கனமாய் எழுந்தருளி தான் பொருதார் 
சிங்கம் ஆயிரங்கொண்டதேரில் 
தீரன்யிந்திரசெயித்து வந்து பொருதான் 
ஆயிரங்கோடி அம்பு முன்னால் யெய்தான் 
லெச்சுமணர் அவன் விடும் அம்பைப் பொடியாக்கினார் 
அரக்கன் அர்த்தசந்திரக்கொடியெ ( ய் ) தான் 
லெச்சுமணர் அர்த்த ( கு ) சந்திரக்கொடிவிட்டறுத்தார் 
கலியாஸ்திரக் கொடி அரக்கன்விட்டான் 
கெசனாஸ்திரம் லெச்சுமணர் விட்டறுத்தார் 
நாணாஸ்திரம் அரக்கன் கோடியெய்தான் 
காளாஸ்திரம் லெச்சுமணர் விட்டறுத்தார் 
யேறயேற அரக்கன் தேரையெல்லாம் 
லெச்சுமணர் பாணத்தால் தேரைபொடியாக்கினார் 
அரக்கனுடபடைகள் வந்துசெரும 
குரங்குவெள்ளப்படைகளைக் கொன்று போட 
அரக்கன் தளகத்தர்முகங்க் கொண்டு முளிக்க 
அனுமார் தளகத்தர்கூடி மண்டையுடைக்க 


7975 


7980 


7985 


7959. இவ்வரியில் ஒருபழமொழி இடம் பெற்றுள்ளது . 
7859. குரைக்கும் > குலைக்கும் ( பே . வ . மா ) 
7960. கோணும்- வளையும் 
7961 , கொழுத்தினது - எரித்தது 
7969. அமர் - போர் 
7976 அர்த்த - பாதி ; அரை 
7978-7991 . இவ்வரிகளில் பல அம்புகளின் பெயர்கள் குறிப் 

பிடப்பட்டுள்ளன . 
7984. செரும - நெருங்கி நிறைய 


232 


7990 


7995 


8000 


மறுநாள் சூரியபகவான் உதித்தபின்பு 
வல்லரக்கன் யிந்திரசெயித்து மாய்கை செய்தான் 
மாய்கை செய்து நாகப்பாசக்கனை தொடுத்தான் 
வல்லரக்கன் பாசத்தால் லெச்சுமணரை 
மாயம் செய்தவனுக்குக்கதிர் மாய 
லெச்சுமணர் பாசங்கொண்டு தட்டிவிட்டார் 
நாகப்பாசம் விட்டசெய்தி ராமர் தானறிந்து 
கைலாச தெய்வலோ ( க ) ம் வீத்திருக்கும் 
பரமசிவன் பாற்பதியைத்தான் நினைந்து 
சடாயுதேவரைதியானிக்கவே 
தம்புரர் சடாயுதேவன் சிறகு தட்டி 
யெழும்பி ஆகாசந்தன்னில் யேவி 
யிசைந்து போர்களத்தில் ஆகாசமாய் 
ஆகாச மாற்க்கமாய் சடாயுராசன் வந்து 
ஆதவர் லெச்சுமணருக்கு நேராக 
அந்தரந்தன்னில் வட்டமிட்டார் 
முக்கால வலஞ்சுத்தி வட்டமிட்டு 
முகுந்தா முகுந்தாகோபாலாயென்று 
வட்டமிட்டான் நாக பாசமதை மாய்க்க 
அத்துப்பொடி நீறாய்ப் போனவுடன் 
ஆதவர் லெச்சுமணர்தானெழும்பி 
யெழும்பியெழுந்து திருமாலிடம் 
யிசைந்து பாதம் அடிபணிந்தார் 
சடாயுதேவருமப் போது 
ராமசந்திரர்துடையில் வந்தடைந்தார் 
யிப்படியிருக்கிற வேளையிலே 
பள்ளிகொண்ட பெருமாஜும் லெச்சுமணரூம் 
பாரவிபூஷணப் பெருமாள் தன்னுடனே 


8005 


8010 


8015 


தளகற்றரெல்லாப்பேர் கழுடன் 
தானே வானரப்படைகழுமாய் 
போ )ரனுமானுந்தன்னுடனே 
புகள்ந்து பவளமலைச்சாரலில் அரசிருந்தார் 
அரசிருக்கிறதோர் வேளையிலே 
விபூஷணப்பெருமாள்தானுரைப்பார் 


8020 


7997. தியானிக்க- இடைவிடாது நினைக்க 
7998. தம்புரர்- தலைவர் 
8004. முக்காலம் - மூன்றுமுறை 
8006. மாய்க்க- அழிக்க 
8007. நீறாய் - சாம்பலாய் 


233 


என்சுவாமி ரெகுராமகோபாலரே 
என்னை ஆதரித்த சிவ ப் ) பொருளே 
யிப்போ ஒருகாரணம் உரைக்கிறேன் 
காரணமானது தானுமையா 


8025 


கவனித்து நன்றாய் கேள்க்கவேணும் 
அனுமாரே நீறுங்கேள்க்கவேணும் 
ஆனபடை தளகத்தாரெல்லாங் கேள்க்கவேணும் 
தெய்வலோக மானதிலே 
எல்லாபேர்கழுங்கேள்க்கவேணும் 


8030 


8035 


8040 


மாயவித்தை மந்திரமும் 
மாறாட்டங்களெல்லாந் தானுஞ்செய்து 
ஆருமொரு வருக்குந் தெரியாமல் 
அவன்யிந்திர செயித்து யேது செய்தான் 
மறைந்து தானவனிருந்து கொண்டு 
மாயநிகும்பல் வேள்விவளக்குறான் 
வேள்விவளத்து முடித்துவிட்டால் 
வேறொருவராலு முடியாது 
யிப்போ அவன் வேள்வியை அளிக்கவேணும் 
வேள்வியைத்தானும் தானளித்து 
விரைவாய் யிந்திர செயித்தவனை 
பிடித்திங்கே கொண்டு வரவும் வேணும் 
யிந்த பிறகாரஞ் செய்வதற்க்கு 
யிசைந்த போ ) ரனுமானை யனுப்பவேணும் 
அனுப்பினாலுஞ் சுவாமி போராது 
அதற்குத்தந்திரமாய் போகவேணும் 
போகிற காரணம் விபரமதாய் 
எல்லாபேர்கழுங் கேள்க்கவேணும் 
என்னுட அண்ணன் மகன் யிந்திர செயித்து 
யிங்கேசண்டசெய்யத்தான் பயந்து 


8045 


8050 


ராவணனிடத்தில் முறையிட்டான் 
அப்போது ராவணர் கோபங்கொண்டு 
அவனை வெட்டுவேனென்று யெழும்பிவந்தான் 
ராவணன் கையில் வாளைக்கண்டவுடன் 
நல்லமகனுந்தான் பயந்து 


8055 


8027. நீறும்- நீவிரும் ( முன்னிலை உயர்வு ஒருமை ) 
8032. மாறாட்டம் - உருவ மாற்றம் 
8035. வளக்குகிறான்-வளர்க்கிறான் 
8043. யிந்தப்பிறகாரம்- இந்தப்படி 
8045. போதாது > போராது ( பே.வ.மா ) 
8047. விபரமதாய் - தெளிவாய் 


234 


8060 


8065 


8070 


அரக்கன் மனசுக்குயிசைந்தபடி 
யிந்திர செயித்தவன் போருக்குவந்தான் 
மூன்றுதரம் அவன் வந்து பொருதும் 
முக்கியமாய் பின்னடையுங் காரணங்கள் 
ஞானவான் ஆனதால் தெரிந்துகொண்டான் 
யிப்போ யிந்திர சித்தனவனும் 
நிகும்பல் வேள்வி முடிக்கவேணுமென்று 
ஆகாசமேக மண்டலந்தான் 
அடுத்தநச்சத்திர மண்டலத்தில் 
சூரிய மண்டலந்தான் கடந்து 
சந்திரபகவான்மண்டலந்தான் கடந்தான் 
தெய்வலோகமானதிலே 
மாயவித்தைமந்திரமும் 
மாறாட்டமெல்லாந்தானுஞ்செய்து 
ஆருமொருவருக்குந் தெரியாமல் 
மறைந்தானவனிருந்து கொண்டு 
புண்ணியரே ராமச்சந்திர பகவானே 
யிந்திரசெயித்தைக்காண வேணுமென்றால் 
அவன் எடுத்துமறைத்திருக்கும் மாய்கையிது 
அறுபட்டு வெளிச்சம் ஆகவேணும் 
ஆதிநாராயணரே உங்கள் கிருபைவேணும் 
அனுமாரை உங்கள் அனுமாரை வரவளைத்து 
ஆதிவிபூதி நாமஞ்சாத்தி 
அரக்கன் மாய்கையத்தனையும் 
அற்றுப்போக வேணுமென்று 
என்றனுமார் முகம் நீர்பாற்த்து 
யிப்படி விடை கொடுத்தனுப்புமையா 
என்றுவிபூஷணப் பெருமாழுரைத்தபோது 
எம்லாப்பேர் கழும் ஒருமனமாய் 
ராமச்சந்திரபகவானுமனுப்பிவிட்டார் 
அனுப்பினஉடனந்த போரனுமான் 
அப்போதுவிசுபரூபங்கொண்டு 
அந்தரமாய் ஆகாசந்தாவிப்போக 
எல்லா மண்டலமுந்தாவிப்போக 
தெய்வலோகத்தில் சேற்ந்தஉடன் 


8075 


8080 


8685 


8090 


8059 , பின்னடையும் - தோல்விடையும் 
8060. ஞானவான் - அறிவுடையவன் 
8078. விபூதி - திருநீறு 
8078 நாமம் - வைணவர் நெற்றிய இடும் குறி 
8081 நீர் - முன்னிலைப் பெயர் ( உயர்வு ஒருமை ) 


: 


235 


விந்திர செயித்து செய்தமாய்கையது 
அத்துப்போனபின் வெளிச்சமாகி 
அனுமார் சகலதும் பாற்த்து கொண்டார் 
அப்போவேள்வியில் தவசிருந்தான் 
தவசின் மகிமயை அனுமார் பாற்த்து 


8095 


தானே ஒருசிற்றுப்பெலந்தானுங்கொண்டு 
தவசிருக்கும் யிந்திரசெயித்து நேராக 
அனுமான் அந்தரமாய் நின்றுகொண்டு 
ராமா ராமா ராமா என்றுரைத்து 
நாடிச்சாடிதேராய்யிந்திரசித்தவன்மேல் 


8100 


8105 


சாடியரக்கனைத்தானடித்து 
தளை வேள்வியைத் தானளித்தான் 
அப்போது வேள்விதானளிய 
அரக்கன் அடியதுபட்டபோது 
அவனு மதிமசங்கி யிருக்கலுற்றான் 
யிருக்கிறபோது போரனுமான் 
யிந்திரசெயித்தைப் பாற்த்தேதுரைப்பான் 
யிந்திரசித்தே தத்திரவித்தை செய்யவேண்டாம் 
உந்தன்நிகுல்பல் வேள்வியது 
ஒளித்துச் செய்கிறாய் பூசையடா 


8110 


ஒளிக்குஞ் சேவகனுந்தனக்கு 
முகத்தில் யேந்தான் வீசையடா ! 
முந்தி யென்தாயார் சீதையைப்போல் 
ஒருமாய் சீதை செய்து கொண்டாயோடர் 
முருக்கா அய்யோத்தியில் சென்றாயோடா 


8115 


பந்தலைந்தவனே நீகெட்டாயோடா - 
பதராசனையும் நீவென்றாயோடா ய 
ராவணனுக்கு வீரியம் உண்டோடா 
உன் அங்கம் வைத்திருக்க ஆகுமோடா 
உன்வாணாலை வைத்திருக்க ஆகுமோட 


8120 


8093 , சகலதும் - அனைத்தும் 
8096. சிற்று - மாயவித்தை 
8113. முந்தி- முன்னர் 
8115. முருக்கா- இளையோனே 
8117. பந்தலைந்தவனே - பற்றற்றவளே 
8117. பதராசன்- சூரியன் 
8119 , அங்கம்- உடல் 
8120. வாழ்நாள் > வாணால் ( பே.வ. மா ) 


236 


1259 


8130 


வச்சிராயுதம் வேலாயுதம் போடு அடா 
சக்கிறாயுதம் சூலாயுதம் போடு அடா , 
உன்நாகாஸ்திரம் பிரமாஸ்திரம்போடு அடா 
ஆடுமாடுபூனை போல முளிக்கிறாயோடா 
ஆடெடுத்தக்கள்ளனைப்போல முளிக்கிறாயோடா 
அருண்டுருண்டு முளிக்கிறாய்பாவியடா 
பரிதவித்து உந்தன் நிகும் பல்வேள்வி 
பாழுஞ்சுடலையாச்சுதடா 
கருதி எமதற்மர் வந்துவிட்டாரடா 
உன்காலமும் முடிஞ்சு போச்சுதடா 
சிறைப்பட்டயிந்திரர் வந்து விட்டார் 
செல்லலெட்சுமணர் கொல்லவந்துவிட்டார் 
யிப்போ நீயெழுந்து வாடா 
என்றுரைத்து அரக்கனைத்தான் பிடித்து 
பிடித்த பிடியுடனே விட்டு தள்ளி 
பவளமாமலை சார்வுதன்னில் 
படுகளமானதோர் போர்க்களத்தில் 
அரக்கன் யிந்திர செயித்துடனே 
அனுமராசனும் வந்து சேற்ந்தார் 
சேற்ந்தவுடனேயிந்திர செயித்தவனும் 


8135 


8140 


தீரன் விபூசணரைப் பாற்த்துரைப்பார் 
சித்தப்பா உன்னாலே யெந்தனக்கு 
தீங்குரைத்து நீயுமனுப்பிவிட்டாய் 
யிப்படி அரக்கனும் உரைத்து நிற்க்க 
யேறிட்டுராமச்சந்திர பகவானும் 


8145 


8150 


தம்பிலெச்சுமணரை அருகளைத்து 
தானேயிந்திரசெயித்துதனை கொண்டு வாரும் 
கொண்டுவாருமென்றுரைத்தபோது 
கோபாலசுவாமி சமுகமதில் 
எல்லாபேர்களும் தானறிய 
என் தகப்பன் ராவணன் சம்மதிகேட்டு 
சம்மதிகேட்டு நான் வாறேன் சுவாமி 
தயவாய்யிந்திர சித்து கேட்டபோது 
அனுப்பிவிட்டார் சுவாமிகோபாலர் 
ராமசுவாமியிடம் விடைபெற்றுக்கொண்டு 
யிலங்கை ராவணனிடத்தில் வந்தான் 


8155 


8125. எடுத்த- திருடிய 
8126. அருண்டுருண்டு - மயக்கமுற்று 
8128. சுடலை - சுடுகாடு 
8152. சம்மதி- ஒப்புதல் 


8160 


அப்போது கோபாலர்தனைப் பார்த்து 

237 
வந்து ராவணனைத்தான் பாற்த்து 
அய்யா ராவணா என்னால் சண்டை செய்ய 
ஆகாது முடியாதுயென் சுவாமி 
என்னுட சமற்தை யெல்லாம் தோற்றுவிட்டேன் 
தெய்வபிலனில்லை எந்தன் அய்யாவே 
என்றுரைத்த யிந்திர செயித்தை பாற்த்து 
ராவணன் சீறிமிக்க கோபங்கொண்டு 
வாளெடுத்து வெட்டுவதற்கு ஓடிவந்தான் 
வந்ததை யிந்திர செயித்துத்தான் பாற்த்து 
மகிழ்ச்சையாய்ப் பள்ளி கொண்ட சுவாமியிடம் 
வந்து அடிபணிந்து தெண்டஞ் செய்து 
மகாதேவா எனை வதைக்க சரந்தொடுக்க வேணும் 
என்றுயிந்திர செயித்து உரைத்தபோது 
யிசைந்து கோபாலர் தான் கேட்டு 
தம் பிலெச்சுமணரை அருகே வரவளைத்து 
ஒருவசனம் தம்பி உரைக்கக்கேழும் 
யிந்திரா செயித்து அவன் தனக்கு 
முன்னடக்குங் பின்னடக்குங் காரணங்கள் 
முக்கியமாயவன் தனக்கு தெரியுமப்பா 
வானத்திலும் வனம்மறை வானப்பா 
வந்தயிடத்திலுங் காணமாட்டார் 
என்று ரகுராமருரைத்த போது 
யிருந்த விபூஷணப் பெருமாழும் 


8165 


8170 


8175 


8180 


: 


8185 


அடியேன் வசனமது கேள்க்கவேணும் 
உங்கள் முன்பாக அடியேனை 
ஒழுங்கின குறைவாயுரைத்தான் 
ஆனால் அவனுக்கு தயவுசெய்து 
அடியேனுக்காக மோச்சம் அருளவேணும் 
கூடுபோட்டு மோச்சம் அடையும்படி 
கோபாலசுவாமி கிருபை செய்யவேணும் 
என்று உரைத்தபடி அருளவென்று. 
யிசைந்து ரெகுராமரேதுரைப்பார் 
லெச்சுமணரை அருகில் வரவளைத்து 
யிப்போது யிந்திர செயித்து பேரில் 
பாணம் போட்டிடுவாய் தம்பியே நீ 
பண்பாக உத்தரவு பிறந்தவுடன் 

இந்திர செயித்து இறத்தல் 
வில்லில் அம்புசரந்தான் பூட்டி 


8190 


8160. சமற்தை - பலத்தை 
8183. ஒழுங்கின குறைவாய் - இழிலாய் 


238 


8195 


8200 


8205 


8210 


மெய்க்கவே லெச்சுமணர் தொடுத்து விட்டார் 
தொடுத்தகணை யிந்திர செயித்து பேரில் 
தொகுப்பாய் கிரசதை யறுத்திடவே 
சிரசதுபட்டவுடன் உயிர்தானும் 
தெய்வலோகமாதில் வீற்றிருந்தார் 
தவறுபடாதிடிகழுக் குந்தலைவலிக்கும் 
தலையணை மாற்றிவிட்டாய் போலே என்ன 
உவமையிது எனமகவாற்த்தை கேளாமல் 
உவழும் ராவணனை விட்டான் ஊரைவிட்டான் 
கவனமோசா யிரங்கிதிரை கொண்டதேர்மேல் 
கடல்படையுமதான போர்க்களத்தில் வந்தான் 
பவனமெனும் லெச்சுமணர் அம்புபாய 
பாய்ந்திட்டான் யிந்திர செயித்து மாய்ந்தித்டானே 
யிந்திர செயித்தவன் மடிந்தவுடன் 

இராவணன் புலம்பல் 
ராவண சூரன் தான் தெரிந்து 
படுகளந்தன்னில் வந்து சேர்ந்து 
பண்பாகமகன் பேரில்தான் விழுந்து 
விழுந்து முகத்தோடே தானறைந்து 
மேவி படுகளத்தில் விழுந்தழுதான் 
மந்திரியே என் துரை என் மகனே 
மகனேமகனே என்பான் ஒரு வாயால் 
யிந்திரசித்தே யிந்திாசித்தே என்று 

று . 
யிரைந்தழுவானவன் ஒருவாயால் 
மிகத்தினில் என்னையுந்த விக்கவிட்டு 
யிறந்தாயோ யென்பான் ஒருவாயால் 
மனிதன் அம்புக்கணை பாய்ந்தோஉந்தன் 
மனப்பிணியோ என்பான் ஒருவாயால் 
பாய்ந்தோ யிந்திரன் முடிமேல் மகனே 
பறித்தமணிமாலையென்பான் ஒருவாயால் 
மானு ( ட ) ங்காலில் விள ஆச்சேயிந்த 
மானிலத்தில் என்பான் ஒருவாயால் 
பிள்ளைமனிதன்கை அம்பால்பட்டு 
பிரண்டாயோயென்பன் ஒருவாயால் 
பாசமதுதானுந் தீண்டிவிட்டோ 
பதறியழுவானவன் ஒருவாயல் 
அரனையுமாயனையும் வெல்லாதிருக்கில் 


8215 


8220 


8225 


8230 


8203. உவழும் - துவளும் ; நடுங்கும் 
8229 , பதறி - பதற்றமுற்று 


239 


8235 


8240 


8245 


அஸ்ட்டகோசங்களைத்தானும் வென்று 
நாணுக்குதோத்திட ஆச்சோயிந்த 
நாளில் என்பான் ஒருவாயால் 
யிப்படிராவணன் அழுங்குரலோசை 
யிசைந்தமகோதர மந்திரிதான் கேட்டு 
ராவணன் சமூகந்தன்னில் வந்து 
நல்லவாற்த்தையுரைத்தான் தான் தேறி 
சடமதையிப்போ அடக்கஞ்செய்து 
தான் முடித்திட வேணும் மகாராசாவே 
என்றுரைக்க ராவணன் தான் கேட்டு 
யிசைந்து வண்டோதரியைத்தானமத்தி 
எல்லாருஞ்சேற்ந்து ஒருமனதாய் 
அடக்கந்தான் செய்துமுடித்தபின்பு 
எல்லாபேரையுமர வணைத்து 
வண்டோதரியுடன் பெண்களைத்தானமத்தி 
மகிள்ச்சையாயிலங்கையில் வாள் திருந்தான் 
ராவணனும் மகோதரமந்திரியும் 
நயந்துயாபேரும் வீத்திருந்தார் 

கும்பகர்ணனை எழுப்பல் 
வீற்றிருக்கிற வேளைதன்னில் 
விளம்புவார் மகோதர மந்தியும் 
கூண்ட படைகளைக் கொண்டு வந்து 
கும்பகற்ணனை யெழுப்பச் சொன்னார் 
சேனைபடைகளை வரவளைத்து 
செப்புவாராம் மகோதரரும் 
நித்திரை செய்யும் கும்பகர்ணனை 
நிமிசத்தில் எழுப்பி வாருமென்றார் 
வாற்த்தை கேட்டந்த தளகத்தகம் 
வரிசையுடனவர்தான் கூட்டி 
உருட்டிப்பிரட்டியே யெழுப்பிப்பாற்த்தார் 
ஒருவிதத்திலுமுளிக்க வில்லை 


8250 


8255 


8260 


ஆனைத்திரள்களைகொண்டு வந்து 
அரக்கன் முதுகிலே மிதிக்கச்சொன்னார். 


8238. சடம் - உடல் 
8241. அமத்தி - தேற்றி 
8250. விளம்புவார் - சொல்லுவார் 
8051. கூண்ட- கூட்ட 
8261. திரள் - கூட்டம் 


240 


8265 


8270 


8275 


8280 


குதிரைத் திரள்களைக் கொண்டு வந்து 
உறுட்டித்தலையில் மிதிக்கச்சொன்னார் 
ஆனாலுமந்த கும்பகற்ணன் 
அசையவில்லை உருள வில்லை 
மாட்டு நிரைகளை சாய்த்து வந்து 
வயிறு முதுகுமாய் மிதிக்கச் செய்தார் 
விடி விழுந்தமரம்போலே 
பிறந்து போனானென பாரும் 
மகோதரமந்திர வந்து நின்று 
வாற்த்தைவிபரஞ்சொல்லுவாராம் 
செம்மேரி ஆட்டுப்பத்தங்களை 
சேற்த்துக் கொடுவாருமென்றார் 
ஆட்டுப்ப ( த் ) தங்களைக் கொண்டுவந்து 
அவன்மேலே சாய்த்துவிட்டார் 
கும்பகற்ணன்காதுக்குள்ளே 
குளம்புகொண்டு மிதித்திடுமாம் 
தீக்கணையது பாய்ந்தாற்ப்போல 
செவிக்குருத்தில் மிதித்திடுமாம் 
கூண்டுசெம்மரிமிதித்தபோது 
கும்பகற்ணன் தானெழுத்தான் 
நெளித்துமுளித்தவனெ முந்திருந்தான் 
நெடியமலைபோலேகும்பகற்ணன் 
முளித்து நெளித்தந்தகும்பகற்ணன் 
மூத்தராவணன் முன்பில் வந்தான் 
இராவணன் கும்பகற்ணனைப் 

போருக்கு அனுப்பல் 
அப்போது அந்த ராவணனும் 
அருமைத்தம்பியைத் தழுவிக்சொல்வான் 
படைபொருது ராமரிடம் 
பட்ட செய்தியைத் தானுரைப்பான் 
யிந்திர செயித்து பட்ட செய்தி 
எடுத்துரைத்தான் ராவணனும் 
செய்திவாற்த்தைகள் கேட்டபோது 
தீக்கணைபோலேகண் சிவக்க 
நாலுமுளமுள்ள மானிடவன் 


8285 


8290 


8295 


Ni - Hae 


8267. நிரை - கூட்டம் 
8273. செம்மரி என்பது செம்மேரி என்று எழுதப்பட்டுள்ளது . 
8273. பத்தம் - கூட்டம் 
8280. செவிக்குருத்து - காதின் உள்ளே உள்ள மென்மையான 

பகுதி 


241 


8300 


8305 


8310 


நம்மோடேவந்து எதுத்தானோ 
எதுத்தவன்பிலத்தை யிப்போது பாரும் 
எறும்பைப்போலவே நசுக்கிடுவேன் 
வாரும்பிள்ளாய் மகோதரனே 
வாய்த்தபடைகளை திரட்டுமென்றார் 
ஆனைத்திரளோடு குதிரைத்திரள் 
அதிர்வெடிகாறர்யீட்டிக்காறர் 
வில்லெடுத்தார்ரசரமெடுத்தார் 
விரைவாய்தேரின் மேலேறிக் கொண்டார் 
கும்பகற்ணன் படைநடத்த 
கொடிய ராவணன் தேர்நடத்த 
யிலங்கை தேசமான தெல்லாம் 
எங்கும் நிரம்பவே அரக்கர்படை 
படைவருகிற அதிர்ச்சிகண்டு 
பாராழு முடிமன்னவருமா 
தம்பிலெச்சுமணப் பெருமாழுடன் 
சகலப்படைகனை எழுப்பிவிட்டார் 
சக்கிறாயுதங்கையிலெடுத்து 
தானெடுமாலும் பிறப்படவே 
அப்போது அந்த வாளனுமான் 
அரிநெடுமாலைத்தான் தொழுதான் 
எவ்வளவுயிடை கூறுவாராமல் 
என்பெருமாளே காத்துக் கொள்ளவேணும் 
யிங்கே ராவணப் படையதுதான் 
எங்கும் ஒருப்போலே வருகுதையா 
மந்திரி மாரோடு சேனைப்படை 
மன்னனந்த கும்பகற்ணனும் 
தந்திரமாய் படைகளை கூட்டியே 
தாண்டும் பரிகழும் ஆழுமாய் 
வந்துராவணன் கோட்டை கடந்துதான் 
முந்திவந்த முகில் நிறவண்ணரும் 
மூலமான படைகளையேவினார் 
தம்பிலெச்சுமணரும் அனுமாரும் 
சாம்புவனுமுகுந்தனும் அங்குதனும் 
வெம்பி வானரவெள்ளம் எழுபதும் 


2315 


8320 


8325 


8330 


8312. சகலப்படை- எல்லாப்படை 
8314. புறப்படவே > பிறப்படவே ( பே.வ.மா ) 
8324 பரி - குதிரை 
8330 , வெம்பி - வேகமுற்று 
8334. புறத்தார் > பிறத்தார் ( பே.வ.மா ) 


242 


8335 


8340 


8345 


வீரன்சுக்கிறீபன் முதலாகவே 
ராமருடைய படைகழுந்திரள் கழும் 
ராவணன் படைகள் தானும் ஒக்கவோ 
நேமமாக யிருபிறத்தார்படை 
நெருங்கிமெத்தப் பொருதார்களத்திலே 
அருவி ஆறுபரந்தெங்கும் நின்ருப்போல 
அந்த நல்லக்களமது தன்னிலே 
உருதியெங்கும் நிரந்துபரக்கவே 
உத்தமன்னர் பொருதாரிருவரும் 
வானரப் படையானதுதான் சென்று 
மலைகள் தன்னை பிடுங்கி எறியுதாம் 
சேனைராச்சதன் சென்றம்பும் வில்லும் 
சேற்ந்த ஆயுதம் கொண்டு பொருதவர் 
அனுமான் அங்குதன் நீலன் குமுந்தனும் 
ஆதிசுக்கிறீபனுடன் சாம்புவனும் 
தனுவரையில் பிலத்த வரங்கொண்டு 
சாடி அவரை அடித்து நொறுக்கினார் 
மன்னர் ராவணனாம் மந்திரிமார்கழும் 
வாய்த்த கும்பகற்ணனும் மற்றுள்ளோரும் 
தந்திரமாய் கணைதொடுத்தேகிட 
தம்பி லெச்சுமணரும் அறுக்கவே 
மறுத்து லெச்சுமணருங்கணைவிட்டிட 
மன்னன்கும்பகற்ணன் அறுக்கவே 
முட்டியே படைதட்டியே பொரும் நேரம் 
முழுதும் வானரம் அப்பாலே நிக்கவே 
வெட்டிச்சென்று அனுமார் பொருதிட 
வேகியே ராவணனும் படையோடே 
ஓடியேதலையாலடிபட்டப்போ 
ஒக்கவேதலைமூளைசிதறவே 
ஓடிசாம்புவன் வில்லினில் பட்டதை 
ஒத்து வானரங்கள் சிறந்து மகிளவே 
தேக்கரிய பெரியயானைத்திரள் கழும் 
சேற்ந்து அனுமானும் அங்குதன்சாம்புவன் 
அடிக்கமாய்ச்சென்று அடித்து நொறுக்கியே 
அந்தரக்கூளாகவருட்டினார் 


8350 


8355 


8360 


8365 


8338. உருதி - இரத்தம் 
8355. அப்பாலே - தூரத்தில் 
8355. நிற்கவே > நிக்கவே ( பே.வ. மா ) 
8357. வேகி - சினத்து 
8362. தேக்கரிய - நிறைந்த அருமையான 
8364. அடிக்கமாய் - நெருங்கி 


243 


8370 


8375 


8380 


வந்தகும்பகற்ணன் மந்திரிமாரையும் 
மற்றுமுள்ள கரிபரிசேனையும் 
அந்தமுள்ள அனுமார் முதலுள்ளோர் 
அடித்துவிண்ணிலவருயிர் போக்கவே 
யீஸ்பரனார்கொடுத்தவர ( த் ) தாலே 
யேகிலெச்சுமணருங் கணைவிட்டி / ட ) 
வாரமான பிலத்துள்ள கும்ப ( ற ] கற்ணன் 
மார்பில் பட்டுருவியவன் மாண்டான் 
அந்தரத்துள்ள தேய்வார்கள் கூடியே 
அகமகிள்ந்து குரவையிட்டாடினார் 

மயில் ராவணன் கதை 
கும்பகற்ணன் பட்டபோது 
கொடிய ராவணனேது செய்தான் 
என்ன செய்வேனானென்று சொல்லி 
யேங்கிராவணன் நிற்க்கும் நேரம் 
மூலபலசேனை தளகத்தனார் 
மூர்க்கன் அரக்கனவனோடிவந்து 
தன்னாலேயிவனாலோசித்து 
தானேராவணன் முன்பில் வந்து 
உம்முடையசிறிய தாயார்மகன் 
உற்றபாதாளதேசம் ஆளும் 
பாதாளதேசம்) ஆளுகின்ற 
பண்பானமயில் ராவணன்தான் 
யிருக்கிறார் சத்தபலம் உள்ளவராய் 
யிப்படியவரிருக்கும் போது 
அவருடனே ஒருவரும்சண்டைசெய்ய 
ஆண்டவனே முடியாதுயென்சுவாமி 
அவரைத்தானிங்கே வரவளைத்தால் 
அச்சுதராமரையுந் தம்பியையும் 
வென்றிடலாம் ஒருநிமிசமதில் 
வேந்தனேராவண மகாராசனே 
யிப்போது என்னிடம் எழுத்துதந்தால் 
யானும்கொடுபோய்த்தான் கொடுத்து 


8385 


8390 


8395 


8367. கரி - யானை 
8372. வாரமான - திறமையான 
8374. தெய்வார்கள் - தேவர்கள் 
8382. தன்னாலே - தன்னைத்தானே 
8384. சிறியதாயார் --சித்தி 
8388. சத்தபலம் - ஆற்றலுடையபலம் 
8397. கொடு - கொண்டு 


244 


8400 


8405 


8410 


அளைத்துவருகிறேனென்றுரைக்க 
இராவணன் மயில் ராவணனுக்கு 

நீட்டெழுதல் 
அப்போதுராவணன் சந்தோசமாய் 
கிறுபையுடன் மயில்ராவணனுக்கு 
கீற்த்தியாய்வசனம் எழுதலுற்றான் 
எழுதினான் வாசகமதுதானும் 
யிங்கேபடையுந்தளகர் தர்கழும் 
மக்களாகதூசணன் லக்கண்குமாரன் 
மறுத்தொருமகன் அதிகாயன் 
அதிகாயனுடனிந்திரசித்து 
அரக்கன்தம்பி கும்பகற்ணன் 
யாபேருமாண்ட செய்திதானெழுதி 
யிசலுடன்ராவணனப் பொழுது 
யேற்றதங்கை சூர்பனகையை 
லெச்சுமணர் மூக்குதனம் அரிந்ததும் 
எல்லாச் செய்தியுந்தானெழுதி 
எளுதிமுத்திரை தானுஞ்செய்து 
வச்சிரதந்தன்கையில் தான் கொடுத்து 
மறுத்து ஒருவசனமும் செப்புவாராம் 
பாதாளலோகம் போகும்போது 
பண்பானதம்பி மயில் ராவணன் 
அவனுடகோட்டை வாசல்காற்க்கும் 
அரக்கர்ரெண்டு லெஷம்பேரிருப்பார் 
அல்லாமல்யின்னுமொரு காரணந்தான் 
அறியச்சொல்கிறேன் நானுமிப்போ 
துலாயேந்திரமங்கேதானுமுண்டு 
தொடுப்பாய் திராசுதட்டுப்போட்டிருக்கும் 
யாராவது ஒருவர் போனாக்கால் 
யிந்தத்திராசி தட்டில் தானும் வைத்து 
சமானாகக்கோலதுதான் பிடித்து 
தானே நிறை பாற்த்துவிடுவார்கள் 
அதற்கெல்லாம் நீயும் தந்திரமாய் 
அருமையாய் மொளியுரைக்க வேணும் 
வச்சிரதந்தனே நீர் தாமும் 


8415 


8420 


8425 


8430 . 


8413. முத்திரை - அடையாளம் 
8419. லெஷம் - எண்ணுப்பெயர் 
8422. துலா - ஏற்றம் போன்ற ஒன்று 
8422 , இயந்திரம் - யேந்திரம் ( பே.வ. மா ) 
8423. தராசு > திராசு ( பே.வ. மா ) 


245 


8435 


8440 


8445 


மயில் ராவணன் தமயன் ஆனவர்தான் 
யிலங்காபுரிதேசம் ஆளுகின்ற 
ராவண மகாராசன் தம்பியற்க்கு 
கடிதமது தந்து விட்டார்கள் 
கருத்துடன் நானும் வந்துவிட்டேன் 
என்றறிந்த வசனமுரைத்தாக்கால் 
யாதொருதடைசெய்யமாட்டார்கள் 
என்றுரைத்துயந்தக்கடிதமதை 
யியல்பாக கொடுமென்று தானுரைத்தான் 

வச்சிரதந்தன் நீட்டுகொண்டுவரல் 
நீட்டதை வச்சிரதந்தன் தானெடுத்து 
நிமிசமுடன் யாத்திரை தானெழுந்தான் 
எழுந்து பொற்த்தாமரைத்தண்டுவளி 
யேகிவச்சிரதந்தன் வரும்போது 
அரக்கர்வச்சிரதந்தனைப்பார்த்து 
ஆரடநீயிங்கேவந்தாயென்றார் 
அப்போது அந்தவச்சிரதந்தன் 
அரக்கன் ராவணனுரைத்தவசனமதை 
ஆதவன் தூதனும் அப்போது 
அவர்களிடத்திலே உரைத்துவிட்டான் 
விட்டுவிட்டாரந்த காவற்காரர் 
விரைவாய் வச்சிரதந்தன் வரும்போது 
துலாயேந்திரம் யிருக்கும்யிடந்தனிலே 
துருசமுடன் வச்சிரதந்தன் வரும்போது 
துலாயேந்திரம் அருகாகவே 
ரெண்டுலெக்ஷம் பேர் காவல்க்காறர் 
வச்சிரதந்தனை தானுங்கண்டு 
மாய்கை செய்து வந்து விட்டானென்று 
துலாயேந்திரத்திராசில் தூக்கிவைத்து 
நிறைபாற்க்க வேணுமென்றார் சிலர் 
யிப்படிச்சொல்லியேநிற்கும் நேரம் 
யிசைந்து வச்சிரதந்தனுரைக்கலுற்றான் 
உரைக்கிறேநானொரு வசனமதை 
உறுதியுடனாகக் கேட்டருள்வீர் 
யிலங்காபுரிதேசம் ஆளுகின்ற 
ராவண மகாராசன் என்னிசமான் 
பாதாள தேசமதையாளுகின்ற 
பண்பான ராவணன் தம்பியற்க்கு 


8450 


8455 


8460 


8465 


8453. துரிதம் > துருசம் ( பே , வ . மா ) 


246 


8470 


8475 


டந்து 


8480 


தம்பிமயில் ராவணசுவாமியற்க்கு 
தானேதிருநீட்டுத் தானெழுதி 
கொடுத்துவாருமென்றுரைத்தபடி 
கூறும் அண்ணர்களே வந்தேனான் 
என்றுவச்சி ரதந்தனுரைத்தபோது 
யிசைந்து துலாயேந்திரக்காவல்க்காறர் 
போகும்படி உத்தரவு செய்துவிட்டார் 
புகழுடன் வச்சிரதந்தன் தானும் போனான் 
எல்லா காவல்கழுந் தான் கட 
யிசலுடன்மயில் ராவணனிடத்தில் வந்தான் 
வந்து நீட்டதைத்தானெடுத்து 
மயில்ராவணனிடங் கொடுத்துவிட்டான் 

மயில்ராவணன் இராவணனிடம் வரல் 
கொடுத்தவுடனந்தநீட்டைப்பாற்த்து 
கூண்டமயில் ராவணன் தானுமப்போ 
பார்த்து மயில் ராவணன் விசாரமுற்று 
பண்பாக ஒருவருக்குஞ்சொல்லாமல் 
சொல்லாமல் அவன் விள்ளாமல் 
சூக்ஷமாய் ரரத்தி ( ரி ) காலமதில் 
வடபத்திறகாளிகோவில் தனிலேவந்து 
வாய்த்தமயில் ராவணன் தான் 
அம்மா பத்திரமாகாளியே 
அடியேன் உத்தேசித்துப்போற காரியம் 
போறகாரியஞ் செயமானாக்கால் 
பொருந்த உனக்குயென் தங்கைபெற்ற 
சிறந்தபாலகன் தன்னையுந்தான் 
சிரசையறுத்து உனக்குவைப்பேன் 
என்றுரைத்துமயில் ராவணனும் 
யிசைவாய்தங்கை பெற்றமகன்தனையும் 
பண்பாக அடைக்கலமென்று சொல்லி 
பத்திரகாளி சன்னதியில் வைத்துப்போனான் 
பிறப்பட்டுவந்தான் மயில்ராவணனும் 
பிரதானயிலங்க புரிநகர்தனிலே 
பத்துத்தலை ராவணன் முன்பதிலே 


8485 


8490 


8495 


8500 


8482. விசாரமுற்று --- வருத்தமுற்று 
8484. விள்ளாமல் - பேசாமல் 
8485. சூக்ஷமாய் - இதமாய் 
8486. பத்திறகாளி- நாட்டுப்புறத் தெய்வம் 
8489. உத்தேசித்து - எதிர்நோக்கி 
8490. செயம் - வெற்றி 


247 


8505 


8510 


8515 


பரிவுடன் மயில் ராவணன்தானும் வந்தான் 
இராவணன் மயில் ராவணனிடத்தில் 

முன் நடந்த செய்தி கூறல் 
வந்தமயில் ராவணன் தன்னையுமோ 
மார்வோடே ராவணன் சேற்த்தணைத்து 
அணைத்து சிம்மாசனந்தனிலிருத்தி 
அன்பாக தம்பி மயில் ராவணற்க்கு 
அன்னபோசனமுந்தான் கொடுத்து 
அடைக்காய் தாம்பூலந்தான் கொடுத்தான் 
நீட்டில் எழுதிடும் வரலாறெல்லாம் 
நிமிசத்தில் தானுரைக்கக் கேட்டுக்கொண்டான் 
எட்டு நாளைக்கு முன்யென்னுடனே 
யிந்தவசனந்தெரிவித்தாக்கால் 
மானிடருவரையும் வெட்டிடுவேன் 
வல்லுயிர்களை நான்வாங்கிடுவேன் 
என்று மயில் ராவணனுரைத்த போது 
யிசைந்து ராவணனேது சொல்வான் 
யிப்போ ராம லெச்சுமணரிருவரையும் 
யிசைவாயுனதுட மாய்கைதன்னால் 
எடுத்துப் பாதாள லோகத்துக்கு 
யிசைவாக தம்பி நீ கொடுபோவாய் 
மந்திரி மகோதரன் அந்தரங்கம் 

தெரிந்து கொள்ளல் 
யிப்படி பேசியவரிருக்கும் போது 
யிசைந்த மகோதரமந்திரிதானறிந்தார் 
அப்போது மகோதர மந்திரியும் 
அருகிலிருக்கும் மயில் ராவணன் தனைப்பார்த்து 
எந்த ஊரையா யெந்ததேசம் 
என்றுரைக்க மயில் ராவணன் 
என்னுடைய அண்ணரிந்த ராவணற்க்கு 
யிவருடைய தம்பி கும்பகற்ணன் 
மாண்டுபோன செய்தி தானறிந்து 
விசாரித்துப் போகால மென்று சொல்லி 
விரைவுடனாலும் யிங்குவந்தேன் 
உரைத்துமயில் ராவணனை மாய்கை செய்து 
உத்தமகோதரன் கண்காண 
பிறப்பட்டு போனான் மாய்கையினால் 
போய்விட்டான் மயில் ராவணனும் 
அப்போது மகோதர மந்திரியும் 


8520 


8525 


8530 


8535 


8503. மார்பு > மார்வு ( பே.வ. மா . ) 


248 


8540 


8545 


8550 


அந்தரங்கமெல்லாம் தெரிந்துகொண்டார் 
மகோதரன் அந்தரங்கச் செய்தியினை 

விபீசணருக்கு அறிவித்தல் 
தெரிந்துவெளியே தானெழும்பிவந்து 
தீரன்மகோதர மந்திரியும் 
உற்பனமாயொரு தூதனிடம் 
உடனேரகசிய வாற்த்தையாக 
சொல்லும்படிசெய்தார் விபூஷணருக்கு 
சிறந்தஓட்டனவன் தானோடி 
உடனந்த ஓட்டன் விபூஷணர்க்கு 
உற்றகாரியந் தெரிவிக்கவே 

விபீசணர் இராமர் உரையாடல் 
அறிந்து விபூஷணப்பெருமாழும் 
அரிரகுராமரிடத்தில் வந்து 
பாதாளதேசம் ஆழுகின்ற 
பண்பானமயில்ராவணனும் 
யிலங்கையில் வந்திருக்கிறானாம் 
யிப்போது உங்கள் யிருவரையும் 
ராத்திரிகாலங் கொடுபோகவென்று 
வந்திருக்கிறான் சுவாமி யிலங்கைதன்னில் 
தப்பித்துக் கொள்வதற்க்கு யென்சுவாமி 
தானேயேதாவது செய்யவேணும் 
என்று விபூ ( ச ) ணர் தானுரைக்க 
யேற்றாகுராமர் தான் கேட்டு 
வருகிறதெல்லாம் பரமசியலினவே 
வாற்த்தைதான் பகற்ந்துகோபாலர் 
மயில்ராவணன் மாய்கையதால் 
மாயமாய்க்கொடுபோக யிடமில்லாமல் 
உங்களிருவரையும் ஓரிடத்தில்வைத்து 
நானும் உங்கழுக்கு காவலாக 
போ )ரனுமானை வரவளைத்து 
பூமிமுதல் ஆகாசந்தானுமுட்ட 
பொருத்தமாய் அனுமானுடவாலாலே 
புகளுடன் கோட்டைபோடவேணும் 
என்றுவிபூஷணர்தானுரைக்க 
யேற்றரகுராமர் சம்மதித்தார் 
சம்மதித்து மூபேரும் ஓரிடத்திலிருந்து 

அனுமார் வால்கோட்டை அமைத்தல் 
தானந்த அனுமாருங் கோட்டையிட்டார் 


8555 


8560 


8565 


8570 


8557. செயல் > சியல் ( பே.வ.மா ) 


249 


புகள்ந்து அனுமான் விண்ணும் மண்ணும் 
புகழுடன் அனுமான் வாலினால் கோட்டையிட்டான் 
வளைந்தவன் அனுமான்வாலை வளைக்குமுன்மயில் ராவணன் 
நுளைந்தவனிருந்தானுள்ளே துளப்ப மாய்த்தேரைபோலே 
களைந்தங்கே யிரவில் சாமம் கடுகிய வேளைதன்னில் 

8575 
ஆச்சரிய மேடைதன்னில் அனுமாரூம் பள்ளிகொண்டார் 
வாலினால் அனுமான் கோட்டையிட்டு 
மகிள்ச்சையாய் நித்திரை செய்கையிலே 
மயில்ராவணன் இராமர் இலட்சுமணரைக் 

கடத்திச் செல்லல் 
கோட்டைக்குள்ளிருந்த மயில் ராவணன் 
கொடுமையாய்விபூஷணர்தனைப்போலே 

8580 
வடிவுகொண்டங்கே தானெழுந்து 
மாயருடன் தம்பியையுங்கக்கமதில் 
கக்கமதில் மாய்கையாயிடுக்கிக்கொண்டு 
கனத்த அனுமாரிடந்தானும் வந்து 
உறங்கி விடாதே என்றுரைத்து 

8585 
உச்சிதமாய் யெச்சரிக்கை தானுஞ் செய்து 
வெளியே போய் வரவேணுமென்று 
விருப்பமாயனுமாரிடத்தில் உரைத்தபோது 
வலதுசெவியால் வளியைத்தான் திறந்து 
வாய்த்த அனுமாரும் வெளியில் விட்டார் 

8590 
வெளியில் வந்து மயில் ராவணனும் 
விரைவாய்ப்பாதாள தேசமதில் 
பத்திர காளியுட் கோவில் தன்னில் 
பண்பாக வாசலைத்தான் திறந்து 
அரக்கன் மயில் ராவணன் அறையில் வைத்து 

8595 
அப்போதுபூட்டுமேதான்பூட்டி 
முத்திரை முகருந்தரனும்வைத்து 
முயற்சியாயவன் மண்டபத்தில் 
மண்டபத்திலிருக்கும் வேளைதன்னில் 

மயில் ராவணன் மனைவி இடித்துரைத்தல் 
வாய்த்த மயில் ராவணன் தேவியவள் 

8600 


8574. நுளப்பமாய் - மறைவாய் 
8174. தேரை - தவளை போன்ற ஒன்று 
8575 கடுகிய- நெருங்கிய 
8582. கக்கம்- உடலுக்கும் மேல் கைக்கும் இடையிலான 

பகுதி ; ( அக்குள் ) 
8584. கனத்த - மேன்மை பொருந்திய 
8586 , உச்சிதமாய் - உயர்ச்சி 


250 


என்னுடகணவரே மன்னவனே 
யிசைந்த உமது தங்கை பாலனையும் 
யிர வு பாதிச்சாம வேளைதன்னில் 
எடுத்துக்கொண்டுபோய் காளியிடம் 
வைத்தவுடன் உமது தங்கையரும் 


8605 


மறுகி மறுகியே விழுந்தழுதாள் 
அழுதகுரலோசை தான் கேட்டு 
அடுத்தவீட்டுகோதையவளமத்திவிட்டாள் 
யிப்படியனியாயஞ் செய்தீரே 
யின்னமொரு காரணஞ்சொல்லுகிறேன் . 


8610 


8165 


8620 


யேந்திளையடியாள் நானிருக்க 
பினக்கு அந்தரங் தெரியாமல் 
உம்முடையதமயன் யிலங்கையாழும் 
உத்தயிலங்கையாழும் ராவணனும் 
பள்ளிகொண்டோன் தேவிதன்னை 
பத்தினிசீதை யென்றறியாமல் 
அறியாமல் அவன் போய்சிறையெடுத்து 
அவன்கொடுபோனான் மாபாவி 
கொண்டுபோய் வைத்தயேது வினால் 
கொடிய அரக்கன் முடிபத்துவும் 
அதுமாண்டு போவதறியாமல் 
அசாத்தியஞ்செய்தானே ராவணனும் 
விலங்கை பட்டணமத்தனையும் 
ரகுராமர் தன்னுட திருவருளால் 
விபூஷணப்பெருமாள்க்கு ஆள்கைசெய்வார் 
விரைவுடனே யவள் தானுரைத்தாள் 
பின்வருங்காரியம் அறியாமல் 
பிசகுசெய்தானந்த ராவணனும் 
அரக்கன் ராவணன் துற்ப்புத்தியை 
அனியாயமாய் நீருங்கேட்டுக்கொண்டு 
படியளந்து யாவரையுங் காத்தவரை 
பச்சைமாலென்று நினையாமல் 
சற்றுமே மனதில் நினையாமல் 
தரணியில் பாதிச்சாம வேளையிலே 
எடுத்துதான் கொண்டு வந்தீரே 


8625 


8630 


3635 


8612. அந்தரம் - உட்கருத்து 
8619. யேது -- காரணம் 
8622. அசாத்தியம் - செய்யக்கூடாதது 
8628. பிசகு - தவறு 
8629. துற்ப்புத்தி - இழிந்த எண்ணம் 


251 


8640 


8645 


8650 


யினிமேல் நடக்குங் காரணங்கள் 
உமதுபாதாள லோகமெல்லாம் 
உந்தன் தங்கை தூரதண்டிமகன் 
பட்டந்தரித்தவன் ஆள்வான்காண் 
பைந்தொடி உன் தங்கை கற்ப்பதினால் 
ராவணசங்காரஞ் செய்வதுபோல் 
உன்னுட சிரசத்து விளப் போகுதுகாண் 
அப்படிக்கெல்லாம் வாராமல் 
ஆதிரகுராமரையுந் தம்பியையும் 
அவர்கள் யிருந்த (யிருந்த ) யிடந்தனிலே 
அன்பாகக்கொண்டு சேற்த்திடுவீர் 
என்றுதேவியவளுரைத்தபோது 
யிசம்பலுற்றான் மயில்ராவணனும் 
போடிசதிகேடி சண்டாளி 
பொல்லாத வாற்த்தைபகரலுற்றாய் 
போடி சண்டாளி யென்றுரைத்து 
பொல்லாதவாற்த்தை பறைந்துவிட்டான் 

இராவணன் மகிழ்ச்சிப்பெருக்கு 
யிப்படியிருக்கிற வேளைதன்னில் 
யிலங்கைராவணன் ராத்திரியில் 
விரைவாய்தீவெட்டி தான்பிடித்து 
விருதுகுடையதுதான் பிடித்து 
மேளதாளமது முளங்கச்செய்து 
வெத்திச்சங்கோசை முளங்கிடவே 
வெத்திச்சங்கோசை முளக்கமதை 

விபீசணன் அனுமான் உரையாடல் 
விபூஷணப்பெருமாழுந்தான்கேட்டு 
கேட்டு அருண்டு தான் முளித்து 
கெம்பீரமாய் அப்போயெழுந்திருந்து 
யிலங்கை அரக்கன்ராவணனும் 
யிந்த ஆரபாரத்தொனி செய்தானே 
அனுமானுடவால் கோட்டைக்குள்ளிருந்து 


8655 


8660 


8665 


8649. கேடி- கேடு நினைப்பவள் 
8652. பறைந்து ( மலையாளவழக்கு ) - சொல்லி 
8655. தீவெட்டி- தீப்பந்தம் 
8656. விருது - வெற்றி 
8662. கம்பீரம் > கெம்பீரம் ( பே.வ.மா ) 
8664. தொனி- ஓசை 


252 


8670 


8675 


8680 


ஆதவன்விபூஷணர் அனுமாரிடம் 
யேதுகாரணம் போ )ரனுமானே 
யிப்படி அசட்டையாய் உறங்குகிறீர் 
என்றுவிபூஷணர் தான் கேள்க்க 
யிசைந்தனுமாரேது சொல்வார் 
நீரும் என்னிடம் தானும் வந்து 
நிமிசநொடிநேரத்துக்கு 
வெளியே போய்வரவேணுமென்று 
வேந்தனேயென்னை முளிக்கச்செய்து 
என்னுடசெவிவாசல் வளியாக 
போனீரோவேந்தரே நீர்தாமும் 
பின்புயெப்படிக்கோட்டைக்குள்ளே 
எந்தவளியாகத் தானும்வந்தீர் 
என்று அனுமாருந்தான் கேட்க்க 
யேற்ற விபூஷண ரேது சொல்வார் 
நானும் வெளியே போகவில்லை 
நாடிமயில் ராவணன் மாய்கை செய்து 
யிங்கே அவனுமோதானும் வந்து 
யெல்லோரையும் யேமாத்திப்போட்டானே 
ஆனதினால் யிலங்கை நகர்முளுதும் 
அளகுடன் தீவெட்டி வெளிச்சமது 
பாரும் உம்முட கண்ணதினால் 
பாற்த்து யிருவரும் ஒன்றுபோலே 
பள்ளி கொண்டோனையுந்தம்பியையும் 
பாற்த்தார்கள் அந்தக்கோட்டைக்குள்ளே 
பண்பாகயிருவரையும் காணாமல் 
பரிதவித்தாரவரப்போது 
காணாமல்யிருவரும் பரிதவித்து 
கனவான் அனுமாருந்தானழுதார் 
தங்க விபூஷணருந்தானழுதார் 
தரணியளந்தோனைக் காணாமல் 
அளுத குரல் கேட்டு வானரப்படைகள் 
அல்லோருந் தானங்கே தானழுதார் 
கூவென்ற படைகளெல்லாம் 
கூண்டராமரோடு சிறந்த தம்பிதனையுங் காணா ( மல் ) 
ஓவியம் போலே நின்று ஒருவரை ஒருவர் பாற்த்து 
பாவியாய் போனோமென்று பரிதவித்தழுது நின்றார் 
அப்படியிருக்கிற வேளையிலே 


8685 


8690 


8695 


8700 


8368. அசட்டையாய்- கவனமற்று 
8638. அல்லோரும்- எல்லோரும் 
8699. கூ - ஒலிக் குறிப்புச் சொல் 


253 


3705 


8710 


ஆனவிபூஷணப் பெருமாழும் 
அனுமார் தன்னுடயிடமதிலே 
அருமையாகவே யேது சொல்வார் 
*பாதாளலோகம் நீருஞ்சென்றால் 
பள்ளிகொண்டோரைக் கொடுவரலாம் 
எப்படினான் போவேனென்று 
*யிசலருமானுங்கேட்டபோது 
சிவகெங்கை பொய்கையானதிலே 
செந்தாமரைத்தண்டுவளியாக 
செந்தாமரைத் தண்டு தன்வளியாய் 
தீரன் அனுமானே போய் வருவீர் 

அனுமான் பாதாடி இலங்கைக்கு வரல் 
அப்போது அனுமார் ஆங்காரத்துடன் 
அலறிப்பதறியே சாடுவானாம் 
தண்மையுடனந்த அனுமாரும் 
தாமரயை அவர்வந்துகண்டார் 
அங்கேயிருபதினாயிரம் ராக்ஷதர்கள் 
அதற்ச்சையுடனே காத்திருந்தார் 
காத்திருந்த அந்தக்காவலரை 
கடுங்கோபங்கொண்டு அனுமாரும் 
போர்பொருது அவர் வென்றுகொண்டார் 
புகளுடன் அனுமார்தானும் அப்போ 
தவளையாக வடிவுகொண்டு 


8715 


8720 


" 8725 


தானே செந்தாமரைத்தண்டுவளி 
செந்தாமரைத் தண்டுவளியாக 
சிறந்த பாதாள லோகம் போனார் 
சென்றங்கே தான்போக அனுமாரும் 
திலா யேந்திரந் தன்னைக்கண்டு 


18730 


18735 


திகைத்துப் பரிதவித்து நிற்க்கும் நேரம் 
திலாயேந்திரத்துக்குக் கீள் புறமாய் 
பெருங்கிணறு தானிருக்கக்கண்டு 
பெரும்பாலும் வானரப் பாலன் போலே 
கிணற்றங்கரை தனில் அனுமாரும் 
கிறுவையுடனவர் தானிருந்தார் 
யிந்தக்கிணத்தங்கரையதிலே 
யிதமுடனாமுமிருந்ததுண்டால் 
யிந்தப் பாதாளலோகமதில் 
யிருக்குஞ்செய்தி களறிந்திடலாம் 


18740 


8730. துலா என்பது திலா என்று எழுதப்பட்டுள்ளது . 


254 


8745 


8750 


8755 


கிணத்தங்கரைதனில் அனுமாரும் 
கீற்த்தியாயவர் தானிருந்தார் 
யிருக்கும் போதந்தவேளையிலே 
யிசைந்த அனுமாரும் அப்போது 
அக்கினிக்கோட்டையைத்தானுங் கண்டார் 
அதனருகே அனுமார் போய்ச்சேற்ந்தார் 
அந்தயிடத்திலே உள்ளவர்கள் 
அனுமானைத்தானப்போ கண்டுகொண்டார் 
அப்போது அனுமாரும் அருகேவந்தார் 
அரக்கர்கள் யாவரும் ஒன்றுகூடி 
குரங்குதானிங்கே வந்ததனால் 
குரங்கைபிடியுங்களென்றுரைத்தான் 
பிடிக்கவேணுமென்று ராக்ஷதரர்கள் 
பெருமையுடன் வந்துவளைத்தார்கள் 
வளைந்தவுடன் விஸ்வரூபங் கொண்டு 
வல்லரக்கரை தன்னுட வாலினாலே 
அடித்துக்கொன்றானே அனுமானும் 

அனுமான் மச்சவல்லபன் போர் 
அப்படியிருக்கிற வேளையிலே 
மச்சகற்ப்பன் கேட்டுமனம் பதைத்து 
வாய்த்த அனுமானோ டெதிர்த்தான் 
எதிர்த்துச் சண்டைகள் தானுஞ்செய்து 
யிரு பேரும் போரு செய்யும் நேரம் 
தண்டாயுதத்தடி கையிலெடுத்து 
தானே ஓங்கியடிக்கலுற்றான் 
அப்போ மச்சகற்பகன் கோபங்கொண்டு 
ஆரடா குரங்குப்பதரே நீ 
என்று தண்டாயுதத்தைப் பிடுங்கிக்கொண்டு 
யேங்க அடித்தானாம் மச்சகற்ப்பகன் 

அனுமான் மச்சவல்லபன் உரையாடல் 
அப்போது அனுமார் தோர்வையாகி 
அந்தமச்ச வல்லவனைத்தான் பாற்த்து 
கேழும் பிள்ளாய் மச்சவல்லபனே 
கீற்த்தியானதொரு வசனமதை 
உன்னைப்பெற்றதோர் தகப்பன் ஆ ( ர் ) 
உன்தாய் பெயரென்ன அதையினக்கு 
தெரியும்படி சொல்லுசொல்லு யென்றுகேள்க்க 


8760 


8765 


8770 


8775 


8769. தோர்வை- தோல்வி 
8773. யார் > ஆர் ( பே.வ.மா )-வினாப்பெயர் 


255 


8780 


தேறிமச்சவல்லபன் கூறுகிறான் 
சாதிகுலங்கேட்க்க வந்தாயோடா 
தாய்தகப்பன்பேர் கேட்க்க வந்தாயோடா 
கேழுந்தம்பி மச்சவல்லபனே 
கிறுபையுடனே பேர் கேட்டது தான் 
அனேகஞ்சீமையில் நானோடி 
அனேகம் பேரிடஞ் சண்டைசெய்தேன் 
என்னிலும் பிலசாலிகள் தான் 
யிம்மூன்று மண்டலத்திலும்யில்லைதம்பி 
அப்பேர்க்கொத்த மகாசுத்தவீரன் 
அருமைதம்பியுனக்குத்தூஞ்சிவிட்டேன் 
என்னுடசீவன் உன்கையினால் 
எடுபட்டுப்போமென்று தோணுதுகாண் 
ஆனதினால் தற்க்கு முன்னதாக 
அறிந்துசாவோமென நினைந்து 


8.785 


8790 


18795 


மறுகியனுமாருரைத்திடவே 
மச்சவல்லபன் மனதிரங்கி 
தஞ்சமென்றவரைக் கொல்லக்கூடாதென்று 
தானேமச்சகற்ப்பன் நினைந்துகொண்டு 
கேழும்வானரசிகாமணியே 
கிறுபையாய்த்தாய் தகப்பன்பேரதையும் 
அஷ்டதிக்குப்பாலரையும் வென்றுகொள்வார் 
அதிகமும்மூற்த்திகளை வெல்லுவார்காண் 
சாவில்லாமல்சிரஞ்சீவி பெற்றவர்காண் 
சாச்சாதிசிவபெருமான் தூதுவனாய் 


8800 


ஆரபாரமுள்ளவர்தான் 
அனுமாரென்று சொல்லுவார்கள் 
என்தாயார்திமிதி யென்ற மச்சம் 
என் தகப்பனைப் பெற்றவர் வாயுபகவான் 
என் பேர் மச்சவல்லபனென்றுரைக்க 


8805 


யேற்ற அனுமாருந்திகலடைந்து 
யென்னைத்தவிர வேறு அனுமாருண்டோ 
யில்லை நானும் ஒருவன் தானே 


8784. மூன்றுமண்டலம் -- விண் . மண் , பாதாளம் 
8787. சீவன்- உயிர் 
8788. எடுபட்டு - எடுக்கப்பட்டு 
8798. மும்மூற்த்திகள் - சிவன் , விஷ்ணு , பிரமா 
8800 , சாச்சாதி சிவபெருமானே 
8806. திகலடைந்து- அதிர்ச்சியடைந்து 


256 


8810 


8815 


8320 


8825 


ஒருநாழுங்கற்பு நானளியவில்லை 
உலகளந்த பெருமாள் தூதனுதநான் 
பிள்ளை வந்த காறணம்யின்னதென்று 
புதுமையுடனவரறிய வென்று 
வாருைமயாமச்சவல்லபரே 
என்வார்த்தையைத்தள்ளாதே ஐயாவே 
யின்னம் ஒருவிசேசங் கேள்க்குகிறேன் 
என்றுரைக்க மச்சவல்லபனும் 
மூன்னங்குளந்தையாயிருக்கும் போது 
முக்கியமாய் வாய்வு பகவானினக்கு 
முத்தி பெற்றவரந்தான் கொடுத்தார் 
வரங்கொடுத்தனுப்பினாரப்போது 
அப்போதொரு யோசனை செய்திருந்தேன் 
யிந்தபதிருலுலோகம் அடங்கலுமே 
செயிக்கவேணுமென்று கருதிக்கொண்டேன் 
அப்போதிந்தமயில்ராவணனும் 
அவன் பிறப்பட்டு யென்னிடத்தில் வந்து 
நானாழும்பாதாள தேசமதை 
காற்க்க ஒருவரும்யில்லையிப்போ 
நீயிருந்து காற்க்கவேணுமென்று 
நிமிசமுடனவனுரைத்து விட்டான் 
அன்று முதலின்று வரை நானும் 
அருமையுடன் காத்து வருகிறேனான் 
யிப்போதெப்படி நான்விடுவேன் 
நீரும் தரும சாஸ்திரங்களறிவீரே 
உம்முடைய மனதுக்கு தக்கபடி நடவுமையா 
என்று மச்சவல்லபன் வணங்கி சொல்ல 
அனுமார்மச்சவல்லபனைப்பாற்த்து 
அருமையுடவைனேது சொல்வார் 
யினக்குவரும் அபகேடு உனக்கல்லவே 
என் அருமைமகனேயிப்போது 
அப்போது மச்சவல்லவனும் 
அவசரமாயேது சொல்லுகிறான் 
நான் 2. யிரோடிருந்து மயில்ராவணற்க்கு 
உற்றதுரோகங்கள் செய்யமாட்டேன் 
ஆனாலும்உம்முடவிபரமதை 
அறிந்து சொல்கிறேன் நீயுமிப்பே 
நீர்வரும்போது தாமரைக்கமலத்திலே 
ரண்டாயிரம் பேர் ராக்ஷதரர்யிருந்தார்களே 


8830 


8835 


8840 


8845 


8822. அடங்கலும் - முழுமையும் 
8843. துரோகம்- தீங்கு 


257 


8850 


8855 


8360 


8865 


அவர்களைக் கொன்றளித்து வந்தீரோ 
அல்லது சும்மா வந்தீரோ 
சொல்லுமையா வென்றுதான் கேள்க்க 
வென்று வந்தேனென்று அனுமார் சொல்ல 
அப்போது மச்சவல்லபனும் 
ஆனால் செயமது படைவீரர்காண 
நான் உம்மைச் சும்மாவிடக்கூடாது 
ஒருதந்திரஞ்சொல்கிறேன் கேள்க்கவேணும் 
என்னை நடுமார்பில் குத்தி விடுவீராகில் 
நானும் மூர்ச்சையாய் விழுவே சுவாமி 
என்னுடைய உயிர்நிலை அதுதானையா 
என்றுமச்சவல்லபனுரைத்துவிட்டான் 
அவ்விதஞ்செய்து நீங்கழுந்தான் 
அப்புறம் நீங்கள் போங்களென்றான் 
அனுமார்தான் அங்ஙனேதான்யோசித்து 
பள்ளிகொண்ட பெருமாளைத்தான்பூசித்து 
பூசித்துப் பரமசிவத்தைத்தானினைத்து 
துயர்படுகிற அனுமார் 
மச்சவல்லபன் தானறிந்து 
மறுத்து அனுமாரோடேது சொல்வார் 
யிப்படி நீரிருந்ததுண்டால் 
நாளிகை தாமதமாகுமையா 
உமது பிலமெல்லாம் சேற்த்துக்குத்தும் 
என்றுரைத்துத்தனது மார்பைக் காட்ட 
யேற்ற அனுமார் வருத்தத்துடன் 
ஐந்துவிரலையுஞ் சேற்த்துக்கொண்டு 
மச்சவல்லபன் மார்பில் குத்திவிட்டான் 
அந்தக்குத்தினால் மச்சவல்லபனும் 
கீளேவிழுந்து மூர்ச்சைதானடைந்தான் 
அனுமாருந்தன் குமாரருக்கு 
வலித்துதேவென்று மனவிசாரமுற்று 
மகனையேந்தி மடியில்வைத்து 
மச்சவல்லபன் மார்பில் தான் தடவி 
பரமசிவம் பாற்பதியைத் தானினைந்து 
சுகமாயிருப்பா யென்றுரைத்தார் 

அனுமான் பல கோட்டைகளைக் காணல் 
ராமர் லெச்சுமணரைத்தான் துதித்து 
பாதாள யிலங்கையில் தான்மிதித்து 
ராஷதன்மயில் ராவணனெங்கேயென்று 


8870 


8875 


8880 


8885 


8862. அங்ஙனே ( மலையாளவழக்கு ) - அவ்வண்ணமே 
8876. மூர்ச்சை - மயக்கம் 


258 


8890 


8895 


8900 


நாடியவருள்ளே தானுஞ்சென்று 
அங்கே முதக்கோட்டை செங்கலினால் 
அப்பாலேதான் வரப்போகும்போது 
நாலுலெஷம் ராக்ஷதர்கள் 
நல்ல ஆயிதத்துட னே யிருந்தார்கள் 
அவர்களை அனுமார்தான் பாற்த்து 
அங்கே ஒரு பெருமரத்தைக்கண்டார் 
உடனே பெருமரத்தினை பிடுங்கி 
உத்த அனுமாரும் தானடித்தார் 
அடித்த உடனந்த ராக்ஷதர்கள் 
ஆயிதங்கொண்டவர் பேரிலெறிந்தார்கள் 
அதுகண்டு அனுமாரஞ்சாமலே 
அவர்கையிலிருந்த விருஷமதால் 
மூர்க்கமுடனவர் தானடித்தார் 
முடுகியடிபட்டு அரக்கர் மாண்டார் 
அப்புறம் அனுமாருந்தான் கடந்து 
அடுத்தபித்தளைக் கோட்டைதன்னில் 
யேளாயிரம் பேர் ராஷதரர்கள் 
யிருப்பதையவர் கண்டுகொண்டார் 
கண்டபொளுதினில் அனுமாரும் 
களித்துப்பூரித்து ஆர்ப்பரித்து 
தண்டாயுதத்தடிதானெடுத்து 
தானே மூளைகள் தான் சிதற 
அடித்தார் அனுமாரும் அப்போது 
அடிபட்டு மாண்டாரெல்லோரும் 
யாவருமாண்டுவிட்டாரென்று 
யேற்ற அனுமாரும் கெற்ச்சிதமாய் 
அனுமாரும் அங்கே போகும்போது 
அங்கே வெங்க ( ல ) கோட்டைதோன்றிடுமாம் 
அந்தக்கோட்டை நகரானதிலே 
அதிலே லெட்சம் ராஷதரர்கள் 
யிருந்ததையனுமார் தானுங்கண்டு 
யிரும்புத்தண்டாயுதத்தடியினாலே 
விதமுடன் அனுமார்தானுமப்போ 
அனுமார்தானந்த ராக்ஷதரை 
அகோரத்துடனவர் தானடித்தார் 
அடித்த அடிபட்டு ராக்ஷதரர்கள் 


8905 


8910 


8915 


8920 


8887. முதல்கோட்டை > முதக்கோட்டை ( பே.வ மா ) 
8898. விருஷம்- மரம் 
8906. களித்துப் பூரித்து - மிக்க மகிழ்ச்சியுற்று 
8912 கெற்ச்சிதமாய் - திறமையாய் 


259 


அந்தயிடந்தனில் மாண்டு விட்டார் 
யிப்படியரக்கர்மடிந்தபின்பு 
யாரும் ஒருவரும் யில்லாமல் 


8925 


8930 


8935 


8940 


யிருப்பதை அனுமார் தானுங்கண்டு 
அந்தயிடமதுதானுமிட்டு 
அப்போது அனுமார் போகும்போது 
பொன்கோட்டையது தோன்றிடுமாம் 
பொன்கோட்டைதன்னிலே தான் 
புகள்ச்சையாய் அய்யாயிரம் ராக்ஷதரர்கள் 
புகளுடன்யிருந்ததை அனுமார்கண் 
தண்டாயுதத்தடி கையிலெடுத்து 
தானே அடித்தார் அனுமாரும் 
அப்போது அங்கிருந்த ராக்ஷதரர்கள் 
அல்லோரும் மாண்டுபோனார்கள் 
மாண்ட உடனந்தபோரனுமான் 
மறுத்து அப்புறம் போகும்போது 
பகளக்கோட்டை யதுதோன்றிடுமாம் 
பகளக்கோட்டை தன்னிலே தான் 
அங்கேயிருந்ததை அனுமார் கண்டார் 
பவுசியாய் அனுமார் வாறபோது 
பாரராக்ஷதர் அய்யாயிரம் 
அய்யாயிரம் பேர் ராக்ஷதர்கள் 
கண்டபோதந்த போரனுமான் 
கையிலிருந்ததோர் தடியெடுத்து 
அடித்தானே போர்முடித்தான் 
ஆங்காரத்துடனந்த அனுமாரும் 
முடித்துதான் அரக்கர் தன்னையெல்லாம் 
முக்கியமாய் அடித்து கொன்றுவிட்டான் 
கொன்று போட்டுத்தான் அனுமாரும் 
கொஞ்ச தூரம் கடந்து போகையிலே 
அப்போது அனுமார் கீளிறங்கி 
அந்தயிடத்திலொரு மண்டபந்தான் 
மயில்ராவணன் ஆனவன் தான் 
நாட்டியம் பாற்க்கும் நடன மண்டபம் 
மயில் ராவணன் வீற்றிருக்கும் மேடைதன்னில் 


8945 


8950 


8955 


8921. அகோரம்- சீற்றம் 
8939. பகளம் - பவளம் 
8941. பவுசி - பெருமை 
8956. நாட்டியம் - நடனம் 


260 


8960 


8965 


8970 


மன்னன் போரனுமான் வீற்றிருந்தான் 
மயில் ராவணன் தரதண்டியை 

தண்ணீர்க்கு அனுப்பல் 
யிப்படி அனுமாரும்யிருக்கும்போது 
யேற்றமயில்ராவணன் அந்தவேளை 
மாதாங்கியுடனே சரசஞ்செய்து 
மகிளந்து உறங்கித்தான முளித்து 
நச்சேத்திரம் உச்சந்தான் பாற்த்து 
நளினத்துடனவனேது செய்தான் 
யிப்போது நாளிகையிருபத்திரெண்டு 
யினி.சும்மாயிருக்கக்கூடாதென்று 
பாதாளயிலங்கை தனிலிருக்கும் 
பத்திரமாகாளி அம்மனுக்கு 
ராமலெச்சுமணனை வெலிகொடுக்க 
நல்லசமயம்யிது வென்று சொல்லி 
யின்னமும் பொழுதுதான் விடிய 
எட்டு நாளிகையிருக்குதென்று 
யிதற்க்குள்ளே அபிசேகத்திற்க்கு 
என்னசெய்யனான் போறேனென்று 
தண்ணீர் கொண்டுமே வருவதற்க்கு 
யாரையனுப்புவோம் யெனநினைந்து 
தன்னுடதங்கையானவளை 
தூரதண்டியை வரவளைத்து 
என்னுடதங்கை தூரதண்டியே 
யிப்போது உதியாவனத்திற்ப்போய் 
தண்ணீர் கொடுவாயென உரைத்து 
உடனேமயில் ராவணன் தன்னிடத்தில் 
உரைத்தாள் தூரதண்டி தானுமப்போ 
என்மகன்தன்னையும் நீர்தானும் 
யிப்போது சிறையில் வைத்தீரோ 
என்னையும்யிப்போ கொல்லவென்றோ 
யிப்போது தண்ணீர்க்குப் போகச்சொன்னீர் 
உடனேமயில் ராவணனும் 
அப்படி நீ யாதொன்றும் நினைக்கவேண்டாம் 
ஆனால் உரைக்கிறேன் கேழுதங்கை 
யின்னம் ஒருகாரியம் யிருக்கிறது 


8975 


8980 


8985 


8990 


8963 உச்சம் - உயரம் ; அமைவிடம் 
8964 நளினம் - இங்கிதம் 
8973. அபிசேகம்- திருமுழுக்கு 


261 


உங்களைநானுங் கொல்லமாட்டேன் 
அஞ்சாமல் தண்ணீர்க்குப் போய்விடம்மா 
அடுத்தவரைக் கெடுக்கமாட்டேனம்மா 
அண்ணேயிந்த அத்தராத்திரியில் 


8995 


தண்ணீர்யெப்படி நான் கொண்டுவர 
என்று தூரதண்டி யுரைத்தபோது 
யிசைந்துமயில் ராவணனேது ரைப்பான் 
கேழும்யென் தங்கை தூரதண்டி 
கீற்த்தியானதொரு வசனமதை 

9000 
ராவணனுக்குச் சத்தூராதியான 
ராமலெச்சுமனாள் யிருவரையும் 
நமதுபத்திற மாகாளிக்கு 
நலமுடன்வெலியது கொடுக்கவேணும் 
வெளியே ஒருவரோடு சொல்லாதே 

9005 
விரைவாய்த் தண்ணீர் கொடுவருவாய் 
யிப்படியவன் சொன்னபோது 
எழுந்து நடந்தாளே தூரதண்டி 

தரதண்டி அனுமானைக்கண்டு செய்தி கூறல் 
போகும்போதவள் கிலேசமுற்று 
பொருமிப் பொருமியவள் தானழுது 

9010 
தெய்வமேயிப்போ நான்தானும் 
என்ன அனியாஞ்செய்தேனோ 
பரமசிவமே தெய்வமே நான் 
ராமலெச்சுமணாளை ராக்காலத்தில் 
கொண்டுவந்தவன் வைத்துக்கொண்டு 

9015 


கொல்வேனென்றவன் சொல்லுகிறான் 
யிந்தவாற்த்தை யென்காதில் கேள்க்க 
என் தலையில் விதிவசமோ சுவாமி 
விபூஷணப் பெருமாளானவர்தான் 
விரைவாய் ராமலெச்சுமணளை 


9020 


கொண்டு போகமலிருப்பதென்ன 
கொடும்பாதகனைக்காணாமல் 
என்மகனையுஞ் சிறையில் வைத்தான் 
என்னையுந்தண்ணீருக்குப் போடியென்றான் 
அவதிப்படுத்துறானே தெய்வங்களே 


9025 


9001. சத்தூராதி - பகைவன் 
9010. பொரூமி - விம்மி 
9014. ராக்காலம் - இரவு 


262 


9030 


9035 


9040 


ஆதிபரமசிவமே பாற்பதியே 
என்று தூரதண்டிகை தானுமப்போ 
யேங்கிபரிதவித்து நிற்க்கும் போது 
மறைந்திருந்த அனுமாரும் 
மகிள்சையுடனே கேட்டுக்கொண்டார் 
ஆகாசவாணித்தாயாரும் 
அசனீசவாக்காகச் சொன்னதுபோல் 
கீற்த்தியுடன் அனுமார் தானுமப்போ 
கேழும் பெண்ணே தூரதண்டி 
உன்மகனுக்கென்னயிடைகூறென்றார் 
ராமலெச்சுமணாள்க்குமிப்படியே 
வந்தகாறணஞ் சொல்லுயென்று 
வலுவுடன் அனுமாருங்கேட்டபோது 
மனிதர்உரைத்தவாக்கதுபோல் 
கேள்க்கிறதென்றுதானினைந்து 
மயில்ராவணன் நம்மைப்பாற்த்து 
மறுத்தொருவரிடம் அந்தரங்கம் 
அந்தரங்கம் நீ சொல்லக்கூடாதென்று 
அரக்கன் உரைத்தானே மகாபாவி 
அனுமார் தானும் பாற்த்துக்கொண்டு 
அவளிடம் போய்பேசவேணும் 
துருசமுடனவனோடி வந்து 
தூரதண்டியருகில் அனுமாரும் 
கிணத்தினருகே வந்து நின்று 
கேழு அம்மா மாதுசிரோன்மணியே 
ராமலெச்சுமணாள்க்கும் உன் மகன் தனக்கும் 
வேறுகதியில்லையென்றுரைத்தாயே 
அந்த விபூஷணர் தன்னை நிந்தித்தாயே 
அந்தவிபூஷணரென்னை யனுப்பிவைத்தார் 
நானும் யிப்போதே வந்தேனம்மா 


9045 


9050 


9055 


ராமலெச்சுமணாள்க்கும் விப்பேற்தான் 
உந்தன் மகனுக்கும்யிப்பேற்தான் 
அனுமாந்தனாகிய நான் உனக்கு 


9031. ஆகாசவாணி - ஆகாயத்திலுறைபவள் 
9032. அசனீச - அசரீரி 
9032. வாக்காக- சொல்லாக 
9042. அந்தரங்கம் - இரகசியம் 
9050 , சிரோன்மணி- தலையில் அணியும் மணி 
9053. நிந்தித்தாய் - பழித்தாய் 


263 


9060 


9065 


9070 


9075 


அனுஷ்ட்டியாய்க் கெதியாக்கி நான் கொடுப்பேன் 
அப்படிக்கொத்த அனுமாரல்லே 
ராமலெச்சுமணாள் என்றுரைத்தாயே 
யிந்தகடவுளிருவரும் யெங்கேயம்மர் 
அந்தக்கடவுள் யிருக்குமிடம் 
அம்மாதயவு செய்து சொல்லவேனும் 
என்றுரைத்து அனுமார் கேட்டபோது 
யேதுசொல்வாளந்த தூரதண்டி 
அனுமாரைத்தான் பாற்த்து உரைக்கலுற்றாள் 
அய்யா அனுமாரே யென்னருகில் 
வாருமையாவென்று தான்ளைக்க 
வரிசையுடனந்த அனுமாரும் 
அவளருகேவந்து நிற்கலுற்றார் 
அப்போது தூரதண்டியானவழும் 
அனுமாரிடம் வரலாறுதான் கேட்டாள் 
வாரும் அப்பா அனுமாரேநீர் 
வாற்த்தையொன்று நீர்கேழும் 
அனுமாரென்று உரைக்கிறாயே 
அருமையுடனே சொல்லுகிறேன் 
குரங்கு சாதியல்லோ மனுசரைப்போல் 
கூறியே நீயும் பேசுகிறாய் 
உன்னையெப்படி நான் நம்புவது 
உறுதியுடன் தூரதண்டி தானுரைக்க 
வாரும் அம்மா தூரதண்டிகையே 
வரலாறு கேழும் யென்னிடத்தில் 
அப்படி நீயும் பயப்படாதே 
அறுபத்திநாலுபாசை நானறிவேன் 
சகல சாஸ்திரமும் நீதிநூலும் 
நயன பாசையுந் தெரியும் அம்மா 
என்று அனுமாருரைத்தபோது 
யேது சொல்லுவாள் தூரதண்டி 
குளந்தைப்பிள்ளைகள் போலிருந்தால் 
குணமுடன் மதிப்பேனோ அய்யாவே 
ஆனால் உம்முட விஸ்வரூபம் 
அன்புடன் காணவேணுமென்றபோது 
காண்பிக்க வேணுமென்றபோது 
கடுக அனுமாரேது சொல்வார் 


9080 


19085 


9090 


9095 


9059. அனுஷ்ட்டி- தீர்ச்சை 

- 
9059. கெதி - நல்வாழ்வு 
9087. நயனபாசை- கண்சாடை 


9100 


9105 


9110 


அந்தச்சுருபம் நீ பாற்த்தால் 
அதி செயமுடனே பயப்படுவாய் 
பயப்படுவாய் நீ யென்றுரைக்க 
பண்பாய் தரதண்டி உரைக்கலுற்றாள் 
எவ்வித சுருபம் நீர் காட்டினாலும் 
எப்படியும் பயப்படமாட்டேனையா 
மயில் ராவணனுட மாய்கைகளை 
கண்டுதெனிந்தவுள் நானுமையா 
பயந்தோற்றாதுயினக்கு அய்யா 
விசுவரூபமதைக் காட்டுமையா 
என்றுதூரதண்டி உரைத்தபோது 
யேற்ற அனுமார் பாரென்றுரைத்தார் 
மேகமண்டலம் வாய்வுமண்டலம் 
சூரியமண்டலம் சந்திரமண்டலம் 
நக்ஷத்திரமண்டலமானதெல்லாம் 
ஒருப்போலவேதான் வளர்ந்தார் 
தூரதண்டிகை தானும் பாற்த்து 
பயந்து நடுங்கிக்கிடுகிடென்று 
ஆஞ்சநேயரை பாற்த்துரைப்பாள் 
அனுமாரே உம்முட சுரூபம்பாற்க்க 
பயங்கரமாயிருக்கிறது அய்யாவே 
நானோ உம்முட சுருவம் பாற்க்க 
தக்கவளில்லை போதும் அய்யா 
அனுமார் அந்த சுருவந்தானும் விட்டு 
தூரதண்டியே பயப்படாதே 
என்றுதயிரியந்தானுரைத்து 
உன்காலிலேவிலங்கு வந்தகாரணந்தான் 
அடாதகாரியம் நீயென்ன செய்தாய் 
சுமங்கலியென்றுன்னைப் பாராமல் 
உன்மங்கிலியத்தை யிப்போகாணோமே 
உன்புசருன் தானும் யிருக்கிறானோ 
யில்லையோ வென்றுதான் கேள்க்க 
ராமலெச்சுமணாள் உயிரோடே 
சுகமாயிருக்கிறார்களோ யிப்போது 


9115 


9120 


9125 


9095. சுருபம் - வடிவம் 
9114. ஆஞ்சநேயர் - அனுமார் 
9122. விலங்கு - மாட்டபடும் தளை 
9123. அடாத- தகாத 
9124. சுமங்கலி - மங்கிலியப்பெண் 
9125. மங்கிலியம் - திருமாங்கல்யம் ; தாலி 
9126. புருசன் - கணவன் 


265 


9130 


உனக்குவிலங்கு போட்டகாறணம் யின்னதென்ன 
சொல்லு அம்மா வென்றுதான் கேள்க்க 
என்னையும் என் மகனையும் மாபாவி 
விலங்கிலே போட்டான் நாங்கள் திருடவில்லை 
அள்ளவில்லை துன்பம் செய்யவில்லை 
அவனுரைத்த காரியந்தட்டவில்லை 
அந்தப்பாதகன் ஆங்காரத்தினால் 
அருமைக்கணவனைத்தானுங் கொன்றான் 
என்னையும் என்மகனையும் அன்னீதமாய் 
யேற்றவிலங்கது பூட்டிவிட்டான் 
அவ்வசனங்கேட்டுப் போ )ரனுமான் 


9135 


9140 


9145 


9150 


காலையுங்கையையுந்தான் பிடித்து 
அந்தசண்டாளனிட்ட விலங்கிதுதானோ 
கனத்தவிலங்குகளை ஒடித்துவிட்டான் 
தூரதண்டி மனமகிள்ச்சைகொண்டு 
துருசமுடனவளேது செய்தாள் 
அஞ்சலி செய்து யிருகைநீட்டி 
அவழும் அப்போது அடிபணிந்தாள் 
தூரதண்டியே நமது தெய்வமான 
ராமலெச்சுமனாள் யெங்கேயிருக்கிறார் 
மயில் ராவணன்யெங்கியிருக்கிறான் 
அவன்புசபலபராக்கிரமந்தானுமென்ன 
எல்லாம் அறிவாய்நீ சொல்லுமென்று 
அனுமான் தூரதண்டியிடங்கேள்க்க 
கேழும் அய்யா போா )ரனுமானே 
அதோபாரும் ஒருகோட்டையது 
அந்தவாசலில் துலாயேந்திரம் 
கட்டியிருப்பதைப்பாரும் அய்யா 
என்றுசொல்லியே தூரதண்டி 
யெல்லாவிபரமுஞ்சொல்லுவாளாம் 
கேள்க்கவேணுந்தூரதண்டிகையே 
யினக்கொரு உவகாரஞ்நீயுஞ்செய்வாய் 
அந்தக்கோட்டைவாசல்க்கப்பாலே 
என்னை நீ கொண்டுவிட்டிடுவாய் 
என்று அனுமாருந்தானுரைக்க 
தூரதண்டிகையேது சொல்வாள் 


9155 


9160 


9165 


9135. தட்ட- மறுக்க 
9138. அன்னீதமாய் - அநீதியாய் 
9146. அஞ்சலி - வணக்கம் 
9161. உவகாரம் - உதவி 


266 


9170 


9175 


9180 


அனுமான் தூரதண்டிகை உதவியால் 

கோட்டைக்குள் வரல் 
உம்மையெப்படி நான் கொடுபோவேன் 
உரைத்தமொளி கேட்டு அனுமாரும் 
தண்ணீர்குடமதைத்தானெடுத்து 
தலைமீதில் நீயும் வைத்துக்கொள்வாய் 
மாவிலைக்கொத்தில்ஈப்போலே 
மகிள்ந்துயிருந்திடுவேன் வெண்குடத்துக்குள்ளே 
நிறைகோலுக்கருகாகத்தான் போனாள் 
நிறைகோலில் ராக்ஷதர்குடந்தனையும் 
தூக்கித்திராசதில் தானும்வைத்து 
பார்க்கத்திராசிகோல் சாய்ந்திடவே 
ராக்ஷதர்திடீரென்றுதான் பயந்து 
அண்ணாந்தவர்கழும் பாற்க்கும்போது 
சத்துருவையாருங்காணாமல் 
தூரதண்டிகையைத்தானுடங்கண்டு 
கத்தியைஉருவிக்கொண்டு ராக்ஷதரர்கள் 
தூரதண்டிகைக்கு முன்னே சென்று 
யிங்கேநில்லடியென்றுரைக்க 
கிடுகிடென்று பயந்து நிற்கலுற்றாள் 

அனுமான் அரக்கர் போர் 
அனுமார்தானும் அந்தச்சமயமதில் 
மாவிலைக்கொத்தில் தானிருந்து 
ஆகாசம்பூமி பாதாளம்வரை 
யேகசுரூபமான விசுபரூபம் 
எடுத்து கீளே குதித்துராக்ஷகரை 
அடித்து சம்மட்டிதான் கசக்க 
அனைபேர்ராக்ஷதரைக் கொன்றுவிட்டான் 
அனுமார்போர் செய்தநியாயமாதை 
ஆராலுஞ்சொல்லமுடியாமல் 
தூரதண்டியே யிப்போது 
நடந்தயுத்தக் களரியைப் பாற்த்தாயே 
தூரதண்டி மகனே நீலமேகன் 
நீலமேகனை அனுமார்தான்பாற்த்து 
அவனுக்குப்போட்டிருந்த விலங்கதையும் 
அப்போது அனுமார் நொறுக்கிவிட்டார் 
நீலமேகம்யிடந்தனிலே 
நின்ற அனுமாரும் யேதுசொல்லார் 


9185 


9190 


9195 


9200 


9189. சம்மட்டி -- மிதித்து , 


267 


ராமலெச்சுமணாள் யிருக்கும்யிடம் 
என்று அனுமாருங் கேட்டபோது 
நீலமேகன் அனுமானிடம் இராமர் இலெட்சுமணர் 

இருக்குமிடம் கூறல் 
அங்கேவடபத்திரகாளி கோவிலிலே 
அங்கே ஒரு அறையில் தானும்வைத்து 

9205 
அடைத்துவைத்துப்பூட்டி வைத்திருக்கிறானையா 
என்று நீலமேகனுரைத்தபோது 
யேற்ற அனுமாரும் ஓடிவந்து 
பத்திரகாளிகோவில் கதவதையும் 
பூட்டைநொறுக்கியே பாற்க்கும் போது 

9210 
ராமலெச்சுமணரிருவரையும் 
கண்டுகொண்டானந்தபே ( ற ) ரனுமான் 
அருகினில் ஒரு அறைப்பெட்டிதானும் 
அங்கேயிருந்ததை அனுமார்கண்டு 
அப்போது அவர்களிருவரையும் 

9215 
நித்திரைகுலையாமல் பெட்டிக்குள்ளே 
வைத்துப்பூட்டியேதானெடுத்தான் 
மகிள்ச்சையாயெடுத்துவெளியில் வந்து 

அனுமான் தரதண்டிக்குத் தைரியம் உரைத்தல் 
தூரதண்டியைத்தான் பாற்த்து 
பயப்படாமலிரு யென்று சொல்லி 

9220 
அப்போது அந்த தூரதண்டிகையும் 
அனுமார் பாதத்தில் அடிதொழுதாள் 
பாதகன் மயில் ராவணன் பாற்த்தவுடன் 
பண்பாக என்னையும் என்மகன்தனையும் 
வளாலிருதுண்டாய் வெட்டிடுவான் 

9225 
நாங்களுங்கூட வாறோமென்றாள் 
நீங்கள் என்கூட வரவேண்டாம் 
மயில்ராவணன் உங்களிடம் 
வந்து சறுகினால் நீங்கழுந்தான் 
மலையாமல் ரெகுராமரைஉள்ளமதில் 

9230 
நினைத்துதித்து யென்னை நீங்கள் 
மனதில் கருதி நினைத்தவுடன் 
வந்துமயில்ராவணனைக் கொன் றிடுவேன் 


9216. நித்தரை - தூக்கம் 
9216. கலையாமல் > குலையாமல் ( பே வ.மா ) 
9230. மலையாமல் - அஞ்சாமல் 


268 


என்று அனுமாரும் உரைத்தபோது 
யிருபேரும் அப்போதானிருந்தார் 
பெட்டகத்தை கையிலெடுத்துக்கொண்டு 

அனுமான் இராமலெட்சுமணர் இருக்கும் 
பெட்டியினைப் பூமாதேவியிடத்தில் ஒப்படைத்தல் 
போரனுமாரும் வாறபோது 
மலையினருகே வாறபோது 
மண்டபம் ஒன்றுயிருக்கக் கண்டார் 
அங்கே பூமாதேவி தானிருக்க 

9240 
அனுமார்கண்டு ஓடி வந்தார் 
அம்மாதாயேபூமாதேவி 
உன்னுடைய பற்தா ஆனவர்தான் 
யிதோயிருக்கிறார் ரெகுராமரும் 
என்றுரைத்து அப்போ அனுமாரும் 

9245 
அவருடைய தம்பி லெச்சுமண 

எரும் 
யிரு வரையும் யெடுத்துப் பெட்டகத்தில் 
உன்னுடைய சமுகத்தில் கொண்டுவந்தேன் 
பின்பு நானிந்த பெட்டகத்தில் 
யிரு ( க் ) கின்ற பள்ளிகொண்டோன் தம்பியையும் 9250 
நானெடுத்துக் கொண்டுபோமளவும் 
நீ வைத்துப் பாதுகாத்துயிருக்க வேணும் 
நான் வந்து கேள்க்கும்போது நீதானும் 
என்னிடம் ஒப்புவிக்க வேணும் அம்மா 
என்று அனுமாரும் உரைத்தபோது 

9255 
யேற்றபூமாதேவி ஒப்புக்கொண்டாள் 
ஒப்புக்கொண்டவளிருக்கும்போது 
உத்தபூமியது கவரமதமாய் 
கவரமதாய் வெடிப்புத்தான் தோன்றி 
கருதிப்பூமாதேவிதானுரைப்பாள் 

9260 
உரைத்து அனுமாரைத்தான் பாற்த்து 
படீரென்று வெடித்த வெடிப்பதனை 
பண்பாகபூமிதேவிகாட்டலுற்றாள் 
அப்போது அனுமார்தான் பாற்த்து 
ஆனந்தங்கொண்டு களிகூர்ந்து 

9265 
வெடிப்புக்க வரமதில் பெட்டக( ம் ) தன்னை 
வைத துக்கவர ( ம் )தன்னை மூடிக்கொண்டாள் 


9254. ஒப்புவிக்க- ஒப்படைக்க 
9258. கவரம் - கிளை 
9259. வெடிப்பு - சிறுஇடைவெளி 


269 


9270 


9275 


9280 


ஆனதினாலே அனுமாரும் 
அன்பாய்களிகூர்ந்து திரும்பிவிட்டார் 
மயில் ராவணன் வேவுகாறரை அனுப்பி 

செய்தி அறிதல் 
திரும்பிவருகிற வேளைதன்னில் 
அப்போதுமயில் ராவணன் ஓடிவந்தான் 
அந்தசமயத்தில் அனுமாரும் 
தூரதண்டி நீலமேகனுடன் 
பேசிக்கொண்டு அனுமார்தானிருந்தார் 
யிப்படியிருக்கிற வேளைதன்னில் 
யேற்றமயில் ராவணன் தானெழுந்து 
யெழுந்துவேவு காறர்தனைப்பார்த்து 
தூரதண்டி நீலமேகனிருவருந்தான் 
எங்கேயிருக்கிறார்கள் பாற்த்துவாழும் 
என்றுமயில் ராவணன்தானுரைக்க 
வேவுகாறர் போய்த்தான்பாற்த்து 
வேவுகாறர் போய்பாற்க்கும்போது 
அனுமார் அருகிருக்க கண்டார்கள் 
அப்போது வந்தவர் தானுரைத்தான் 
மயில்ராவணன் தூரதண்டி , நீலமேகனை 

கட்டிக் கொண்டுவர ஏவல் 
மயில்ராவணன் வெகுகோபத்துடன் 
ஆயிரம்ராக்ஷதர்கள் தன்னுடனே 
நீலமேகன் தூரதண்டி யிருவரையும் 
பின் கட்டாத்தானும் பிடித்துக்கட்டி 
கொண்டு வாருங்களென வரைத்தான் 
அப்போதுவேவுகாற ராக்ஷதர்கள் 
தூரதண்டி நீலமேகன்தனைப்பாற்த்து 
சத்துருவைக்கொண்டு விட்டீர்களே 
என்று முடுகிச்சேற்த்து கெட்டுமென்றார் 
யிவ்வார்த்தைதான் கேட்டு தூரதண்டி 
அனுமாரிடத்தில் முறையிடவே 
எங்களிருவரையும் காத்தருளும் 
என்று அனுமாரிடம் உரைத்தபோது 


9285 


9290 


9295 


9277. வேவுகாறர்-- ஒற்றர் 
9288. பின்கட்டா - கை இரண்டினையும் உடலின் பின்பக்கத் 

தில் வைத்துக்கட்டி 


270 


9300 


9305 


9310 


அனுமான் தரதண்டி நீலமேகனை 

பாதுகாத்தல் 
யேற்ற அனுமாரும் ஓடிவந்து 
அஞ்சவேண்டாம் நீங்கள் பதறவேண்டாம் 
அரக்கர்தனையிப்போ கொன்றிடுவேன் 
என்று அனுமாரும் நிற்கையிலே 
அனுமார் விசுவரூபங்கொண்டெழுந்து 
அப்போது தண்டாயுதத்தடியெடுத்து 
ரகுராமர்கோபாலரை மனதில் வைத்து 
அரக்கர்ராக்ஷதர் மேல்தான்பாய்ந்து 
அடித்தான் மண்டையில் அனுமாரும் 
அடிபட்டுராக்ஷதர் மடிந்தார்கள் 
மயில் ராவணன் கடகன் மூலம் படைகளை 

திரட்டல் 
அப்போதுமயில் ராவணன் தானறிந்தான் 
அதிகோபத்துடன் கடகனிடம் 
ஆறாயிரம்ராக்ஷதப் படைகளையும் 
கூட்டிக்கொண்டு வாடாவென்றான் 
சொல்லிக்கடகனை தூதுவிட்டார் 
அப்படியே கடகன் நல்லதென்று 
ஓட்டமாகவே ஓடிவந்தான் 
ராக்ஷதரைத்தானிவன் கூட்டிக்கொண்டு 
மயில்ராவணனிடத்தில் ஓடிவந்தான் 
தேரைச்சிங்காரித்து வரவுஞ்சொன்னான் 
தேரதுசிங்காரித்து வந்தவுடன் 
தேரதில்மயில் ராவணனேறிக் கொண்டான் 
படைதளகத்தருடன் யெல்லோரும் 
பண்பாக ஒருமித்து வந்து சேற்ந்தார் 

மயில்ராவணன் அனுமான் போர் 
சேற்ந்து யாவரும் போர் பொருதார் 
போர் பொருததோர் வேளையிலே 
தூரதண்டி நீலமேகனையும் 
வாலைக்கோட்டையாய் வளைந்துகொண்டு 
அந்தராக்ஷதப்படைகளைத்தான் 
அடித்து நொறுக்கிக் கொன்றுவிட்டான் 
அப்போதுமயில் ராவணன் தேரதையும் 
ஒளுக்கறைக்குண்டதனைத்தானெடுத்து 
ஓங்கி யெறிந்துவிட்டான் தேரின் மேலே 


9315 


9320 


9325 


9330 


9329. ஒளுக்கறைக்குண்டு - இரும்புபோன்ற உலோகத்தால் 

ஆனஉருண்டைவடிவானது 


271 


9335 


9340 


9345 


எறிந்த உடனந்ததேரதுதான் 
நொறுங்கி பொடி பொடியாய்ப்போக 
தேரது நொறுங்கிப் போனவுடன் 
தீரன் மயில் ராவணன் தவறி கீளே விழுந்தான் 
விழுந்த மயில் ராவணன்தானும் அப்போ 
வேறுமாய்கையாய் ஓடிவிட்டான் 
அப்படியிருக்கிறவேளைதன்னில் 
அனுமார் மயில்ராவணன் தனைத்தேடி 
காணாமல் அரக்கன் பேரில் கோபமீறி 
மயில் ராவணனுட மாய்கையினால் 
மாயமாய் சூத்திரஞ் செய்துகொண்டு 
மறைந்துயிருக்கிறானோ யெனநினைந்து 
சிந்தையில் நினைத்து ரெகுராமரை 
தேடிப்போா )ரனுமார் பாற்க்கும் போது 
ஆலவிருக்ஷம் ஒன்றுயிருக்கக்கண்டார் 
அந்தமரத்தின் கீள் ஒரு வளியாய் 
அங்கே ஒரு வளியிருக்கக் கண்டார் 
அந்த வளியது தன்னிலே தான் 
ஆரணியயாகஞ் செய்திருக்கக் கண்டார் 
யிவனை நாம் போய் பிடிக்க வேணுமானால் 
யீச்சிரூபமாய் வடிவெடுத்து 
போனாக்கால் நாமும் செயிக்கலாமே 
யீசர்பாற்பதியம்மனையும் 
ராமலெச்சுமணாளயிருவரையும் 
கற்ப்புடையசீதை தாயாரையும் 
தேவாதிதேவர்யாவரையும் 
யாவரையும் மனதில் நினைந்துகொண்டு 
யீச்சிரூபமாகப்போய் சேற்ந்தான் 
யாருக்குந்தெரியாமல் விசுபரூபம் 
எடுத்துவாலால் மயில்ராவணனை 
வாலால்யிறுக்கித்தானுங்கட்டி 
கட்டியவனுடவேள்விதன்னை 
அளித்து கடுங்கோபங்கொண்டேகி 
அந்த மயில் ராவணனை வாலினாலே 
சுளத்திப் பூமியில் தானடிக்க 


9350 


9355 


9360 


எ 


9365 


அப்போது கரமதுதான் விளவே 
தண்டாயுதத்தடிகயிலெடுத்து 
தானே சிரசில் தானடிக்க 


: 


9346. வளி - பாதை 
9351. யீச்சி - ஈ 


272 


9370 


9375 


9380 


. 


9385 


சிரசில்தானடிப்பட்டவுடன் 
மூளைசிதறிரெத்தம் ஓடிடவே 
மாயாசுருபஞ்செய்து மாண்டுவிட்டான் 
மாண்ட அரக்கன் மறுரூபங்கொண்டு 
பொடிபட்ட அவன் திரேகமெல்லாம் 
பொருந்தச்செய்தவன் மாய்கையதால் 
யெங்கே போயொளித்துக் கொண்டானோ 
என்று பரிதவித்து நிற்க்கும் போது 
யிப்படி அனுமார் நிற்க்கும் நேரம் 
யேற்றமயில் ராவணன் மாய்கையதை 
தூரதண்டியிடம் வந்து கேட்டான் 
கேட்டபோது தூர தண்டியானவழும் 
கெறுவிதமாய் மயில் ராவணன் மாய்கைதன்னை 
வரலாறு யாதென்று தெரியாதையா 
என்று தூர தண்டி உரைத்து விட்டாள் 
அப்போது அனுமாரும் பரிதவித்து 
யினிமேல் யென்னயோசினை செய்திடலாம் 
தெய்வசியலால் அவனைக்கொல்லவேணும் 
என்று அனுமாருந்தானினைந்து 
பிசலுடன் அனுமாரும்யேது செய்தார் 
பரமசிவபாற்பதியிருவரையும் 
பண்பாக மனதினில் உச்சரித்து 
ராமர்லெச்சுமணர்தனைநினைத்து 
மயில்ராவணன் தன்னை நான் செயிக்க 
அவனிருக்கும் யிடமதை நான்காணும்படி 
கிருபைசெய்யவேணுஞ்சுவாமி யென்று 
என்று என் மனதில் உச்சரித்து 
உச்சரித்து நிற்க்கிற வேளைதன்னில் 

பூதத்தின் தோற்றம் 
மயில் ராவணனுட மாய்கையதால் 
வந்ததுவே ஒரு பூதமது 
பூதமது அனுமார் முன்பில் வந்தபோது 
பூதத்தை அனுமார் தான்பாற்த்து 
எங்கேவந்தாய் நீ பெரும்பூதமே 
மாண்டுபோகயென்முன் வந்தாயே 
உன்னைநானிப்போ கொன்றிடுவேன் 
என்று அனுமார்தானுரைக்க 
அப்போது அந்தபூதமது 


9390 


9395 


9400 


9405 


9373. திரேகம் - உடல் 
9385 , யோசனை > யோசினை ( பே வ . மா ) 


273 


9410 


அதினுடவாயைப் பிளந்தபோது 
அக்கினிச்சுவாலையாய் நின்றதுவே 
பாற்த்தபோதந்த அனுமாரும் 
பண்பாய் சீதைத்தாயார் தன்னை 
கற்ப்புடைய சீதயை உள்ளந்தனில் 
மனதில்உச்சரித்துத் தான் துதித்து 
அக்கினிபகவானைத் தான் துதித்து 
அனுமாரும் பரிபூரணமாய் 
யிந்தப்பூதமது தானும்யிப்போ 
எந்தவிதமாக வந்ததென்று 


9415 


ஆகாசவாணி பூமாதேவிதன்னை 
அன்பாக அனுமார் உச்சரித்து 
உச்சரித்துத் தியானித்து நிற்கும்போது 

அசரீரி உரை மொழி 
ஆகாசவாணியும் அக்கினிபகவானும் 
அசனீசவாக்காக உரைத்திடுவார் 


9420 


9425 


அனுமார் ரெகுராமர் தூதுவரே 
அன்பாக யெங்களைத்தானினைந்தீர் 
நினைத்துக்கேட்ட காரியஞ்சொல்லுகிறோம் 
நீதியுள்ள போரனுமாரே 
மயில்ராவணனொரு வேள்வியது 
வளமுடனவன் வளர்க்கிறான் 
அந்தவேள்வி தனிலிந்தபூதம் 
அன்பினுடனே பிறந்தபோது 
உன்னை மோசஞ்செய்ய அனுப்பிவிட்டான் 
அந்தப் பூதமதை வெல்லவேணுமானால் 
அரக்கன் மயில் ராவணன் செய்யுமந்த 
வேள்வியை நீர்தானும் அளித்துவிட்டால் 
மெய்யான பூதமது உம்மையுந்தான் 
வணக்கஞ்செய்து கொண்டுபோய் விடுங்காண் 
அப்பால் அரக்கன் பிலங்குறைந்து போகும் 


9430 


9435 


அங்கே நீர்போகவேணுமானால் 
அரக்கன் தந்திர மொன்றுதானுரைப்போம் 
அந்த ஆலவிருக்ஷமதை 
மூட்டோடே வேருடன் பிடுங்கிவிட்டால் 
மூற்க்கன் மயில் ராவணனைக்கண்டுகொள்வீர் 


9440 


9406 அதனுட > அதினுட ( பே.வ.மா ) 
9407. சுவாலை - சுடர் 


274 


9445 


9450 


9455 


என்றுரைத்தவாற்த்தை தான் கேட்டு 
கேட்டுக்கொண்டந்தயிடத்தில் வந்தார் 
அனுமான் ஆலமரத்தினைப்பிடுங்கி மயில் 

ராவணன் மீது போடல் 
கெம்பீரமாய் ஆலமரத்தையும் 
வேரோடே அனுமார்தான் பிடுங்கி 
வேள்விசெய்த மயில் ராவணன்மேல் போட்டான் 
அப்போது பயந்து நடுநடுங்கி 
பயந்து ஒளித்துமாய்கை செய்து 
பண்பாய் மயில் ராவணன் ஓடிவிட்டான் 
யெங்கும் தேடிப்பாற்க்கும் போது 
யேற்றமயில் ராவணன் மறைந்துவிட்டான் 
யிப்படியிருக்கிறவேளையிலே 
மறைந்து வாசுபகவானிடமதிலே 
வந்துவரலாறு தானுஞ் சொன்னான் 
வாய்த்த மயில் ராவணன் தானுமப்போ 
வாசுபகவானிடம் யிருக்கையிலே 

அனுமானுக்கு வாயுபகவான் உதவல் 
வாசுபகவானும் அப்போது 
என்மகனே சிரஞ்சீவியனுமானே 
கோபாலரெகுராமர் தன்னுடைய 
கிருபைதானிப்போதானிருந்தால் 
யிப்போதுயென் முன்னே வரவேணும் 
என்று வாய்வு பகவான் நினைத்தபோது , 
அனுமார்க்கு அசனீசவாக்குப்பிறந்ததுவே 
அப்போது விசு ( வ ) ரூபங்கொண்டெழுந்து 
வாய்வுபகவான் முன்வந்து சேற்ந்தான் 
வந்து பிதாவையுந்தெண்டஞ்செய்து 
மயில்ராவணனைக்கண்டு கோபங்கொண்டு 
வாலினால் மயில்ராவணனைக் கட்டிக்கொண்டு 
தண்டாயுதத்தடி கையிலெடுத்து 
மயில்ராவணன் சிரசில் தானடிக்க 
மண்டயது தான் பிளந்திடுமாம் 
அடித்துப்பொடி பொடியாய்த் தானொறுக்கி 
யெலும்புகளெல்லாம் பொடியாக 
பொடியாக சதைத்துக் கொன்றுபோட்டார் 
புகள் சிறந்த போரனுமாரும் 
அப்போது பிதாவையும் அடிதொழுது 


9460 


9465 


9470 


9475 


9456. வாயு > வாசு ( பே.வ. மா ) - காற்று 
9473. சதைத்து - நையச்செய்து 


275 


9480 


9485 


9490 


அடிபணிந்து அனுமார் தெண்டஞ்செய்து 
வாய்த்த அனுமாரும் அப்போது 
வாய்வு பகவானிடம் அரசிருந்தார் 
அப்போது அந்த மயில்ராவணன் 
மாய்கை செய்து அவன் திரேகமெல்லாம் 
திரட்டி உயிருண்டாக்கி ஒளித்துக்கொண்டான் 
ஒளித்த மயில்ராவணன் அப்போது 
உகந்த மதயானை ரூபமானான் 
அப்போது தூரதண்டி தானுங்கண்டு 
அனுமாரிடத்தில் சாடைசெய்தாள் 
சாடை செய்திட போரனுமார் 
அப்போதுயானயைக் கண்டுகொண்டார் 
கண்டவுடன் அனுமார் கோபங்கொண்டு 
கனத்தயானையைத் துடர்ந்துவந்து 
வந்துயானையத்தான் பிடித்து 
மண்டை பிளக்கத்தானடித்தார் 
அப்போதுமயில் ராவணனேது செய்தான் 
யிருபரியந்தம் நாம் யிருபேரும் 
மாய்கையாயிருந்து யுத்தஞ்செய்து 
நான் உன்னைலேசாய் விடமாட்டேன் 
என்று மயில்ராவணன் தானுரைக்க 
உரைத்த வாற்த்தையை அனுமார்கேட்டு 
பாபபிரம சொரூபத்தைத் தானினைத்து 
பெரியோர்கள் யாவரையுந் தான்மதித்து 
கதியே துணையென்று நிற்க்கும்போது 
கடுக அரக்கன் மயில்ராவணனும் 
அனேகசரங்கள் தொடுத்துவிட்டான் 
அதுகண்டு அனுமார்தானுமப்போ 
அரிராமர் கிருபையால் கணைதொடுத்தார் 
யிப்படியிருவரும் சரந்தொடுக்க 
ஒருவர்க்கொருவர் தோர்வையில்லை 
யிப்படியிருக்கிற வேளையிலே 
விசுபரூபந்தானெடுத்து 
பூமி ஆகாசமுட்ட தானெழும்பி 
சாடினான் மயில்ராவணன் பேரில் 
தடியினாலவனைத்தானடித்து 
சத்துரு சங்கார வேலவரை 
வேலவர்கந்த சுவாமியைத்தானினைத்து 


9495 


9500 


9505 


9510 


9485. சாடை- கண்சாடை 
9512. வேலவர்- முருகன் 


276 


வேலாயுதத்தை யெடுத்துயெய்துவிட்டார் 
வேலாயுதமது தானுஞ்சென்று 

9515 
மெய்ப்பாக அரக்கன் மார்வைப்பிளந்ததுவே 
பிளந்து திரும்பி அனுமாரிடம் வந்ததுவே 
வந்தவுடனந்த மயில் ராவணன் 
மாண்டு போனவன் உயிரெழும்பி 
வந்து நின்றதை அனுமார்கண்டு 

9520 
அனுமான் தரரதண்டியிடம் மயில் ராவணன் 

மாய்கைபற்றிக் கேட்டல் 
அப்போது தூரதண்டியிடம் 
அருகே சென்றந்த அனுமாரும் 
தூரதண்டியைத்தான் பாற்த்து 
கேள்க்கவேணுந் தூரதண்டிகையே 
யிந்த மயில் ராவணன் தன்னையுமோ 

9525 
யேழுதரம் நானுங் கொன்றுபோட்டேன் 
மாண்டுபோனவன் உயிர்தேறி 
வந்துவிடுகிற மாயமென்ன 
அவனுடை சூத்திர மாய்கைதன்னை 
யின்னவிதமென்று தெரியுதில்லை 

9530 
உன்னுடைய தமயனல்லோ மயில்ராவணன் 
உனக்கு அவன்வரலாறு தெரியாதோ 
என்று அனுமாருந்தான் கேள்க்க 

தரதண்டி செய்தி கூறல் 
நேற்றிரவில் நானும் விசார முற்று 
நித்திரை செய்திருந்தேன் சுவாமி 

9535 
பூரணநித்திரை சமையமதில் 
புகள்ந்து என்னுட மணவாளர் 
என்னருகே வந்துயிருந்து கொண்டு 
உரைத்த காரியம் அத்தனையும் 
உண்மையாயுரைக்கிறேன் கேட்டருளும் 

9540 
எனது பத்தினியே தூரதண்டி 
யேது கிலேசம் உந்தனக்கு 
கிலேசம் ஒன்றும் நீ நினைக்கவேண்டாம் 
உன்னுடைய அண்ணன் மயில்ராவணன் 
என்னையும் வெட்டிக்கொன்றானே 

9545 
யிப்போது அவனுடைய மாய்கை தன்னை 
உரைக்கிறேன் நீயுங்கேட்டுக்கொள்வாய் 
ஆதிநாளையிலந்த மயில் ராவணன் 
ஆதிபரமசிவன் தன்னிடத்தில் 
வரம்பெறவேணும்மெனநினைத்து 

9550 


277 


9555 


9560 


9565 


பரமசிவனுக்காகத் தானிருந்து 
பண்பாகத்தவசிருந்தானவனும் 
மகாதேவர் அரக்கனைத்தான் பாற்த்து 
வல்லரக்கா மயில்ராவணனே 
யேதுக்காக நீ தவசிருந்தாய் 
என்று மகாதேவர் கேட்டபோது 
வல்லரக்கன் மயில்ராவணனும் 
மகிள்ந்து கேட்டவரமதனை 
உரைக்கிறேன் எனது பத்தினியே 
என்னுடன்சத்துராதிவந்தெதிர்த்தால் 
என்னைச்செயிக்க முடியாமல் 
வரந்தர வேணும் மகாதேவா 
என்று அரக்கன் கேட்டபோது 
மகாதேவர் சுவாமிமன திரங்கி 
வல்லரக்காமயில் ராவணனே 
நீகேட்டபடிவரம் வேணுமானால் 
கிருபையுடன் நானுமுரைக்கிறேன் 
விந்தியாசிலபறுபதத்தில் 
ஐந்துகுகையதுயிருக்கிறது 
ஐந்துகுகைக்குள் நடுவாக 
ஐந்து துவாரமதுயிருக்கிறது 
ஜந்து துவாரத்துக்குள்ளேதான் 
ஐந்து வண்டு களானதுதான் 
யிரூக்கிறது காணந்த வண்டுகழும் 
அந்த வண்டுகள் யிருக்கும்வரை 
உனக்குசத்துராதி தானும்யில்லை 
என்றுமகாதேவர் தானுரைக்க 
மயில்ராவணன் வரம் பெற்றுக்கொண்டு 
பாதாளயிலங்கைக்குத் தானும் வந்தான் 
யிப்படியிருக்கிற நாளையிலே 
யிசைந்து தூரதண்டி பற்தாவும் 
தூரதண்டியிடஞ் சொற்ப்பனமாய் 
உரைத்த வசனமதை விபரமாக 
ராமச்சந்திரபகவான் யிடமதில்போய் 
உரைத்திடுவாயெந்தன் தேவியரே 
என்றுரைத்த சொற்பனந்தான் கேட்டு 
ரெகுராம தூதரிடம் வந்து சொன்னாள் 


9570 


9575 


9580 


: 9585 


9568. விந்தியாசில -மலையின் பெயர் 
9573 , வண்டு - ஒரு பூச்சி 
9582. சொற்ப்பனம் - கனவு 


278 


9590 


9595 


அனுமான் மீண்டும் மயில்ராவணனை 

தாக்கல் 
ரெகுராமர் தூதன் கேட்டுக்கொண்டு 
அம்மாதூரதண்டிகையே 
அரக்கன் தனையிப்போக் கொன்றிடுவேன் 
என்றுரைத்து அனுமாருந்தானெழும்பி 
யேற்ற மயில்ராவணனருகே வந்து 
அட்டா ராக்ஷதப்பயலே நீ 
ஓடிப்போகலாம் யெனநினைந்து 
நிற்க்கிறாயோடா யென்றுரைத்து 
வாலினாலே ராணிதனைத் தானுங்கட்டி 
ராமச்சந்திர பகவானையும் 
கற்ப்புடைய சீதைத்தாயாரையும் 
கருத்தில் நினைத்து உச்சரித்துக் கொண்டு 
விந்தியாசல பறுபதத்தில் 
பறுபதத்தில் அனுமார் வலதுகாலை 
அரக்கன் மயில்ராவணன் நெஞ்சதிலே 
யிடதுகாலைப் பிலத்துடன் மிதித்தனுமான் 
பறுபதத்தில் ஐந்து குகைகண்டு கொண்டார் 
அதன் மத்தியில் யிருக்கிறதுவாரத்தையும் 
துவாரத்தையும் அனுமார் கண்டுகொண்டார் 
அந்தத்துவாரம் ஐந்தையுந்தான் 
யிடது உள்ளங் கையால் மூடிக்கொண்டு 
வலதுகையை துவாரத்துக்குள் புகுதவிட்டு 
தடவிப்பிடிக்கையில் வண்டுகளைந்தும் 
ஆஞ்சநேயர் கை வருவதைக்கண்டு 
வெளியே பிறப்பட்டு போவோமென்று 
வாசலில்வந்துபாற்க்கும் போது 
வாசல்மூடிருப்பதைதானுங்கண்டு 
வெளியே போகாமல் தான் பயந்து 


9600 


9605 


9610 


-- 


9615 


உடனே ஒளித்தங்கேயிருந்ததுவே 
அனுமார் உபாயஞ்செய்து விரலினாலே 
பிடித்துநகத்திலே கோற்த்துக்கொண்டு 
ரண்டாந்துவாரம்யிருக்கும் வண்டதனை 
விரல்நகத்தினால் பிடித்துக்கோர்த்துக்கொண்டு 


H 


9620 


9605 மத்தியில்- நடுவில் 
9609. புகுத - புகும்படி 
9617. உபாயம் - வழிமுறை 
9618. கோற்த்து- நுழைத்து ; செருகி 


279 


மூன்றாம் நான்காம் தூவாரத்தில் 
அதிலிருந்த வண்டுகள் தன்னையுமே 
ஐந்தாந் துவாரத்திலிருந்த வண்டதையும் 
அனுமார்க்கரத்தினால் பிடித்துக்கொண்டு 
ஐந்து வண்டையும் நசுக்கிமாய்த்துப் போட்டார் 9625 

மயில் ராவணன் மடிதல் 
மயில் ராவணனைத் தேடிவந்து 
அவனுட திரேகத்தில் பிரவேசிக்க 
மயில் ராவணனுட பிராணமது 
தன்னுடலில் புகுந்ததுவே 
புகுந்ததை அனுமார்தான் பாற்த்து 

9630 
மயில்ராவணன் சிரசையறுத்துவிட்டான் 
உடனேமாண்டுதான் போனானே 
அனுமான் நீலமேகனிடம் மயில்ராவணனுக்கு 

இறுதிச்சடங்கு செய்ய கூறல் 
யிப்படியிருக்கிற வேளையிலே 
யிசலுடன் அனுமாரேது செய்தார் 
தூரதண்டி நீலமேகனையும் 

9635 
துருசமுடனவர்தானளைத்து 
உடனேயிருவரும் வந்து சேற்ந்தார் 
நீலமேகன் தனைப்பாற்த்து 
அடேதம்பி வாடா நீலமேகா 
மயில் ராவணனுக்கு உத்தரகிரிகை முதல் 

9640 
எவ்வண்ணம் முடிக்க வேண்டுமோநீ 
அவ்வண்ணம் முடித்து நீ வருவாய் 
சூரிய உதயமாகு முன்னே 
ராம லெட்சுமணாளைக் கொடுபோகவேணும் 
பின்பு ராவண சம்மாரஞ்செய்யவேணும் 

9645 
ரூபவதி யென்கிற பெண்ணையுமோ 
உந்தனக்கு விவாக முடிக்கவேணும் 
பட்டாபிசேகஞ் செய்துதர வேணும் 
தாகமதுதான் செய்து ஆஞ்சநேயர் 
அரண்மனை தன்னில் போய்ச்சேற்ந்தார் 

9650 


9625. மாய்த்து - கொன்று 
9628. பிராணம்- உயிர் 
9632. மாண்டு - இறந்து 
9640. உத்திரகிரிகை- இறந்தபின் செய்யும் சடங்கு 
9647. விவாகம் - திருமணம் 
9648. பட்டாபிசேகம் 

முடிசூட்டு 


280 


நீலமேகன் மயில் ராவணனுக்கு 

இறுதிச்சடங்கு செய்தல் 
அப்போது நீலமேகனவன் 
ராக்ஷதபிறாமணாளைவரவளைத்து 
மயில் ராவணன் அவன் தனக்கு 
அக்கினிநமஸ்காரந்தானுஞ்செய்து 
நீலமேகலுந்தூரதண்டியமாய் 

9655 
தானஞ்செய்துதான் முடித்து 
அரண்மனையில் வந்து நீலமேகன் 
ஆஞ்சநேயரை அடிதொளுதான் 

அனுமான் நீலமேகனுக்குப் பட்டம்சூட்டல் 
ஆஞ்சநேயர் தானுமப்போ 
மாதங்கியைத்தான் பாற்த்து 

9660 
வாரும் அம்மா மாதங்கியே 
ஆகாசவாணி சொன்னவாக்குப்படி 
உன்குமாரத்தியை நீலமேகனுக்கு 
விவாக முடித்துவையுமென்றுரைக்க 
சுவாமி உங்களிஸ்டப்படி 

9665 
செய்கிறேனென்றும் உறுதி சொன்னாள் 
ரூபவதியை அளைத்துக்கொண்டுவந்து 
ஆபரணங்களையலங்கரித்து 
சிறந்த மணிமேடைப்பந்தல் செய்து . 
சிங்காசனமதில் தானிருத்தி 

9670 
சிறப்பாய் விவாகமது முடித்துவைத்தார் 
அப்போது ஆஞ்சநேயர் தான் பாற்த்து 
வாரும்பிள்ளா நீலமேகனே 
உனக்கு பாதாள யிலங்கைதன்னை 
ராச்சியபரிபாரம் செய்யும்படி 

9675 
மகிடமுடியது தரித்துவிட்டேன் 
சுகமாயிருந்து நீ ராமமூற்த்தியை 
நினைத்து நீ யெப்போதும் நீ துதித்தால் 
சிரஞ்சீவியாய் வாள் வாயென்று 
சிறந்த அனுமாருரைத்து விட்டார் 

9680 


9652. ராக்ஷத பிராமணாள் - ராக்ஷதர்க்கு சடங்கு முறைகள் 

செய்யும் பார்ப்பனன் 
9663. குமாரத்தி - மகள் 
9673. பிள்ளா--- சிறியோரை அழைக்கப் பெரியோர் பயன் - 

படுத்தும் ஒரு சொல் 
9675. ராச்சியம் - தேசம் 
9675. பரிகாரம் - நிருவாகம் 
9676. மகிடமுடி -- மணிமுடி ( தலையணி ) 
9679. சிரஞ்சீவி- நெடுங்காலம் வாழ்வோன் 


281 


அனுமான் பரிசுகள் பெறல் 
அனுமார் தூரதண்டியைப் பாற்த்து 
நீகேட்டபடி நீலமேகனுக்கு 
பட்டமது கெட்டிவைத்தேனிப்போ 
அப்போது அனுமாரானவரும் 
யினக்குசிலவு கொடுமெனவுரைக்க 

9685 
அப்போது தானந்ததூரதண்டி 
பொக்கிஷத்தை யவள் தான் திறந்து 
புகழுடன் அனேக திரவியத்தை 
குவித்துத் தெண்டஞ்செய்து அடிதொழுதாள் 
அப்போது அந்த அனுமாரும் 

9690 
கண்டேன் களிகூர்ந்தேன் பண்பாக 
யிந்தக்கூட்டத்தார் யாவருந்தானறிய 
எடுத்து வந்தபொக்கிசந் தனிலேதான் 
எடுத்துக் கொடுபோய் வையுமென்றார் 
எடுத்ததிரவியத்தை பொக்கிசத்தில் 

9695 
கொண்டுபோய் வைத்தார் அப்போது 
குளிர்ச்சையாய் தாயுமகனுமாக 
கெம்பீரமாய் ஆஞ்சநேயரிடம் 
அன்பாக அவர்கள் நிற்கும் நேரம் 
அப்போதுதானந்த அனுமாரும் 

9700 
அன்பாக விடைகொடுத்துயிருக்கும்படி 
உத்தரவு செய்தார் அனுமாரும் 
உடனே மச்சவல்லபன் தன்னிடத்தில் 
யிந்தப்பாதாள யிலங்கை பட்டணத்தை 
உன்னுடன் ஒப்புவித்தேன் இப்போது 

9705 
நீலமேகனுட சொல்ப்படிக்கு 
மந்திரியாகத் தானிருந்து 
பாதுகாத்து வருவாயென்றுரைத்தார் 
ராமலெட்சுமணளை வைத்திருக்கும் 
யிடத்தில் வந்தார் அனுமாரும் 

9710 
அனுமான் பூமாதேவியிடத்தில் வந்து இராமர் 
இலெட்சுமணர் இருக்கும் பெட்டியினைப்பெறல் 
பூமாதேவியே அம்மாநீ 
ராமலெச்சுமணாளைத்தடையில்லாமல் 
கொடுமென்றவருமுரைத்திடவே 


9683. கட்டி > கெட்டி ( பே.வ.மா ) 
9685. செலவு > சிலவு ( பே.வ.மா ) - தனக்காகிய செலவுகள் 
9688. திரவியம் - நிதி ; பொருள் ; பொன் 
9697. குளிர்ச்சையாய் - மனக்குளிர்ச்சியுடன் 


282 


9715 


9720 


9725 


பூமாதேவிதான் பாற்த்து 
அனுமார் கையில் பெட்டகத்துடன் 
தூக்கிக்கொடுக்க அனுமார்வாங்கிக்கொண்டு 
பெட்டியுடன் அனுமார்போகலுற்றார் 

அனுமான் பெட்டியுடன் புறப்பட்டுவரல் 
போகவே பாதாளயிலங்கைவிட்டு 
தாமரைத் தடாகத்துக்குள்ளேவந்து 
அவ்வளித்துவாரத்தைத்தான் பாற்த்து 
அனுமார் கையில் பெட்டகத்துடனே 
பாற்க்கையில் மூடப்பட்டிருந்ததுவே 
அடுத்தபக்கம் காவலாயிருக்கின்ற 
வாய்வுபகவானைக்கண்டு அனுமாரும் 
கிட்ட அருகில்வந்து தெண்டஞ்செய்து 
வளிவிடவேணுமென்றுரைக்க 
அனுமார்வந்துவிட்டாரென்று வளிவிடவே 
அனுமார் பெட்டகத்தையெடுத்துக்கொண்டு 
அந்தத்தாமரைத்தண்டுவளியாக 
அதிசீக்கிரமாகத் தானெழும்பி 
வாயுவேகமாய் வரும்போது 

அனுமானை யாவரும் வரவேற்றல் 
சுக்கிறீபன் அங்கதன் நீலன் நளன் 
சாம்புவன் விபூஷணப்பெருமாழுடன் 
யாவரு ஒன்றாய்க்கூடிக் கொண்டு 
பாற்த்திருக்கும் அந்தவேளைதன்னில் 
அனுமார் வருவதைக்கண்டார்கள் 
அனைவரும் யெதிர்சென்று அளைத்துக்கொண்டு 
கூட்டமாக வந்துசேற்ந்தார்கள் 
ஆஞ்சநேயர் பெட்டியுடன் 
சிறிராம லெச்சுமணாளை அசையாமல் 
எப்போதும் முன்னிருந்தயிடமதிலே 
வைத்துப் பிரதெட்சணமாகவந்து 
விபூஷணர் யாவருந்தான் சேற்ந்து 
யிடம்புரி வலம்புரியாக வந்து 
தோத்திரஞ்செய்து நிற்க்கையிலே 
சூரியபகவானுதயமாகி வந்தார் 


9730 


9735 


9740 


1 


9745 


9742. பிரதெட்சணமாக வந்து - வலமாகச் சுற்றிவந்து 
9744. யிடம்புரிவலம்புரி : - இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் 


283 


இராமலெட்சுமணர் நித்திரை தெளிந்தெழுதல் 
உடனேசிறிராமலெச்சுமணாளை 
வைத்திருந்தப்பெட்டி யானதுதான் 
மாயம ( ப ) ய்கண்ணுக்குத் தெரியாமல் 
மறைந்துபோனதே அப்போது 

9750 
சிறிராமலெச்சுமணாள் அப்போது 
நித்திரைதெளிந்து யௌந்தார்கள் 
ஆகாசமார்க்கத்தில் தேவரெல்லாம் 
புஸ்ப்பமாரிபொளிந்தார்கள் 
மங்களவாள்த்துப்பாடினார்கள் 

9755 
நாலுமாதர் நடனமாடினார்கள் 
தேவகணங்கள் கூத்தாடினார்கள் 
ராமரும்லெச்சுமணரும் அப்போது 
ஆருடன்போர்செய்தோமென்றுரைத்தார் 
சாம்புவர்தானும் அப்போது 

9760 
ராத்திரிகாலம் நடந்தபுதுமைகளை 
நன்றாய்விவரித்துச் சொல்லலுற்றான் 
உரைத்துராமச்சந்திர பகவானைப்பாற்த்து 
யினிமேல்சும்மாயிருக்கக்கூடாது 
ராவணசம்மாரஞ் செய்யவேணும் 

9765 
என்று சாம்புவருரைத்தபோது 
யாவருஞ்சந்தோச மடைந்தார்கள் 
இராவணன் வேவுகாரர்களை அனுப்பி 

செய்தி அறிதல் 
அப்போது தானந்தவேளையிலே 
யிலங்கைப்பட்டணமானதிலே 
ராவணன்ஸ்திரிகழுடனேதான் 

9770 
சரசஉல்லாசமாய்ச் சிரித்துக்கொண்டு 
யிருக்கும்போது சூரிய உதயகாலம் 
சூரியபகவன் உதித்தவுடன் 
தேவர்கள் வேடிக்கைப்பாற்பதுவும் 
மேளவாச்சிய முளங்குவது 

9775 


! 


9754. புஸ்ப்பமாரி - பூமழை 
9756. மாதர் - பெண்கள் 
9757. கணங்கள் - கூட்டம் 
9757. கூத்து - நாடகம் 
9770. ஸ்திரி - பெண் 
9771. உல்லாசமாய் மகிழ்ச்சியாய் 
9775. வாச்சியம் 

இசைக்கருவிகள் 


284 


9780 


9785 


UN 


9790 


முக்கியமாய்த் தேவாரம் பாடுவதும் 
யிந்தத்தொனியது யாவ ( ற் ) றையும் 
ராஷதஸ்திரிகள் கேட்டுக்கொண்டு 
ராமலெச்சுமணாள் இருவரையும் 
மயில்ராவணன் அவன் தானும் 
பாதாளலோகங் கொடுபோயிருந்தான் 
யிதனைசந்தோசமுஞ்சவுரியமும் 
யிப்போது வரக்காரணம்வின்னதென்று 
மனதில் உச்சரித்து ராவணனும் 
வேவுகாரர் நால்வரை வரவளைத்து 
தாளயிலங்கைக்கு நீங்கள் சென்று 
விசாரித்து வாருங்களென்று அனுப்பிவிட்டார் 
அரக்கன் ராவணனுரைத்தபடி 
ஓடிவேவுகாறர் தானுஞ்சென்று 
பாதாளயிலங்கைக்கு போகாமல் 
வானரச்சேனைகள் யிருக்கும் யிடம் 
வந்து விசாரிக்கும் வேளையிலே 
ராமலெச்சுமணாள் யிருவர்கழும் 
சுகமாய் இருப்பதைத்தானும்பாற்த்து 
சீக்கிறம் வேவு காறர்திரும்பிவந்து 
ராவணன் முன்பில் வந்து நின்றார்கள் 
வந்து நின்று வேவுகாறர்கழும் 
வாய்த்த ராவணனோடுரைக்கலுற்றார் 
யிலங்கைக்கதிபதியே மகாராசனே 
சிறிராமலெச்சுமணாள் யிருவர்கழும் 
சுகமாயிருக்கிறார்களென்று ரைக்க 
ராவணனும் அப்போதுகிலேசமுற்று 
மயில்ராவணனைக் கொன்றுவிட்டார்களோ 
என்னமாயமோ தெரியுதில்லை 
அல்லது அந்த மயில் ராவணனும் 
ராமலெச்சுமணாள் இருவரையும் 
கொண்டுபோகாமல் அவன் தானும் 
யிப்படிப்பலபல விதமாக 
ஆலோசனைகள் தானுஞ்செய்து 
யெட்டுபேர் வேவுகாறர் தனையளைத்து 
நீங்கள் சீக்கிறமாகத்தானும் 
பாதாயிலங்கை தன்னில் சென்று 
மயில்ராவணனுட வரலாறெல்லாம் 


9795 


9800 


9805 


9810 


9784. உச்சரித்து - எண்ணி 
9795. சீக்கிறம் - விரைவில் 


285 


அறிந்து வாருங்க யென்றுரைத்தான் 
வேவுகாறர்விடை பெற்றுக்கொண்டு 


9815 


9820 


9825 


போய்விட்டார் வேவு காறரப்போ 
தாமரைக்குளத்தண்டருகே வந்தார் 
வந்தவர்கள் அங்கே பாற்க்கும் போது 
ராக்ஷதர் ஒருவரும் யில்லாமல் 
நீலமேகனையுங் கண்டார்கள் 
மயில் ராவணன் யெங்கே யென்று கேட்டார்கள் 
காவலரவருந்தான் கேட்டு 
ஆரடா நீங்கள் தூதுவரோ 
யிலங்கைராவணன் பேச்சையுந்தான் 
உரைத்தகாறணம் யின்னதென்று 
கெற்ச்சிதமாய்ப் பல்லுகளைத்தான் கடித்து 
கடித்துப்படபடென்றே யெழுந்து 
கருதிக்கோபமது தானுங்கொண்டு 
பிடரியைப்பிடித்து தள்ளுமென்றார் 
உரைத்த வாற்த்தையைத்தான் கேட்டு 
உத்தவேவு காறரெட்டுப்பேரும் 
காவல் செய்திருந்தவர்கழுடன் 
காலில்விழுந்து தெண்டஞ்செய்து 
எழுந்து நடுநடுங்கித்தானோடுங்கி 
சொல்லுவார்கள் அதைதூதுவர்கள் 


9830 


9835 


9840 


அய்யாகாவலர்களே யெங்கழுக்கு 
அந்தமயில்ராவணன் தன்னுடைய 
விரத்தாந்தமதை உரைக்கவேணுமையா 
வாருங்கள் வேவுகாறர்களே 
ஆஞ்சயநேயர் மயில்ராவணனை 
அதஞ்செய்து வதைத்துவிட்டார்காண் 
நீலமேகனுக்கு முடிசூட்டி 
பாதாள யிலங்கை ஆழும்படி 
ஆழும்படிப் பட்டங்கட்டிவைத்து 
ராமச்சந்திரபகவானையுந்தம்பியையும் 
யெடுத்துக்கொண்டு போனார்காண் 
நீலமேகன் உத்தரவில்லாமல் 
யாருமொருவரையும் விடமாட்டோம் 
யினிமேல் நீங்கள் நிற்கக்கூடாதென்று 
போய் விடுங்களென்று உரைத்தபோது 


9845 


9850 


9829. பிடரி - கழுத்தின்பின்பகுதி 
9838. விரத்தாந்தம் - வரலாறு 


286 


9855 


என் 


9860 


9865 


அவ்விடத்தை விட்டு தூதுவர்கள் 
யிலங்காபுரி வந்துசேற்ந்தார்கள் 
ராவண சூரன் முன்பில் வந்து 
மயில்ராவணன் அவன் படைகளையும் 
கொன்று அதஞ்செய்து போட்ட பின்பு 
பாதாளயிலங்கை ராக்ஷியத்தை 
நீலமேகனுக்கு முடிதானுஞ்சூட்டி 
பட்டந்தரித்து ஆண்டு வாறார் 
றுதூதர்கள் தான் கூற 

இராவணன் மயக்கமடைதல் 
அவ்விசயம் ராவணன் கேட்டபோது 
சிங்காசனத்திலிருந்தவன் தான் 
திகலடைந்து கீவே விழுந்துவிட்டான 
கறட்டுக்கறட்டென்று முறட்டையிட்டு 
புரண்டுமூற்ச்சையாய்க்கிடக்கும்போது 
ராவணனை மகோதரமந்திரிதான் 
ஆயாசந்தீரத்தான் பாற்த்து 
அந்த ராவணனைத் தூக்கி வைத்து 
சொஸ்த உபகாரந்தானும் செய்து 
மூற்ச்சை தெளிந்தபின் அவன் தனக்கு 
தேறுதல் மகோத (தரன் உரைக்கலுற்றார் 
அப்போது ராவணன் மந்திரியே 
ஆராய்ந்து சொல்லுமந்திரியே 
யினிமேல்யென் புத்தி சொல்லாது 
எனது சரீரமும் நிலவாது 
என்று ராவணன்கிலேசமுற்று 
யுத்தத்திற்குப் போக வேணுமென்று 
தேரைக்கொண்டுவரச்சொல்லியவன் 
தேரின் பேரிலேயேறிக்கொண்டான் 

இராவணன் போருக்கு வரல் 
யிந்திரனென்ற கும்பகற்ணன்பட்டான் 
யினிமேல் ராவணன் வருவானெந்து தான் 


9870 


9875 


9880 


9860. விசயம் -- செய்தி 
9863. கறட்டுக்கறட்டென்று - ஒலிக்குறிப்புச்சொல் 
9863. முறட்டை -- குறட்டை 
9866. ஆயாசம் - மயக்கம் 
9868. சொஸ்த- குணமடைய 
9873. சொல்லாது - செல்லுபடியாகாது 
9878. தேரின் பேரிலே - தேரின் மீது 
9880. வருவானென்று என்பது வருவானெந்து என்று எழுப் 

பட்டுள்ளது . 


287 


அம்புவிமெய்க்கராமர்சரத்தாலே 
ராவணனும் படுவானென்றாடினார் 
வந்தசேனையுங்கும்பகற்ணனுமே 
வானரப்படையானது மன்னரும் 
செய்தி கேட்டந்த ராவணனப்போது 


9835 


9890 


சிந்தைமெய்க்கச்சிதறவே கொன்றதை 
தன்மையான சகோதரன் பட்டதை 
தாட்டையாலே சடைத்து புலம்பியே 
யிம்மைதன்னில்யெவராகிலும்யிப்போ 
யிருப்ப( த் ) தாரு பிறப்பது நிச்சயம் 
யிந்தவாறே விதிவந்துதென்றுதான் 
யிருந்தபாளையம் ஒக்கயிளக்கியே 
வந்தசேனையுடன் களந்தன்னிலே 
வாறதாரினிபோருக்கென்றானவன் 

இராவணன் போரில் மடிதல் 
கண்டுராமருஞ்சந்தோசமாகவே 
கணைகள் தன்னை தெரிந்தேயெடுத்தவர் 
பண்டு முன்னாள் விதித்தவிதியென்று 
பார்ரபோர்க்களந்தன்னிலே வந்தனர் 
வந்தராமரைக்கண்டந்த ராவணன் 
மடமடத்தவன்தேரை நடத்தியே 
முடுக்கியேசரந்தன்னைத் தொடுத்தானே 
முந்தவேபளிமீள் வேனென்றுசொல்லியே 
மன்னன்ராவணன் விட்டசரமெல்லாம் 
வாளியாலே அறுத்தாரே ராமரும் 
யின்ன முண்டோசரமென்றார் ராமரும் 


9895 


9900 


9905 


யேகினார்கையில்சக்கிறந்தன்னையும் 
சென்றுராவணன்பத்து முடியையும் 
சேர ஒன்றாயத்துத்தப்பாலேகினார் 
பண்டுபோலசிறிராமச்சந்திரன் 
பாரராவணன் பட்டு விழுந்தானே 
மலைகயிலாசமூற்த்தி மனமது மகிளச்சென்று 
வல்லமையாய்யிலங்கைதன்னில் 


9910 


9888 தாட்டை - அகந்தை 
9892. ஒக்க - எல்லாம் ; யிளக்கி - எழுப்பி 
9900 மடமடத்து - விரைந்து 
9904. வாளி - அம்பு 
9906. சக்கிறம் - சக்கராயுதம் 
9907. அத்து - அறுத்து 


288 


9915 


9920 


9925 


வாள்ந்து கொண்டிருக்கும் நாளில் 
குலைப்படத்தவங்கள் பெற்று 
கொடுமையால் ராவணனைத்தான் 
தலையதுபத்தும் அத்து 
தரணியில் விழுந்தானன்றே 
விழுந்தான் தளமதில் ராவணனும் 

இராமர் விபீசணருக்குப் பட்டஞ் சூட்டல் 
விம்மியழுதாரே விபூஷணரும் 
குழுந்தமொளிசொல்ல ராமருந்தான் 
கூண்ட திருமுடி அரசுவைத்தார் 
வைத்தார் அரிராமர் விபூஷணருக்கு 
வாள்ந்திருப்பாயே யிலங்கை யென்றார் 
மெய்த்துதேவரும் யிருள் சிகழும் 
விண்ணுமண்ணுள்ள அரசர்கழும் 
பட்டான் ராவணன் பட்டானென்று 
பரவித்தவர்கழுஞ் சந்தோசமாய் 
கட்டாயிருந்தப்போ சீதையாலே 
கடியராவணன் பட்டானென்பார் 
ராமச்சந்திரன் கையால் ராவணனும் 
நல்லமுடி.பத்தும் பிளந்தானென்பார் 
நேமநிஸ்டையால் விபூஷணனும் 
நெடியதவம் பெற்றான் யிலங்கையிலே 
என்றுவானவர் தேவரெல்லாம் 
யின்பமுடன் களிகூர்ந்திருந்தார் 
இராமர் சீதை பரிவாரங்களுடன் 

அயோத்திக்கு வரல் 
நன்றுபெருமாழும் விபூசணர்க்கு 
நலமுடன் யிலங்கைப்பட்டம்வைத்து 
யிருந்தே யிலங்கையை ஆள்வாயிப்போ 
என்று பெருமாழும் அருள்புரிந்து 
மருந்துபோலொத்த சீதைதன்னை 
வருந்திராமரு மனமகிள்ந்து 
மகிள்ந்து சீதையுஞ்சந்தோசமாய் 
வாய்த்த சிறைவிட்டு மன்னரிடம் 
புகழ்ந்து திரூமனங்களி கூர்ந்து 
போத்தி வணங்கித் தொழுது நின்றாள் 


9930 


9935 


9940 


9945 


9920. குளிர்ந்த > குழுந்த ( பே.வ.மா ) 
9927. பரவித்து- வாழ்த்தி 
9932. நேமநிஸ்டை - முறையானதவம் 


289 


19950 


வலியராவணன் தன்னைக்கொன்று 
நானிலந்தன்னில் விபூசணருக்கு 
நல்ல முடிசூட்டி அரசுவைத்தார் 
சீதையும்ராமரும் லெச்சுமணரும் 
சிறந்தயெழுபது வெள்ளச்சேனை யுடன் 
பாதைநோக்கியே வளிநடந்தார் 
பாரளந்தோரும் யிலங்கைவிட்டு 
சமரிவன்வாசந்தான் கடந்து 
தம்பியும் ராமரும் சீதையுமாய் 
அரக்கர்கிளைகளை வேரறுத்து 
அய்யோத்தியாபுரி தன்னில் வந்தார் 

அசலவ சுவாரி கதை 


9955 


19960 


9955 


ஆடிகளித்தொரு ஆவணி முதத்தெய்தி 
அய்யோத்தி நாட்டிலே ராமர்வந்தார் 
மாதமூன்று பயிர்விளையும் 
வருசமூன்று பயிர்விளையும் 
வயல்களெல்லாஞ் சென்னல் கன்னல் 
வரப்பெல்லாம் முத்துருள 
தேசமெல்லாம் புகள்சிறக்க 
செல்வ அய்யோத்தி மாநகரில் வந்தார் 
வந்தார்ராமர் வந்தாரென்பார் 
வண்ணத்தெருக்களை யலங்கரிப்பார் 
தெருக்களென்ற தெருக்களெல்லாம் 
தெருவில்தோறணங் கெட்டிடுவார் 
வேப்பிலைமாவிலை தோரணங்கள் 
விரைவாய்த்தோறணங் கெட்டிடுவார் 
வாளைகரும்புகள் நாட்டிடுவார் 
மல்லிகை பிச்சி தூக்கிடுவார் 
மஞ்சள்பொடியோடு செங்கல்பொடி 
வாசலெல்லாஞ் கோலஞ்செய்வார் 
கமுகின்குலைகளை தூக்கிடுவார் 
கார்வணர் சுவாமி வந்தாரென்பார் 
வாறவாற தெருக்களெல்லாம் 
மல்லிகை செண்பகந் தூக்கிடுவார் 
பைங்கிளிலெச்சுமி வந்தாளென்று 
பச்சைப் பழுக்காய் நிரத்திடுவார் 


19970 


9975 


9980 


9957. ஆடி , ஆவணி - மாதங்கள் 
9957. முதத்தெய்தி - முதல்நாள் 
9961. சென்னல் கன்னல் - நெல்வகைகள் 
9980. பழுக்காய் - கமுகின் பழம் 


290 


இராமரை பலரும் வந்து காணல் 
சித்திரவன்ன மேடையிலே 
சிறிராமர்வந்து கொலுவிருக்க 
தம்முடதம்பி பரதாள் வான் 
சத்துருக்கன் வந்தடி தொழுதான் 
கோசலைகைகேசி சிமித்திரரசி 


9985 


9990 


9995 


கொடியிடைமார்கள் வந்துகண்டார் 
அய்யோத்தியாபுரி சனங்களெல்லாம் 
அச்சுதராமரை வந்துகண்டார் 
தேசமெல்லாம் தான் வாளவென்று 
சிம்மாசனத்திலே வீற்றிருந்தார் 

இராமர் பரதன் உரையாடல் 
பள்ளிகொண்டதோர் பெருமாழும் 
பரதாள் வாரைப்பாற்த்தேது சொல்வார் 
என்னுடையதம்பிபரதாள்வார் 
யேத்த அய்யோத்தியைஆண்டிருந்தாய் 
பதினாலுவருசமட்டும் 
பார அய்யோத்தியை ஆண்டிருந்தாய் 
நானிருந்து அரசாண்டதுபோல 
ராச்சியத்தை அரசாண்டாயோ 
தாய்மார்கள் மூபேற்க்கும் 
தான் சிலவு கொடுத்தாயோ 
கிருபையுடன் ராமர்கேட்டபோது 
கீள் பணிந்து சொல்வான்பரதாள்வான் 
வாருமையாசுவாமிகோபாலரே 
மனுக்களைக்காத்த அதிபதியே 
ஆறிலொருகடமைதண்டி 
அசையாதமணியுங்கெட்டி 
கூறிலொன்றுங்குறைவில்லாமல் 
குவலயத்தையரசாண்டிருந்தேன் 
தாய்மார்கள் மூபேருக்கும 
சந்தோசப்படி நான் கொடுத்தேன் 
உடுக்கவஸ்த்திரம் நான்கொடுத்தேன் 
உலகத்தையரசாண்டிருந்தேன் 
காவலர்கள் தூதுவற்கு 
கடுகச்சம்பளந்தான் கொடுத்தேன் 
மிஞ்சின திரவியமான தெல்லாம் 


10000 


10005 


10010 


10015 


10008. குவலயம் - தேசம் 
10011. வஸ்த்திரம் - ஆடை 
10014. சம்பளம் - கூலி 


291 


10020 


10025 


10030 


வெண்ணையுண்டபெருமாளே 
ராமாவென்றும் லெச்சுமணாவென்றும் 
ரெண்டுகளஞ்சியங்கெட்டிவைத்தேன் 
என்றுரைத்தபரதருக்கு 
யேது சொல்லுவார் அரிகோபாலர் 
ஆறிலொரு கடமைதன்னில் 
அய்யோத்தியாபுரிசமுசாரிகள் 
எத்தரையோ காலமட்டும் 
யேத்தகடமைக்கு நீ கொடுத்தாய் 
ஆண்டு பதினாலுவருசத்துக்கும் 
அண்ணருடையபேர் சொல்லிக்கொண்டு 
அடையோலை எழுதிநான் கொடுத்தேன் 
ஆகையினால் மாயவரே 
அந்த அந்த சமுசாரிகள் 
திரவியத்தில் மிகுந்துபோனார் 
செல்வ அய்யோத்திச் சமுசாரிகள் 
பரதாள்வார் சொன்னபோது 
பச்சைமுகில் வண்ணரேது சொல்வார் 
அய்யோத்தியாபுரி வற்த்தகரை 
அச்சுதராமர் வரவளைத்து 
என்னுடை அய்யா திசதரரும் 
யிறந்து வெகுகாலமாகிப் போச்சு 
அவரிறந்த தெய்தியிலே 
அன்னதானங் கொடுக்கவேணும் 

இராமர் சமுசாரிகளுக்குப்பூசணி 

விதை கொடுத்தல் 
என்றுசொல்லி சிறிராமரும் 
யேத்த அய்யோத்தியிலுள்ள பேற்க்கு 
ஆழுக்கொரு பூசணிவித்தை 
அச்சுதராமருங் கொடுத்துவிட்டார் 


10035 


10040 


10022. சமுசாரிகள்- நிலக்கிழார்கள் 
10023. எத்தரை ( மலையாளவழக்கு ) - எத்தனை 
10027. அடையோலை - அடைமானப்பத்திரம் 
10034. வற்த்தகர் - வணிகர் 
10038. இறந்ததெய்தி - இறந்தநாள் . 
10038-10039 . ஒருவர் இறந்த நாளை நினைவு நாளாகக் 

கொண்டு ஆண்டுதோறும் அந்நாளில் இறந்த 
வரின் குடும்பத்தினர் அன்னதானம் வழங்கு 
வதனை இன்றும் தென்மாவட்டங்களில் 

காணலாம் . 
10042. பூசணி பூசனிச்செடி ; வித்தை - விதையை 


292 


10045 


10050 


10055 


10060 


வாங்கியந்த வற்த்தகர்கள் 
மாயவரைத்தொழுது தான் போனார் 
பூசணிவிதைத்தானெடுத்து 
புகள் பெரிய வற்த்தகர்கள் 
மாயவற்க்கு தஞ்சமென்று 
வரிசையுடன் வித்தைஊன்றிவிட்டார் 
யிப்படி ஊன்றியவரிருக்கையிலே 

அனுமான் பூசணி வித்து ஊன்றல் 
என்பெருமாளவரேது சொல்வார் 
வாளனுமானை வரவளைத்து 
வரிசையாய்வித்தை ஊன்றச்சொன்னார். 
பூமியளந்தோன் தூதுவன்தான் 
பூசணிவித்தை ஊன்றிவிட்டார் 
முன்வாளனுமான் பூசணிதான் 
முளைத்துப்பச்சையாய் வளர்ந்திடவே 
ஒருகொடியது தான் வீசி 
ஒத்தப்பூவதுதான் பூத்து 
மயில்ராவணனை சங்கரித்து 
மாயவர்சிறைமீண்டனுமாருடன் 
கண்டிருந்து அரிகோபாலர் 
கையைப் பிடித்தவர் முத்தமிட்டார் 
சீதாதேவிதன்மணவாளர் 
சிம்மாசனத்திலே வீற்றிருந்தார் 
திசதரமகாராசன் தனபாலன் 
தரணிதன்னையும் ஆண்டிருந்தார் 

சமுசாரி பூசணிகள் காய்க்காதிருத்தல் 
அய்யோத்தியா புரிசமுசாரிகள் 
அரிராமரிடம் வேண்டின வித்துகளை 
கொல்லையில் ஊன்றின பூசணிவித்து 
கொடியெடுத்து தான்படர்ந்து 
வளவத்திலுமுத்தத்திலும் 
வளிபோகயிடமில்லாமல் 
உலகளந்தோன் தந்தவித்து 
ஊரெல்லாம்படர்ந்தாலும் 
ஒருகாயுங்காய் ( க் ) கலையே 


10065 


10070 


10075 


10048. தஞ்சம் - அடைக்கலம் 
10069. வேண்டின - வாங்கின் 
10070. கொல்லையில் - வீட்டின் பின்புறத்தில் 
10072. வளவத்தில் - வீட்டின் பின்புறத்தில் 
10072. முத்தத்தில் - வீட்டின் முன்புறத்தில் 


293 


ஊரிலுள்ள பிரபுக்களே 
என்ன செய்வோம் யேது செய்வோம் 
என்னுடைய அண்ணன்மாரே 
திங்கழுதயகாலத்திலே 

10080 
சிறிராமசுவாமி அவர்கழுக்கு 
மாயவர்க்கென்ன செய்வோமென்று 
வாடிநின்றாரே ( வற்த்தகர்கள் 
யிப்படியாக யிருக்கையிலே 

இராமர் சமுசாரிகளிடத்தில் பூசணிக்காய் கேட்டல் 
என்பெருமாளேது செய்தார் 

10085 
தூதுவனை வரவளைத்து 
சுவாமி அரியரி கோபாலர் 
சமுசாரிகளிடத்தில் சென்று 
தார்வேந்தன் தூதுவனே 
பூசணிக்காயைத்தான் பறித்து 

10090 
புகள் பெறவே கொடுவருவாய் 
தார்வேந்தன் தூதுவனே 
சமுசாரிகளைக் கொடுவருவாய் 
உலகளந்தோன் சொன்னபோது 
ஓடிவந்தானந்த தூதுவன் தான் 

10095 
வாருமையா வற்த்தகரே 
மாயவரும் உங்களைத்தான் 
பூசணிக்காயை பறித்து 
புகள் பெறவே கொடுவாரு மென்றார் 
தூதுவனும் வந்து சொன்னபோது 

10100 
சோர்ந்துவிட்டாரந்த சமுசாரிகள் 
உலகளந்தோனுக்கு கொடுபோக 
ஒருகாயுங்காய் ( க் ) கலையே 

சமுசாரிகள் இராமரைக் கண்டு செய்திகூறல் 
சமுசாரிகள் ஒன்றுபோலே 
தயங்கியவர் கூட்டமிட்டார் 

10105 
யிந்தநல்லக்கூட்டத்தினிலே 
யிலங்கைவென்றோனைக்காணவேணும் 
சமுசாரிகள் ஒன்றுபோலே 
சாமிநாதனை வந்துசரணமிட்டார் 
அடிதொழுத சமுசாரிகள் 

10110 


10077. பிரபு - பொருள் படைத்தோன் 
10080. திங்கழுதயகாலம் -- சந்திரன் உதிக்கும் நேரம் 
10090. பறித்து - பிடுங்கி 


294 


10115 


10120 


அளகுபூசணிக்காயெங்கேயென்றார் 
பச்சைமுகில் வண்ணர் கேட்டபோது 
பதறிப்பதறிசமுசாரிகள் 
உலகளந்தோனே நீர்தந்தவித்து 
ஓங்கிபடர்ந்ததேயல்லாமல் 
பூலோகநாதா உங்களாணை 
பூசணிக்காயொன்றுங் காய்க்கவில்லை 
சமுசாரிகள் சொன்னபோது 

அனுமான் பூசணிக்காய் பறித்து வரல் 
சுவாமி அனுமாரை வரவளைத்து 
போருக்கு வீரவாளனுமான் 
தேவாதிதேவரிடுக்காந்தீந்த 
சீதை மணவாளர் சொன்னபோது 
பெருமாள் தூதன் அனுமான் ஓடி 
பூசணிக்காயைப் பறித்துவந்தான் 
இராமர் ஆசாரியிடம் பூசணிக்காயினை 

விலைமதிக்க கூறல் 
அய்யோத்தி தனிலொரு தட்டாசாரி 
ஆளைவிட்டுராமரளைத்து கொண்டார் 
வாரும்பிள்ளாய் தாட்டாசாரியே 
வாளனுமான் கொண்டுவந்த 
பூசணிக்காய்தன்னையிப்போது 
போதுமான விலைநீயறிவாய் 
கோசலைக்குமாரனுஞ் சொன்னபோது 
கூர்மையாய்ப் பார்த்தான் தட்டாசாரி 
கீழுமேலுந்தான் பிரட்டி 
கிகிறுபையுடன் தான் பாற்த்து 
மாத்துரை கூட்டியைத் தானெடுத்து 
மாத்துரையானது தான்பாற்த்து 
வாளனுமானுட பூசணிக்காய் 
வரிசையுடனே விலைமதிக்க 

ஆசாரி விலைமதிப்பிட்டுக் கூறல் 
மாயவரே சுவாமி கோபாலரே . 
வையகத்தையாண்ட பரஞ்சுடரே 


10125 


10130 


10135 


10140 


10116. உங்களாணை - உங்கள் மீது சத்தியம் 
10125. தட்டாசாரி - தட்டான் - 
10135. மாத்துரைகூட்டி- மாற்றறிய உரைத்துப் பார்ப்பதற் 

கான கல் 


295 


10145 


10150 


10155 


காசினியெல்லாம் விலைகொண்டாலும் 
காய்க்குவிலை கொள்ளக்கூடாது 
பூலோகமெல்லாம் விலைகொண்டாலும் 
பூசணிக்காயை மதிக்கக்கூடாது 
நாட்டையெல்லாம் விலைமதித்திடலாம் 
நல்லனுமான் காய்மதிக்கொண்ணாது 
ஆசாரியானவன் சொன்னபோது 
இராமர் பூசணிக்காயை சமுசாரிகளை 

வாங்கச் சொல்லல் 
அரிராமச்சந்திரரேது சொல்வார் 
காசினிதனிலுள்ள சமுசாரிகள் 
காய்க்குகிறயங் கொடுத்துப்போவீர் 
அரிராமச்சந்திரர் சொன்னபோது 

சமுசாரிகள் கலங்கி நிற்றல் 
அலறியழுதாரே சமுசாரிமார் 
யென்ன செய்வோம் யோது செய்வோமென்று 
யிரைந்து அழுதாரே சமுசாரிமார் 
பதினாலு வருசமட்டும் 
பரதன் தேசத்தை யாண்டிருந்தான் 
யிந்தகாற் வணரில்லாத்ததினால் 
கவலையற்று நாமிருந்தோம் 
மாயவன் ரெகுராமன் நம்மை 
மாயச்சூதாலே வென்று கொண்டான் 
ராவணசம்மாரஞ் செய்துவந்தார் 
ராச்சிய நடத்தயைக் கண்டுகொண்டார் 
தாட்டிமையாகச் சமுசாரிமார் 
தங்கழுடமையெல்லாந் தானுருக்கி 
கார்வணராமர் முன்பில் வைத்தார் 
அழுதகுரலோசை ராமர்கேட்டு 
அவரவர் ( க் ) குத் தகுந்தபடி 
வைக்க வைக்க வாடுதல்லே 
மாயவனார் திராசியது 
கூட்டிவைத்த பேற்க்கு நிறைசரிதான் 
கொஞ்சம்வைத்த பேற்க்கும் நிறைசரிதான் 
எல்லாற்க்கும் ஒருநிறையாய் 
யேத்திராசியே நீயிருப்பாப் 
அவரவர்க்குத் தகுந்தபடி 
அனுமானது பூசணிக்காயே நீயிருப்பாய் 


10160 


10165 


10170 


- 


10175 


10150. கிறயம் - விலை 


296 


மாயவர் ராமர் வரங்கொடுத்து 
மாயக்கண்ளுலே பாத்திருந்தார் 
கண்டிருந்து அரிகோபாலர் 
கைத்தட்டி ராமர்சிரித் ( துத்துக் கொண்டார் 
மாவேலிதேசம் பறித்ததுபோல் 

10180 
வாள் வை பறித்து கொண்டார் சமுசாரியை 
மாயன் ரெகுராமர் பறித்தபோது 
வாய்விட்டழுதாரே சமுசாரிகள் 
கூடியே நாங்கள் அழுதகண்ணீர் 
கூரையில் தீப்பிடியாதே 

10185 
முன்னேவனம் போனதுபோல 
யின்னும் வனம் போவாயோ 
என்று சொல்லி சமுசாரிகள் 
யிரைந்தழுதுதான் போனார் : 

இராமர் மகிழ்ந்திருத்தல் 
சமுசாரிகள் போனபோது 

10190 
சாமிநாயகர் கோபாலர் 
ஐயாயிறந்த தெய்தியிலே 
அன்னதானந்தான் கொடுத்து 
சிம்மாசனமிட்டுக் கோபாலர் 
சிறந்தமண்டப வீதிவந்தார் 

10195 
லெட்சுமிதேவியும் ஓடிவந்து 
நலமுடன் தண்ணீர் கொண்டுவந்தாள் 
பாவமது தீர வேணுமென்று 
பச்சைமால்பாதம் சுத்திபண்ணி 
சிவசிவா சிவசிவா யென்று சொல்லி 

10200 
திருநெற்றியில் நீறணிந்தாள் 
சிவபூசையதுதான் முடித்து 
சிறப்பாயன்னந்தான் பொசித்து 
தாம்பூலம் போட்டுக்கொண்டு 
சுவாமிநாயகர் மகிளந்து கொண்டார் 

10205 
பத்தினி சீதைமடி மேலேபச்சைமாலும் நித்திரை செய்தார் 

இராமர் அயோத்தி நகரை சோதனை செய்தல் 
பஞ்சணைமெத்தைக்கட்டிலிலேபடுத்துறங்கும் வேளையிலே 
உலகளந்த பெருமாழும் ஒண்ணுதலாளை யறியாமல் 
செம்பாதிச்சாம வேளையிலே 
திருமால் பெருமாழும் யெழுந்திருந்து 

10210 


10177. பார்த்து > பாத்து ( பே.வ. மா ) 
10199. சுத்தி பண்ணி - சுத்தம் செய்து 


297 


10215 


நாட்டை யளந்த பெருமாழும் 
ராமபாணம் கையில் எடுக்கவில்லை 
மதிலோடே சாத்திவைத்த 
மந்திரவாள் தான் யெடுக்கவில்லை 
என் பெருமாள் நந்தக்கோபாலர் 
எறியீட்டி கையிலெடுக்கவில்லை 
உரல் போலே ரெண்டு மிதியடியை 
உடனே காலிலே மாட்டிக் கொண்டார் 
பனைபோலேயொரு பொந்தத்தடி 
பாரளந்தோன்கையில் ஊன்றிக்கொண்டார் 
கொடுங்கை தன்னில் படுத்திருந்த 
கோதைலெச்சுமி யறியாமல் 
வாசல்நடையில்க்காத்திருந்த 
மறவர் வன்னியரறியாமல் 
தெருநடை தன்னில் காத்திருக்கும் 


10220 


10225 


சேவுகரையு மறியாமல் 
தாயார் கேகேசி சூதாலே 
தானே வனத்திலே போயிருந்தோம் 
பதினாலுவருச மட்டும் 
பரதன் தேசத்தை யாண்டிருந்தான் 


10230 


நம்மை பெரியோனென்கிறதும் 
தம்பிபெரியோனென்கிறதும் 
நம்முடைய அய்யோத்தியிலே 
நகர்சோதனை பாற்க்கவேணும் 
சீதாதேவிமணவாளன் 


10235 


தெருவீதிசுத்தித்தான் பாற்க்க 
வேதியர் வெள்ளாளதெருவதிலே 
வெண்ணையுண்டோன் வருகையிலே 
ராமா ராமாவென்று சொல்லி 
ராமர் பேரில்புகள்ந்து கொண்டார் 
செட்டிதட்டார் தெருவதிலே 
திருமாலைப்பெருமாழும் வாறபோது 


10240 


10219. பொந்தத்தடி - ஊன்றுகோல் 
10221. கொடுங்கை - வீட்டின் வெளிப்பக்கம் 
10222. கோதைலெச்சுமி - சீதை 
10224. மறவர் , வன்னியர் - சாதிப்பெயர்கள் 
10226. சேவுகர் - ஏவலர் 
10227. கைகேசி என்பது கேகேசி என்று எழுதப்பட்டுள்ளது . 
10237. வேதியர் - பார்ப்பனர் 
10237. வெள்ளாளர் - சாதிப் பெயர் 
10241 , செட்டி , தட்டார் - சாதிப்பெயர்கள் 


298 


10245 


10250 


10255 


செட்டிதட்டாரொன்று போலே 
திருமால் பேரிலேதான் துதித்தார் 
மறவர் வன்னியர் தெருவதிலே 
மாயன் பெருமாழும்வாறபோது 
மறவர் வன்னியர் ஒன்றுபோலே 
மாயவர்பேரில் கீதம் பாட 
சுவாமி அரியரிகோபாலர் 
துலுக்கர் மலுக்கர் தெருவில் வந்தார் 
அந்த தெருவீதி தன்னைவிட்டு 
அடுத்த தெருவில் சுவாமி வாறார் 
மாயன் அரியரி கோபாலர் 
மாடவண்ணான் தெருவில் வந்தார் 

வண்ணாத்தியின் தவறிய ஒழுக்கம் 
மாடவண்ணான் தேவியவள் 
மகிளம்பூமாலைவண்ணாத்தி 
செம்பாதிச்சாம வேளையிலே 
செய்யிளையாழும் யெழுந்திருந்து 
மன்னவனுட நாசியிலே 
மகிளம்புமாலை கைவைத்துப் பாற்த்தாள் 
சேலையடித்த சடவதிலே 
தெளிவாயுறங்கினான் மாடவண்ணான் 
யிதுதான் நல்ல சமயமென்று 
யேந்திளையாளந்த வண்ணாத்தி 
கதவை வந்து மெள்ளத்தான் திறந்து 
கடுநடையாக வண்ணாத்தி 
மறுமுனையிலோடிவந்து 
ஒரு மன்னனோடே வாள்ந்திருந்தாள் 
காமலீலை பேராசை 
கன்னி நல்லாள் தீர்ந்தபின்பு 
கோளி கூவுஞ்சத்தங்கேட்டு 
கொண்ட கணவன் மனை நோக்கி 


10260 


10265 


10270 


10250 துலுக்கர் - முகமதியர் 
10254. வண்ணான் - சாதிப்பெயர் 
10256. மகிளம் - ஒரு மரம் 
10259. நாசி- மூக்கு 
10261. சேலையடித்த - சேலை துவைத்த 
10265 , மெள்ள - மெதுவாக 
10267. மறுமனை - வேறுமனை 
10268. வாள்ந்திருந்தாள் - இன்புற்று இருந்தாள் 
10269. காமலீலை - காம விளையாட்டு 


299 


10275 


மகிளம்பூமாலை வண்ணாத்தி 
வளியில் வருகிற நேரத்திலே 

வண்ணான் வண்ணாத்தி தகராறு 
மாடவண்ணான்தான் முளித்து 
மனையாளைத் தேடித்தான் பாற்த்தான் 
தேடியெங்கும் காணாமல் 
தேன்மொளியாளெங்கே யென்று 
யிதுதான் நல்லசமயமென்று 
எண்ணிக் கொண்டானந்த வண்ணானும் 


10280 


10285 


10290 


கதவை மெல்லச் சாத்திக்கொண்டு 
கதவினருகே காத்திருந்தான் 
காத்திருந்து தூங்குகிறான் 
கழுவடியில் நாயதுபோல 
மகிளம்பூமாலை வண்ணாத்தி 
வாசல்நடையிலே உள்புகுந்தாள் 
வந்துமனைக்குள் புகுந்தவளை 
மயிர்பிடித்தடித்தான்மாடவண்ணான் 
யிந்தநடுச்சாமவேளையிலே 
எங்கே போனாயடிவெள்ளாட்டி 
என்றுசொல்லியந்த மாடவண்ணான் 
யேந்திளையாளையடிக்கையிலே 
யேனக்காறுமாடவண்ணானே 
எண்ணாமலென்னை யடிக்குறாய் 
வானம்போலே வயிறூதி 
வளவதிலே நான்போனேன் 
கேப்பைக்களிக்குத்ததினால் 
சூடலைஓட்டுதில்லை வயிற்றூத்தம் 
என்று சொன்னாளந்தவண்ணாத்தி 
யிதமாக மாடவண்ணானிடம் 
அப்போதுமாடவண்ணானும் 
ஆதரவாகவேயேது சொல்வான் 
வளவதிலே போனவள்க்கு 
வாடை சந்தணமணமேது 
மாடவண்ணானுங் கேட்டபோது 


10295 


10300 


10305 


10284. கழுவடி 

எச்சில் கை கழுவுமிடம் 
10288. மயிர் கொண்டை மயிர் 
10295. வயிறூதி -- வயிறு விம்மி 
10297. கேப்பைக்களி கூழ்வரகு மாவால் கிண்டிய களி 
10297. குத்து - நோவு 
10298. ஓட்டுதில்லை - வாந்தியெடுக்குதில்லை 
10304. வாடை - நறுமணம் 


300 


மகிளம்பூமாலை யேது சொல்வாள் 
நாச்சியார்மகள் சந்தணந்தான் 
நான் வாங்கியணிந்துவந்தேன் 
மாலை நேரம் படுக்கையிலே 
வாடைமணம் வீசலையே 

10310 
கள்ளத்தனம் என்றறிந்து 
கை கொண்டடித்தானே மாடவண்ணான் 
அடியாதே அடி பாதே மாடவண்ணான் 
ஆணோடு பெண்ணோடு பிறக்கலையோ 

வண்ணாத்தி இராமரிடம் முறையிடுவேன் எனல் 
அடியாத்தமாட்டாமலே 

10315 
அரிராமருக்குக்கபயமென்றாள் 
வனவாசம் போனதொரு 
ராமர்வந்தார் அய்யோத்தியிலே 
விடியட்டும் உன்னைநான் சொல்லுகிறேன் 
வெண்னையுண்டோன் யிடத்தில் சொல்லி 

10320 
அடிக்கடியுன்னை அஞ்சுபங்காய் 
அம்பலத்தில் விட்டுத்தானடித்து 
அச்சுதராமர் முன்னே வைத்து 
அவதாரம் வாங்காமல் உன்னைவிட்டால் 
என்பேர் மகிளம்பு மாலையல்ல 

10325 
என்றுசொல்லி பெண்ணாள் சாபமிட்டாள் 
வண்ணான் சீதையைப் பழித்துரைத்தலும் 

இராமர் கேட்டலும் 
அப்போதந்த மாடவண்ணான் 
ஆயிளையைப் பாற்த்தேது 

சொல்வான் 
வாய்மதம் போசாதே வண்ணாத்தி 
மண்டைஉடைபட்டுப் போகாதே 

10330 
வானிலங்கை ராவணன்தான் 
மங்கைலெச்சுமியைச்சிறெயெடுத்து 
தென்னிலங்கைக்குக் கொடுபோனான் 


10311. கள்ளத்தனம் - திருட்டுத்தனம் 
10315. அடியாத்த - அடிதாங்க 
10319. விடியட்டும் - நேரம் விடியற்காலம் ஆகட்டும் 
10321. அடிக்கடி -- பதிலடி பங்காய் - மடங்காய் 
10322 அம்பலம்- பொதுவிடம் 
10324. அவதாரம் - அபராதம் ; மானநஷ்டஈடு 
10329. வாய்மதம் - வாய்ச்செருக்கு ; தேவையற்றபேச்சு 


301 


10335 


10340 


சீதையரையவன் வைத்திருந்தான் 
அதுபோலே உன்னையும் நான் 
அசல்வீட்டில் போக விடுவேனோ 
அசல் வீட்டில் விட்டு விட்டு 
அரசாட்சி செய்கிறதோ 
அய்யோத்தி ராமருக்காகுமல்லாமல் 
அளகுவண்ணார்குலத்துக்கு ஆகாது 
அழுக்கெடுக்கும் மாடவண்ணான் 
அன்னலெச்சுமிபேரில்வசைபேசினதை 
நகர்ச்சோதனைக்குப்போன மேகவண்ணர் 
ராமச்சந்திரமூற்த்தி காதில் கேட்டார் 

இராமர் மனம் வருந்தல் 
கேட்டபொழுதிலே மனம் வெருண்டு 
கிலேசமுற்று சுவாமி மெய்சோற்ந்து 
காலாலே தள்ளுஞ்சீலைகளை 
கையால் எடுக்குற சாதிவண்ணாப்பயல் 
சாதிவண்ணாப்பயல் நம்முடைய 
தையலாள் பேரில் வசைசொல்லலாமா 
விடியட்டுஞ் செய்தி சொல்லுகிறேன் 
வீட்டில் சுண்ணாம்புக்குறியுமிட்டு 
அச்சுதராமரும் மனஞ்சோற்ந்து 
அரமனைநோக்கி வருகையிலே 
பண்டேகெடுத்த பளிகாறி 

கைகேசி சீதைமீது பழி சுமத்தல் 
பாவி சண்டாளிகைகேசி 


10345 


10350 


10355 


10334. வைத்திருந்தான் --- வைப்பாட்டியாக வைத்திருந்தான் 
10336. அயல் > அசல் ( பே . வ மா ) -- வேறு 
10342 , வசை -- இழிமொழி 
10345. வெகுண்டு- கோபப்பட்டு 
10347. சீலை - துணி 
10348. பயல் - சிறியன் 
10350. தையலாள் - பெண் (சீதை ) 
10352. குறி - அடையாளம் 
10354. அரண்மனை > அரமனை ( பே.வ. மா ) 
10355. பண்டே - முன்னரே ; பளி- குற்றம் 
10356. பாவி - தீயோள் 
10356. சண்டாளி- துரோகம் புரிபவள் 


302 


10360 


10365 


10370 


10375 


தேன்மொளியாளந்த கைகேசி 
சீதைதேவியிடத்தில் வந்தாள் 
என்னுடைய நல்ல மருமகளே 
யேற்ற லெச்சுமியிளமயிலே 
யிளமயிலே நான் சொல்லக்கேழு 
யிப்போ பதினாலுவருசமட்டும் 
பாரவனத்திலே ஆண்டிருந்தாய் 
பாரளந்தோனுடதேவியே 
பத்துதலை வல்லரக்கனைக்கண்டாயே 
பரதவியாதே சொல்லுசொல்லு 
மாயமானங்கே வந்ததுவும் 
நீமான்பிடிக்க சொன்னதுவும் 
மகன் மான் தேடிப்போனதுவும் 
மன்னன்யிளையோனுன்னை காத்ததுவும் 
துணையிரூந்த யிளையோனை 
தூரப்போ வென்றுசொல்லி 
துடுக்குச் சொல்லி நீ அனுப்பினதும் 
சுவாமியுட மான்பட்டதுவும் 
வல்லரக்கனென்ற ராவணன்தான் 
வாள்மயிலே அங்கே வந்தது , வும் 
மண்ணோடுன்னை தேரிலேற்றி 
மாயத்தாலேயந்த ராவணன் தானே 
பக்கரம்வைத்துப் போர் செய்தானே 
மாண்டார்கள் ராச்சதர்கள் 
தென்னிலங்கை ராச்சியத்தை 
சிறந்த விபூசணருக்குப்பட்டங்கெட்டி 
சிறையிருந்த உன்னைக்கூட்டி 
சிறந்த அய்யோத்தி சேற்ந்தானே 
பத்து தலை ராவணனும் 
பாரமுடி தன்னளகும் 
கண்டாயோ மருமகளே 
கன்னியரே பெண்ணே லெச்சுமியே 
கைகேசி கேட்போது 
கன்னிநல்லாள் சீதையேது சொல்வாள் 
கண்டதில்லை ராவணவடிவை 
காயாம்புமேக வண்ணன் தாயே 
கண்ணாலே நான் கண்டதில்லை 


10380 


10385 


10390 


10372. தூரப்போ - விலகிப்போ 
10373. துடுக்குச் சொல்லி - தீயசொற்களைச் சொல்லி 
10379. பக்கரம் - முறை 


303 


10395 


10400 


10405 


10410 


காதாலே கேட்டதுண்டு 
தென்னிலங்கை ராவணனை 
திருக்கண்ணாலே கண்டதில்லை 
கன்னிலெச்சுமி சொன்னபோது 
கேகேசி கோபங்கொண்டு 
ராவணனும் நீயும் ஒருதேரில் 
நலம்பெறவே யிருந்த கள்ளி 
கன்னியரே நல்லசீதையரே 
காட்டரக்கன் ராவணன் தான் 
உன்னைக்கற்ப்பளித்து போட்டானே 
நீயுங்கெற்ப்பவதியானாயே 
பாவியந்த கைகேசி 
பாராமல் சொன்னவுடன் 

சீதை வருந்தல் 
பச்சைமுகில் வண்ணர்தேவியரும் 
பஞ்சணைமெத்தையில் விழுந்தழுதாள் 
பண்டேகெடுத்தபளிகாறி 
பாவிகைகேசி மடியாயோ 
மலையைப்பாற்த்தகண்ணால் 
மண்ணாங்கட்டியைப்பாற்ப்பேனோ 
ஆனையைப்பாற்த்த கண்ணாலே 
ஆட்டுக்குட்டியைப் பாற்ப்பேனோ 
புலியைப்பாற்த்த கண்ணாலே 
பூனைக்குட்டிகண்ணில் முளிப்பேனோ 
கைகேசிமாமி மடிந்தாளானால் 
கவ்வையற்றுத்தேசம் ஆளலாமே 
சிறிகிட்டிணர்தேவி சொன்னபோது 

கைகேசி மீண்டும் பழித்தல் 
சீறியேது சொல்வாள்கைகேசி 
செல்வ அய்யோத்தியைக் கெடுக்கவந்த 
தினகரராசன் திருமகளே 
முன்னேபதினாலுவருசமட்டும் 
முடுக்கிவிட்டேன் பாரவனந்தனிலே 
யின்னம் பதினாலுவருசமட்டும் 
யேற்றவனமுன்னை விரட்டாவிட்டால் 
கைகேசிராசன் பெற்றெடுத்த 
கைகேசியென்ற பேருமில்லை 
கைகேசிசப ( ற் ) தமிட்டவுடன் 
கண்ணீர்விட்டாளே லெட்சுமியாள் 


10415 


10420 


10425 


10430 


: 


10400 கள்ளி- திருடி 
10404. கெற்ப்பவதி- கர்ப்பிணி 
10418. கவ்வை- துன்பம் 


304 


10435 


10440 


10445 


முன்னே பதினாலுவருசமட்டும் 
முடுக்கிவிட்டாளந்த கைகேசி 
சீதை இராவணன் உருவரைந்து 

கொடுத்தல் 
யின்னமும் என்னவினை வளர்க்கிறாளோ 
என்றுயேங்கிப்பதறியேது சொல்வாள் 
வல்லரக்கனுட தன்வடிவத்தை 
வாயாலே சொல்லமாட்டேன் 
பத்துதலை வல்லரக்கன்னுருவை 
பாற்த்துகோவென்றெழுதலுற்றாள் 
மாயவனார் தேவி லெச்சுமியான் 
வரும்விதிசற்றும் அறியாமல் 
சிமிள்க்கூட்டில்ம்மையெடுத்து 
சிறியமயிலின் யிறகெடுத்து 
தென்னிலங்கை ராவணனை 
சித்திரம்போலுருவெழுதி 
பத்து தலைகழும் கோபுரம் போல 
பாரமலைபோலே உடம்புகழும் 
பத்து தலைக்கும் பத்துமுடி 
படலத்திலே நின்றிலங்க 
யிருபது கண்கழும் வட்டிலுபோல 
யிளமயில் சீதைஉருவெழுதி 
யிருபது கண்ணுக்கும் மையெழுதி 
யேத்த செந்தூரப் பொட்டுமிட்டாள் 
யிருபதுகாதுஞ் சுளவதுபோல 
யேந்திளை சீதைஉருவெழுதி 
மலைபோலே நாக்குகழும் 
மந்திரவாள் போல மூக்குகழும் 
விருபதுகைகழூம் பனைபோல 
யிளமயில் சீதை உரு ( வெழுதி 
காவிவேட்டி மேலுடுத்தி 
கழுத்திலுத்திராக்ஷிய மாலையிட்டு 
மார்பின் மோகன மாலையணிந்து 
வல்லரக்கனுட உருவெழுதி 
ஆலிலைபோல வயிறுகழும் 


10450 


10455 


10460 


10437. உரு - வடிவம் 
10441. சிமிள் --சின்ன செப்பு 
10449. வட்டில் - வட்ட வடிவமான பாத்திரம் 
10453. சுளவு - முறம் 


395 


அமந்த சிறுநடை துடையளகும் 
கார்வணர்தேவி உருவெழுதி 

10465 
கைகேசிகையில் படங்கொடுத்தாள் 
கைகேசி இராவணன் உருவினைக் கண்டு 

--- சீதை மீது குற்றம் கூறல் 
காட்டரக்கனுருவைக் கண்ணில்கண்டாள் 
மயங்கி பெருமூச்செறிந்து 
வல்லரக்கன்பேரில் மோகங்கொண்டாள் 
பரதன் தாயார் கைகேசி 

10470 
பத்தினி சீதையைப்பாற்த்து சொல்வாள் 
யிப்படிக்கொத்த ராவணன் தான் 
எப்படி உன்னைச்சிறை வைத்திருப்பான் 
சிறையிலிருந்த பெண்ணுமல்ல 
சேவுகனோடே வாள்ந்தவள் தான் 

10475 
கைகேசி யிப்படிச் சொன்னபோது 

சீதை புலம்பல் 
கதறியழுதாளே லெச்சுமியாள் 
உன்வாயில் விந்தச்சொல் கேள்க்க 
ஊளிவிதிப்படிதானோ 
அகந்தையான சொல்கேள்க்க 

10480 
அமைத்தானோ பிரமதேவன் 
என்தலையில் விதி வசமோ 
எனக்கெழுதினானோ பிரமதேவன் 
பெண்ணாலே அளிந்தவர்கள் 
பெரியோர்கள் ரெம்பஉண்டு 

10485 
நானோருத்தி பெண்பிறந்து 
நாடோலமானேனே மகதேவர் 
வாணுதலாளந்த லெச்சுமியாள் 
வாய்விட்டழுதவள் நிற்க்கையிலே 

இராமர் இராவணன் உருவினைக்காணல் 
நகர்ச்சோதனை பாற்க்கப்போன 

10490 
ராமச்சந்திரமூற்த்தி வருவாரென்று 
அரக்கனுருவை கைகேசி 


10468. பெருமூச்செறிந்து- பெருமூச்சு விட்டு 
10478 வாயில் - வாயினால் 
10479. ஊளி - வாழ்நாள் 
10485. ரெம்ப - நிரம்ப 
10487. நாடோலம் - அவலம் 


306 


10495 


10500 


10505 


10510 


அன்னலெச்சுமி கைகொடுத்தாள் 
மாயவர்தேவி சீதையரும் 
வல்லரக்கன்தன்படத்தை 
பச்சைமால் நித்திரைசெய்யுகிற 
பஞ்சணைமெத்தையின்கீள் எறிந்துவிட்டாள் 
யிப்படியாகயிருக்கையிலே 
யேந்திளைகோசலை திருமகன்தான் 
நகர்ச்சோதனைக்குப்போன கோபாலர் 
ராமச்சந்திரமூற்த்தி வந்துவிட்டார் 
வண்ணான் பேசின வகையாலே 
மாயவர்பாதசுத்தி செய்யவில்லை 
பச்சைநிறமுள்ள மாயவரும் 
பஞ்சணைமெத்தையின்மேல் பள்ளிகொண்டார் 
பெண்கொடியளந்த லெச்சுமியாள் 
பொன்னடி பாதத்தை தொழுது நின்றாள் 
பச்சைமால்மேனிதான் வேற்த்து 
பஞ்சணைமெத்தைகீளே ஒளித்திருக்கும் 
பத்துத்தலை வல்லரக்கன் திருமேனியில் 
பச்சைமால்வேர்வை பட்டவுடன் 
செத்திறந்து போன ராவணற்க்கு 
சீவன் வந்து பரந்ததுவே 
பாரளந்தோன் நித்திரைசெய்யும் 
பஞ்சணைமெத்தயை தூக்குதல்லோ 
ஒருநாழுந்துடியாத பஞ்சணைதான் 
யின்று துடித்திடக்காரணமேன் 
அரிகிட்டினசுவாமி எழுந்திருந்து 
அச்சுதராமர் கண்ணால் பாற்த்தார் 
பத்துத்தலைவல்லோன் திருவுருவை 
பச்சைமால்கண்டு எட்டிமிதித்தார் 
ராவணனுருவைத்தான் பிடித்து 
ராவணசங்காரப்போர் முடித்தார் 

இராமர் சீதை மீது ஐயங்கொளல் 
ஆராலேவந்த அனத்தமென்று 
ஆயிளைச்சீதையைப் பார்ற்த்துரைப்பார் 
என்பேரில் குற்றமில்லை 
எழுதச்சொன்னாள் மாமிகைகேசி 


10515 


10520 


10525 


10505. பள்ளிகொண்டார் - படுக்கலுற்றார் 
10508 , வியர்த்து > வேற்த்து ( பே.வ.மா ) 
10524. அனத்தம்- தீங்கு 


307 


அன்னலெச்சுமியுஞ் சொன்னபோது 
அச்சுதராமரும்யேது சொல்வார் 
செத்திறந்து போன ராவணனை 

10530 
திரும்பவும் படமெழுதலாமோ 
மாண்டிறந்து போன ராவணனை 
மறுபடியுஞ் சீதை எழுதலாமோ 
ராவண சங்காரஞ் செய்வதற்கு 
நாமளெத்தனை பாடுபட்டோம் 

10535 
தேசராசாக்கள் வணங்குவாரோ 
திருமுடியானது தரிக்கலாமோ 
அம்பலமாசனம் போகலாமோ 
அரசர் தன்கூட்டத்திலிருக்கலாமோ 
வண்ணான் சொன்ன சொல்சரியாச்சே 

10540 
கண்ணில் முளியாதே அப்பாலே போ 
யிலங்கை வேந்தனோடே சேற்ந்தவள் தான் 
என்முன்னில்லாதே அப்பாலேபோ 
கார்வணர் ராமர் சொன்ன சொல்லை 
கைகேசி காதிலே கேட்டுக்கொண்டாள் 

10545 
கைகேசி இடையீடும் இரரமர் மறுமொழியும் 
என்மகனே அரிகோபாலா 
என்ன சொன்னாய் சீதாலெச்சுமியை 
கைகேசி பிராட்டி கேட்டபோது 
கார்வணர் ராமருமேது சொல்வார் 
யிவள் அரக்கனோடே வாள்ந்தவள் 

10550 
யிங்கே ஆகாதுலெச்சுமியும் 
செத்திறந்து போனராவணனை 
திரும்பவும் பட [ ல ] மெழுதலாமோ 
மந்திரவாளால் ஒருவெட்டாக 
வாணுதல் சீதையை வெட்டவேணும் 

10555 
கானவனத்திலே கொண்டுபோயி 
கட்டிவெட்டவேணுமென்றவுடன் 
கன்னிநல்லாளந்தகைகேசி 
காற்வணரைப் பாற்த்தேது சொல்வாள் 
என்மகனே அரிசோபாலா 

10560 
யேந்திளை சீதை மேல் குற்றமில்லை 
காட்டரக்கனுரு வெழுதினது. 
காற்வண்ணா எனைால் வந்தபிளை 
நான்பாவிகைகேசி 
நடுவிருந்து பிளை செய்ததினால் 

10565 
ஓங்கி ஒருவெட்டாக யென்மகனே 
உலகளந்தா என்னை வெட்டிவிடு 


308 


இராமர் சீதை மீது பழிசுமத்தல் 
கைகேசியழுத குரலோசை 
காதில்கேட்டாளே கோசலைசிமித்திராசி 
என்மகனே அரிகோபால 


10570 


10575 


10580 


10585 


யேற்றகுரலோசை கேட்டதென்ன 
கோசலைசிமித்திரரசி கேட்டபோது 
கோபாலரா ( ம ) ருமேது சொல்வார் 
அரக்கனுருவை எழுதிவிட்டாள் 
ஆகாது ஆகாது லெச்சுமியாள் 
ராவணனோடு வாள்ந்தவள் தான் 
நமது குலத்துக்கு ஆகாது 
பண்டுகெடுத்தப்பளிகாறி 
பாவிகைகேசி செய்ததுதான் 
கைகேசிசெய்ததுயிது 
கன்னியர்சீதையை வெட்டவேண்டாம் 
சீதாதேவியை வெட்டிவிட்டால் 
செத்திறந்து போவோம் நாங்களெல்லாம் 
கோபாலராமர் தன்னிடத்தில் 
கோசலையழுத குரலோசை 
தீரன்யிளைய பெருமாழும் 
சிறந்தபரதன்சத்துருக்கன் கேட்டான் 
அச்சுதராமர் மண்டபத்தில் 
அழுதகுரலோசை கேட்டதென்ன 
ராமுதரரையடி தொழுது 
நடந்தசெய்தியைச் சொல்லுமென்றார் 
என்னுடையதம்பியரே 
யேத்தயிளவாசப் பெருமாளே 
நகர்சோதனைக்குப் போனேன் தம்பி 
நாயகிசீதைமேல் தியாகஞ்சொன்னான் 
வண்ணான்சொன்ன வசையாலே 
மனஞ்சடைத்து நானிங்குவந்து 
மாளிகையில் நித்திரை செய்தேன் 
வல்லரக்கனுரு வெழும்பி 
பத்துதலைராவணன் உருவெழும்பி 
பஞ்சணைமெத் த தூக்கிறவேளையிலே 
துணிந்துமுளித்து எழுந்திருந்தேன் 
சூரசங்காரஞ் செய்துவிட்டேன் 
யிந்தஉருவதேன் சீதையற்க்கு 
யேந்திளைகண்ணில் முளிப்பேனோ 


10590 


10595 


10600 


10605 


10595- தியாகம்- பழிச்சொல் 


309 


இலெட்சுமணர் சீதைக்காக பரிந்துரைத்தல் 
என்னுடைய தவம் வழுவாமலே 
என் தம்பிலெச்சுமணா வெட்டி வாடா 
மாயன் அரிகோபாலர் 
வாளால் வெட்டிவிடு யென்றவுடன் 
மறுகி மறுகியே வாள் வீரன் 

10610 
மாயவன் முன்னே விழுந்தழுதான் 
சிந்தையில் சிவனார் முன்பாக 
செய்தபிளையிவள் தானோ 
யேந்திளைக்குத்தான்யிப்பாடு 
யிருந்து தோயினியென்ன செய்வேன் 

10615 
விந்தையான சீதையர்க்கு 
யிந்திவிதிவருமென்றறியேன் 
பாங்குள்ள அய்யோத்திவாழும் 
பாலமொளியாளந்த சீதை தன்னை 
நீக்கியே வனத்தில் வெட்ட 

10620 
நீதியோ சொல்லுமண்ணா 
தேங்கியே அக்கினிதன்னில் 
சீதைமெழுகி வரலாமோ 
தீங்குகள் சொல்லவேண்டாம் 
தினகரராசன் திருமகள்க்கு 

10625 
மாயவருந்தம்பியிடம் 
வனத்தில் கொண்டுவெட்டுமென்றார் 
வெட்டென்ற சொல்லோடே 
விம்மியழுதாரே யிளையவரும் 
அம்புபட்டமான் போலே 

10630 
அலறியழுதாரே லெச்சுமணரும் 
உண்டைப்பட்டமான்போலே 
உலகளந்தோன் தம்பிபரதவித்தார் 
யிலங்காபுரிநகர்தனிலே 
யேந்திளைசீதைக்கெத்தனை பாடுபட்டோம் 

10635 
பட்டபாடெல்லாம் வீணாய்போச்சே 
பத்தினிசீதயை வெட்டிவிட்டால் 
அன்னலெச்சுமி கற்ப்பளிந்தால் 
அக்கினி மெழுகி வருவாளே 
மாயவுதா ( ர ) ரே நீர்தாமும் 

10640 
வலிய அம்பால்வென்றுவருவீரோ 
கடலைநீருமடைப்பீரோ 
கனத்த கும்பகற்ணன் படுவானோ 
யிலங்கை எழுநூறுகாதமெல்லாம் 
யியலனுமான்சுட்டளிப்பானோ 

10645 


மல 


310 


யிந்திரசெயித்தவன் தான் படுவானோ 
யிலங்கண்ணிபெண்ணைக் கொல்லுவீரோ 
மூலபலஞ்சேனைப் பட்டிடுமோ 
முடிபத்துடையோன் படுவானோ 
கற்ப்பு ஒருநாளும் வழுகவில்லை 

10650 
கண்ணிநல்லாள் சீதைலெச்சுமியை 
கற்ப்புநெறிதான் பொல்லாது 
காற்வனாசீதையை வெட்டவேண்டாம் 
பெண்பாவம்பிளைவருமே 
பெரியோர்க்குயேக்காது 

10655 
பெண்ணாள் சீதயை வெட்டவுந்தான் 
பெருமாளேயினக்கு மனம் வருமோ 

இராமர் சீற்றமடைதல் 
மாது சீதையை வைத்திருந்து 
வையகத்தை யரசாழுதம்பி 
மந்திரவாளை யுறையுருவி 

10660 
மாயவனார் அரிகோபாலர் 
தீரன்யிளையோனே யென்னுயிரை 
திருமந்திரவாழுக்கிரையிடுவேன் 
உறையிலிருந்த வாழுரூவி 
ஒங்கிவிட்டாரந்த கோபாலர் 

10665 
இலெட்சுமணர் சீதையை வெட்ட 

முடிவெடுத்தல் 
உலகளந்தோன் தம்பிலெச்சுமணர் 
ஓங்கியவாளைப்பிடித்துக் கொண்டார் 
வாளது உருவும்போதுவகையுடன் லெச்சுமணர்தான் 
நீள்க்கரங்குவித்துச்சி (விந்தை நிலைகலங்கிமனதுசோற்ந்து 
கோள்கரம் செய்யும் ராமர்கொடுசிலையேந்துங்கையாலே 10670 
மீளவே ஓடிவந்துவிரவுடன் வாள் பிடித்திட்டாரே 
எட்டிப்பிடித்த வாளாலேயேந்திளை சீதயை வெட்டிவாறேன் 
மாது சீதையை யிருதுண்டாக 
வனத்தில் கொண்டு போய் வெட்டிவாறேன் 

10675 
உலகளந்தோன் சீலததன்னை 
ஓங்கி ஒரு வெட்டாய்வெட்டிவாறேன் 
அழுதுகொண்டு லெச்சுமணர் தானும் 
ஆயிளை சீதையிடத்தில் வந்தார் 
என் தாயே லெச்சுமியே 

10680 


ர 


ை 


10655. ஏர்க்காது > யேக்காது ( போவமா) 


311 


என்னகால பிளையிதுவோ 
மந்திரவாள் தந்தார்ரகுராமர் 
வனத்தில் சீதயே வாருமென்றார் 
அளகனிளையோனுஞ் சொன்னவுடன் 

சீதை புலம்பலும் இராமரைத் தொழுதலும் 
அலறியழுதாளே லெச்சுமியும் 

10685 
என்தலை விதிவசமோ 
எனக்கெழுதினானோபிரமதேவன் 
உள்ள விதிப்படிதானோ 
உடையவனார் கட்டளையோ 
நானொருத்தி பெண்பிறந்து 

1.0690 
நாடோலமானேனிளையோனே 
என்னைப்போலபெண்பிறந்து 
யிக்கோலமாவாரோ வையகத்தில் 
மாயவரையடி தொழுதுவாறேன் 
மந்திரவாளாலே வெட்டுப்பட 

10695 
மாது சீதையெழுந்திருந்து 
மாயவர் முன்னே விழுந்தழுதாள் 
சிறிராமர் முன்னே சீதை விழுந்தழுதாள் 
திரும்பிவிட்டார்கிளக்குமுகம 
சிறிகிட்டினர்தேவிசீதையவள் 

10700 
கிளக்கே வந்து அடிதொழுதாள் 
கிளக்குமுகமாயிருந்தவர்தான் 
தெற்கு முகமாய்த்திரும்பிவிட்டார் 
தினகரராசன் திருமகள் தான் 
தெற்க்கே வந்து அடிதொழுதாள் 

10705 
தெற்கு முகமாயிருந்தவர்தான் 
திரும்பிகொண்டார்மேற்க்கு முகம் 
தெற்கேசுற்றிமேற்க்கேவந்து 
சிறிராமரை அடிதொழுதாள் 
மேற்குமுகமாயிருந்தவர் தான் 

10710 


வடக்குமுகந்திரும்பிக்கொண்டார் 
மேற்க்கேசுற்றிவடக்கே வந்தாள் 
மேகநாதனையடி தொழுதாள் 
காயாம்பு மேனியனார் 
கமுந்து தலைபோட்டுக்கொண்டார் 


10715 


அச்சுதனார்தேவி லெச்சுமியாள் 
அரிராமர் முன்னே விழுந்தழுதாள் 
அச்சுதனே அரிகோபாலா 
அடியாள் நான் செய்தகுற்றமென்ன 
மண்ணைவிட்டு மரம்போமோ 


10720 


312 


மரத்தைவிட்டுநிணல்போமோ 
பொன்னைவிட்டுநிறம்போமோ 
பூவைவிட்டுமணம்போமோ 
வேணுமென்ற நாளையிலே 
வேப்பன் காயும் யினிப்பாச்சே 

10725 
வேண்டாத நாளையிலே 
வேப்பன் காயுங் கசப்பாச்சே 
உம்மைவிட்டு நான் பிரிய 
உடையவனார் கட்டளையோ 
எள்ளுக்குள்ளிருக்கும் எண்ணையைப்போல் 

10730 
யிருந்தோமே சிலகாலம் 
புண்ணாக்கும் எண்ணையும்போல 
பிரியவுந்தான் நாளாச்சே 
முன்னே என்ன பாவமது செய்தேனோ 
முகில்வண்ணரே உமைப்பிரிய 

10735 
மாதுசீதையழுதவுடன் 

இராமர் பதிலுரைத்தல் 
மாயவன் பெருமாழும் யேதுசொல்வார் 
பொல்லாத மோசக்காறி 
புலம்பாதே பெண்ணேயப்பாலேபோ 
என்கண்ணில் முளியாதே 

10740 
யிளையபெருமாள் முன்னேபோ 
தீரனிளையோன் தன்னிடத்தில் 
திருமந்திரவாள் கொடுத்துவிட்டேன் 
மந்திரவாழுக்கிரையாக 
வனத்திலிளையோனுங் கொண்டுபோவான் 

10745 
வாளாலே வெட்டுப்பட்டு 
மாண்டிறந்து போவாயே 
அச்சுதரா ( ம ) ருஞ் சொன்னவுடன் 
ஆயிளைசீதை விழுந்தழுதாள் 

இலெட்சுமணர் சீதையை அழைத்து வரல் 
தீரனிளைய பெருமாழும் 

10750 
சீதாதேவியை பாற்த்தேது சொல்வார் 
என்தாயே சீத (ா ) லெச்சுமியே 
என்பிறகாலே நீ வருவாய் 
சீதாதேவியைக் கூட்டிக்கொண்டு 
தீரனிளையோனுமா வளிநடந்து 

10755 


10729. உடையவனார் - வழிபடுகடவுள் 
10732. பிண்ணாக்கு புண்ணாக்கு ( பே : வ.மா ) 
10753 பிறகாலே - பின்னாலே 
10749. ஆயிளை - தேர்ந்து செய்த அணிகளை உடையவள் 


313 


80760 


அச்சுத ராமன்தன்னை விட்டு 
ஆயிளைசீதயைக் கூட்டிவந்தார் 
கான வனங்கழுஞ்சோலை விட்டு 
கமலக்கடம்பாறு தன்னைவிட்டு 
ஆறுகுளங்கழுந்தான் கடந்து 
ஆயிளை சீதையைக்கூட்டி வாறார் 
கடுவாய் புலிவாழுமலையிட்டு 
கானில் மரதகவல்லி வனமுமிட்டார் 
சீதாதேவியு மிளையவரும் 
சேவல்மாமுனி வனத்தில் வந்தார் 

சீதை இலெட்சுமணரிடம் வேண்டல் 
எல்லாவனங் கழுந்தான் கடந்து 
யிளையபெருமாளைப் பார்த்துரைத்தார் 
தலைவாசல் கண்டறியேன் 
தாய்வீடுநான் போயறியேன் 
அய்யோத்தியில் வந்தநாள் முதலாய் 


10765 


10770 


10775 


10780 


அன்னசுற்றத்தாரை நானறியேன் 
முத்தமது தூத்தறியேன் மேற்க்கேவனம் 
வந்துவிட்டேன் 
பொழுதடையுந்தலமறியேன் 
பொங்கியுண்ண மதியறியேன் 
காலுஞ்சடையுதே லெச்சுமணா 
கையுஞ்சடையுதே யிளையோனே 
அங்கம்பதகுதே லெச்சுமணா 
ஆவிதுடிக்குதே லெச்சுமணா 
அச்சுதனார்தம்பி லெச்சுமணா 
ஆத்துமாச்சோருதே பிளையோனே 
உங்களண்ணர் மனமகிள 
ஓங்கி ஒரு வெட்டாய் வெட்டிவிடு 
கெற்ப்பவதி யென்றும் பாராதே 
கிட்டிணர்தம்பி லெச்சுமணா 
உலகமெல்லாம் பேரோங்கிட 
ஓங்கியொரு ( வெட்டாய் வெட்டிடு 
அண்ணன்தேவியென்றும் பாராதே 


10785 


10768. தலைவாசல் - முன்வாசல் 
10771. அன்னசுற்றத்தார் - அண்ணன் தம்பி உறவுடையார் 
10772. முற்றம் > முத்தம் ( பே.வ.மா ) -வீட்டின் முன்பக்கம் 
10772 , தூத்து - பெருக்கி 
10774. பொழுதடையும்- சூரியன்மறையும் 
10775. பொங்கி - சமைத்து 


314 


. 


அளகன்யிளைய பெருமாளே 
தேவாதிதேவர்மனமகிள 


10790 


10795 


திருமந்திரவாளாலே வெட்டிவிடு 
யிலந்தைப்பளம் போலே லெச்சுமணா 
யிருகாலும் பொக்காளங் கட்டுதையோ 
வடுப்படாத மேனியெல்லாம் 
வடுபட்டுப் போச்சுதே லெச்சுமணா 
யிந்தவனத்திலேலெச்சுமணா 
யிருதுண்டாய்யென்னை வெட்டிப்போடு 

இலெட்சுமணர்பதிலுரைத்தல் 
சீதாதேவியுஞ் சொன்னவுடன் 
திருமாலிளையபெருமாழும் 
யிந்தவனமதுகடந்தவுடன் 
யிருள்சிகண்ணில் காணலாமே 
தண்டகாருண்ணிய வனந்தனிலே 
தையல் சீதையே உனைவெட்டுவேன் 
வடவால மரத்தருகே 
மாதுசீதையும் வந்தாவே 


10800 


10805 


அந்த வனக்காவதிலே 
ஆலாவிருக்ஷ நிணலதிலே 
விந்த நல்லநிணலதிலே 
யிருந்து போவோமென்றுரைத்தார் 
யிருக்குமந்த வேளையிலே 


10810 


10815 


யேந்திளை யாளந்த சீதைவரும் 
நடந்த சடவதினாலே 
நல்லிளையோன் மடிதனிலே 
அளகன்னிளையோன் மடிதனிலே 
அன்ன லெச்சுமி தலைசாய்த்து 
படுத்து நித்திரை செய்கையிலே 
இலெட்சுமணர் சீதை கற்பினை 

சோதனை செய்தல் 
பாலன்யிளை யோனுமேது செய்வார் 
கற்ப்பளிந்து போனதுவும் 
கற்ப்பு நெறியிருப்பதுவும் 
பரிசோதனைதான் பாற்த்து 


10820 


10792. யிலந்தை- முள்மரவகை 
10793. பொக்காளம்- கொப்புளம் 


315 


பச்சைமால் தேவியை வெட்டவேணும் 
துடையளகு மணல் குவித்து 
சுந்தரிதலயை அதின்மேல்வைத்து 
வடவால மரத்திலே 
மன்னனிளையோனும் பார்த்திருந்தார் 


"10825 


பாற்த்திருக்கும் வேளையிலே 
பாவினை சொல்லமுடியாது 
வனத்திலுள்ள மிருகமெல்லாம் 
வந்து செய்யுங் காச்சிகேழும் 
நாகம் வந்து குடைபிடிக்க 


110830 


10835 


நல்லபாம்பு தாராட 
வருணன் வந்து மளைபொளிய 
வாய்வுவந்து தென்றல் வீச 
கடுவாய் புலியாளி சிங்கம் 
கன்னி நல்லாளைக் காத்திருக்க 
மரத்திலுள்ள கனிகளெல்லாம் 
மந்திகொண்டு கொடுக்குதையா 
சிங்கங்குலையோடு கதலிக்குலை 
தேன்மொளிசீதைக்குக் கொடுக்குதையர் 
மாங்கனியோடு மாதளங்கனி 


10840 


10845 


வாணுதல் சீதைக்குக் கொடுத்திடுமாம் 
மலையிலுள்ளகனிகளெல்லாம் 
மாயவர்தேவிக்குத்தான் கொடுக்க 
காயாதகமுகின்மரம் 
காற்வணர்தேவிக்கு காய்த்து திர 
பூக்காதமுல்லைமரம் . 
பெருமாள்தேவிக்குப் பூத்து திர 
நந்தவனந்தான் பூத்து 
நாரணர்தேவிக்கும் மலர்சொரிய 
மயிலிருந்துதாராட 
குயிலிருந்து விளையாட 
வண்டினங்களெல்லாங் கூடி 
மகிளந்து சங்கீதம்பாட 


10850 


T0822 . அளகு - அளவு 
10829. காட்சி > காச்சி ( பே.வ. மா ) 
10830. நாகம் - ஆதிசேடன் ( பாம்பு ) 
10831. தாராட - அசைந்தாட 
10837. மந்தி - பெண்குரங்கு 
10838. சிங்கன் - வழைமரவகை 
10840. மாதுளம் > மாதளம் ( பே.வ. மா ) 


316 


இலெட்சுமணர் மனமாற்றமடைதல் 
மரத்திலிருந்ததோர் மாயன்தம்பி 
மனதில்நன்றாய் தேறிக்கொண்டர் 

10855 
கற்ப்பளியவில்லை லெச்சுமியாள் 
கன்னிநல்லாள் சீதையுந்தான் 
கற்ப்புநெறிகாத்துக்கொள்ளும் 
கன்னிநல்லாள் சீதைலெச்சுமியை 
கன்னியர் சீதையை விட்டுவிட்டு 

10860 
காற்வணரிடத்தில் போகவேணும் 
உள்ளங்காலைத்தான் கீறி 
உதிரங்கொண்டுபோகலாம் மாயவற்க்கு 

சீதை இலெட்கமணரைக் காணாமல் புலம்பல் 
என்று நினைத்தவரிருக்கையிலே 
யேந்திளைசீதை முளித்துவிட்டாள் 

10865 
முளித்துப்பாற்த்தாள லெச்சுமியாள் 
முகில்வண்ணர் தம்பியைக்காணவில்லை 
கண்ணில் காணாமல் சீதையரும் 
கலங்கியழுதாளே லெச்சுமியாள் 
நான் உனக்கென்னபாவஞ் செய்தேன் 

10870 
நாட்டையளந்தோன் தம்பியரே 
என்னபாவஞ்செய்தேனப்பா 
யிளையோனோதம்பி லெச்சுமணா 
மனிதரில்லா வனந்தனிலே 
மசங்கிறேன் தம்பிதிசங்கிறேன் 

10875 
வாளால் நீயென்னை வெட்டாமல் 
வனத்தில்விட்டாயே லெச்சுமணா 
உனக்கென்ன பாவம் செய்தேனப்பா 
உலகளந்தோன் தம்பியரே 
மலங்கியழுதாளே சீதையரும் 

10880 
மாயவர் தம்பியைத்தான் தேடி 

விலங்குகள் சீதையை காத்தல் 
திசங்கியழுகிற வேளையிலே 
சேற்ந்து நின்றமிறுகமெல்லாம் 
கற்புக்கருதிய சீதைமுன்னே 
கண்ணீர் விட்டு அழுதிடுமாம் 

10885 


10855. தேறி - தெளிந்து 
10875. திசங்கிறேன் - சோர்கிறேன் 
10880 -- மலங்கி- மனம் கலங்கி 


317 


10890 


10895 


10900 


சிங்கங்கரடி புலிகள் வந்து 
தெளிவு சொல்லுமாந் தேவியற்கு 
கண்ணைத்துடைக்குதாம் ஒருமிறுகம் 
காலைத்தடவுதாம் ஒருமிறுகம் 
மரத்தின் கனியைக் கயிலெடுத்து 
வாயில் கொடுக்குதாம் ஒருமிருகம் 
மரத்திலிருந் ( து ) தான் பாற்த்துக் கொண்டார் 
இலெட்சுமணர் மனந்திரும்பி இராமரைக் 

காணவரல் 
மாயோன் தம்பியிளையவரும் 
கற்ப்புக் கருதியே லெச்சுமியை 
காட்டு மிருகங்கள் காத்துக்கொள்ளும் 
மரத்திலிருந்தவர் கீளிறங்கி 
மாயனிடத்திலே போகவென்று 
காடுவனங்கழுஞ்சோலைவிட்டு 
கமலக்கடம்பாறுதான் கடந்து 
ஆறும்வனங்கழுந்தான் கடந்து 
அச்சுதனார் தம்பி லெச்சுமணர் 
உள்ளங்காலதைத்தான் கீறி 
உதிரம் வாளதில் தான் தடவி 
வாழும் அய்யோத்திநகர்தனிலே 
வந்தாரேதம்பி லெச்சுமணர் 

இராமர் வருந்துதல் 
பள்ளிகொண்டோன் முளிக்குமுன்னே 
பஞ்சணை மெத்தையில் சாத்திவைத்தார் 
மந்திரவாளதைச்சாத்திவைத்து 
மறைந்து கொண்டாரிளையவரும் 
பள்ளிகொண்டோன் முளித்திளகி 
பஞ்சணைமெத்தைவிட்டு கீளிறங்கி 
வாசல் நடையிலே வரும்போது 
மந்திரவாளதைக்கண்ணில்கண்டார் 
வாளில் ரெத்தங்கண்டவுடன் 
மாயோனின்றுப்பரிதவித்தார் 
பச்சைமுகில்மேனியனார் 
பஞ்சணைமெத்தையில் விழுந்தழுதார் 
வெட்டிவாயென்று செல்லி 
வேந்தே உன்னை அனுப்பிவிட்டேன் 
வெட்டிவிட்டுவந்தாயோ 
விட்டுவந்தாயோ தம்பியரே 


10905 


10910 


10915 


10920 


318 


வெட்டவுந்தான் மனம்வரூமோ 
வீரன்யிளையோனே உந்தனக்கு 
கொன்று வரச்சொல்லியல்லவோ 
கோபத்தாலே சொல்லிவிட்டேன் 


10925 


10930 


பத்தினி சீதையை என்றுகாண்பேன் 
பளிகாறாதம்பி யிளையோனே 
லெச்சுமியென்ற பெண்ணுக்காக 
நாமளெத்தனையோ பாடுபட்டோம் 
பட்டபாடெல்லாம் வீணாய்போச்சே 
பைந்தொடி சீதையை யிளந்தேன் 
லெச்சுமியென்ற பெண்ணைப்போலே 
நாட்டிலும் பெண்கிடையாதே 
கன்றுங்கலையுப் போலிருந்த 
கானமயிலாளை யிளந்தேனே 


10935 


குயிலும் மயிலும் போலிருந்த 
கொடியிடை சீதையையிளந்தேனே 
அன்னமயிலாளை யிளந்தேனென்று 
அளகன்யிளையோன் மடியில் சாய்ந்தார் 

இராமர் லெட்சுமணர்உரையாடல் 
மாயன் படுகிறதுயரங்கண்டு 
மன்னனிளையோன் தடுத்துரைப்பார் 
உம்முடைய சொல்ப்படியே 
ஓங்கி ஒரு வெட்டாய் வெட்டிவந்தேன் 
கற்ப்பு நெறியால் பிளைத்தாளோ 
கானவனத்தில் பட்டு மடிந்தாளோ 


10940 


10945 


வெட்டிவிடாதபடி கானகத்தில் 
விட்டு வந்தாயோ சொல்லுதம்பி 
வெண்ணையுண்டோனவர் கேட்டபோது 
வீரன்யிளையோரும் யேது சொல்வார் 
மந்திர வாளாலே வெட்டிவிட்டு 


10950 


வடக்குமுகமாக வந்துவிட்டேன் 
யிளையபெருமாழுஞ் சொன்னவுடன் 
எல்லையளந்த பெருமாழும் 
மாது சீதையை வெட்டிவந்தால் 
மலர்முகந்தான் வாடிடுமே 


10955 


கண்ணீராய் பெருகிடுமே 
கன்னி சீதயை வெட்டிவந்தால் 
வாடுகின்ற மனந்தேறி 
மாயாவுதாரருங்தானிருந்தார் 
யிப்படியவர்கள் யிருக்கையிலே 


10960 


319 


10965 


வால்மீகரிசி , சீதை உரையாடல் 
யேந்திளை சீதலெச்சுமியாள் 
வால்மீகர் வனத்தில் நித்திரைசெய்து 
மறுநாழுதயத்திலெழுந்திருந்து 
லெச்சுமிதேவியெழுந்திருந்து 
நல்லயிளையோனைத்தேடிப்பாற்த்தாள் 
துணையாயிருந்த யிளையோன் 
தோகை நல்லாள் கண்ணில் காணாமல் 
அம்புபட்டமான் போலே 
அலறியழுதாளே லெச்சுமியாள் 
மந்திரலாள் கொண்டுவந்த 
வாள்வீரன் லெச்சுமணரை 
கடுவாய்புலிகொன்றதுவோ 
கார்வணர்தம்பியிளையோனை 
கூண்டவனத்தில் மதயானை 
கொன்றுவிட்டதோவென்றுசொல்லி 


10970 


10975 


10980 


வெட்டவந்த லெச்சுமணர்தான் 
விட்டுப்போனாரே ரகுராமர் 
கார்வணர் ராமரிங்குவந்து 
கருத்துள்ளயிளையோன் யெங்கேயென்றால் 
மாயவர்வந்து கேட்டாக்கால் 
வரலாறுயென்ன சொல்லப்போறேன் 
வாடியழுஞ்சீதை குரலோசை 
வால்மீகரிசி கேட்டுக்கொண்டார் 
ஆரோ ஒருபெண்குரல்தான் 
அலறியழுது கேள்க்குதல்லோ 
கள்ளர்திருடர் வெட்டுறாரோ 
கன்னிமார்சண்டை செய்கிறாரோ 
வரலாறுபோய்ப்பார்ப்போமென்று 
வளிநடந்தார் வால்மீகர் 
ஆடலும்பாடலுந்தானிறுத்தி 


10985 


10990 


அளடு புகள் வால்மீகர்ரிசியும் 
காலி ல் ) பாதக்குறமிட்டு 
கையில் துளசிமாலையணிர் தார் 
புலித்தோலும் திருப்பிரம்பும் 
பூண்டசிவமணிமாலைதானணிந்தார் 
தென் டுகமெண்டலந்தானெடுத்து 
சிறப்புடன்வால்மீகர்ரிசியும் 


10995 


10988. வரலாறு - நிகழ்ச்சி 


320 


11000 


11005 


11010 


11015 


சாந்துபினுகுசவ்வாதணிந்து 
தானேகயில் புலித்தோலெடுத்து 
தெண்டு கமண்டலந்தானெடுத்து 
சித்தாண்டார் குடைப்பிடித்தார் 
மடமடென்று மகாரிசியும் 
மண்டபத்தை விட்டெழுந்திருந்து 
காடுவனஞ்சோலை தான்கடந்து 
கடுங்கண்ணீர் மொட்டைவிட்டு 
வடவாலமரத்தருகே 
வந்துசீதயைக் கண்ணில்கண்டார் 
எந்த ஊர் யெந்தத்தேசம் 
எந்தஊர் ராசன் மகளே 
எங்கிருந்து இங்குவந்தாய் 
எனக்கறிய சொல்லுமென்றார் 
வந்தவகை யினக்குச் சொல்லவேணும் 
வாணுதலே பெண்ணே மடக்கொடியே 
தனிவளியே நீவந்தாயோ 
கண்ணே ரகுராமனுன்னை வைதானோ 
உன்னைத்தனியே விட்டுவிட்டு 
உன்னுடைய மன்னவன்தான் 
உயிரிளந்து போனானோ 
உத்தமியே பெண்ணே கற்ப்புடையாள் 
வால்மீகரிசி கேட்டவுடன் 
மனந்தேறியே லெச்சுமியாள் 
வனத்தில் வாழும் மாமுனியே 
வாக்கினில் நானுஞ் சொல்வேனென்றாள் 
பெட்டகத்தில் பிறந்து வந்த 
புகள் பெரிய தினகர ராசன்மகள் 
அய்யோத்தியாபுரி யரசாழும் 
அளகுதிசரதன் என் மாமன் 
கோசலை பிராட்டி என்மாமி 
கோபால ராமரென்னை மாலையிட்டார் 
மாலையிட்டுச் சிலகாலம் 
வாள்ந்திருந்தோம் அய்யோத்தியை 
பாவிகைகேசி சூதாலே 
பதினாலுவருசம் வனத்தில் போனோம் 
வல்லரக்க னென்ற ராவணனும் 
வனத்தில் வந்தென்னை சிறையெடுத்தான் 


11020 


11025 


11030 


11035 


10998. சாந்துபினுகுசவ்வாது - நறுமணப்பொருட்கள் 
10998. புனுகு > பினுகு ( பே.வ.மா ) புனுகு என்னும் நறுமணக் 

குளம்பு புனுகுப் பூனையிலிருந்து எடுக்கப்படும் . 
11015 , வைதானோ - ஏசினானோ 


321 


11040 


11045 


11050 


11055 


மாயவனார் தேடிவந்து 
வாளிலங்கா புரிநகர திலே 
சூரனென்ற ராவணனை 
சூரசங்காரஞ் செய்துவிட்டார் 
திருமால் வந்தென்னை சிறைதிருப்பி 
சிறந்த அய்யோத்தி தன்னில் வந்தோம் 
அய்யோத்திதனிலே வந்து 
அவதரித்தோம் மாமுனியே 
வண்ணான்வசை சொன்னானென்று 
வனத்திலென்னைவெட்டச் சொன்னார் 
வெட்டவந்தவீரர் லெச்சுமணரை 
விலங்கினங்கள் கொன்றுபோட்டதுவே ( ) 
தரணியளந்தோனும்யிங்கு வந்து 
தம்பியிளையோன் யெங்கேயென்றால் 
மாயவர்வந்து கேட்டாக்கால் 
வரலாறுயென்ன சொல்லப்போறேன் 
தனியேஇருந்து புலம்புகிறேன் 
தவமுனியே நானடியாள் 
மாதுசீதை சொன்னவுடன் 
வால்மீகரிசியேது சொல்வார் 
கோசலை பிராட்டி மருமகளே 
கோபாலராமன் தேவியரே 
தினகரராசன் திருமகளே 
சீதாதேவி லெச்சுமியே 
கெற்ப்பவதியானதினால் 
கிலேசப்படாதபடி நான் காற்ப்பேன் 
அஞ்சவேண்டாம் பதறவேண்டாம் 
அச்சுதனார் தேவி லெச்சுமியே 
உன் வயிற்றில் தரித்தகெற்பம் 
உலகாளப்பாலன்தான் பிறப்பான் 
அய்யோத்தியாபுரி அரசாள 
அருமைத்திருமகன் பிறப்பான் 
ராமர்படையெல்லா மரைசாள 
ராமரைப்போலே வடிவுடையான் 
தரணியெல்லாமரைசாள 
தார்வேந்தன் பிறந்திடுவார் 
நம்முடைய மண்டபத்தில் 
நலமுடனே நீ வந்திருப்பாய் 
ஒன்றுக்கும் அஞ்சவேண்டாம் 
உலகளந்தோன் தேவியரே 


11060 


11065 


11070 


11075 


11040. திருப்பி - மீட்டி 


322 


காத்திருந்து பணிவிடைகள் செய்ய 
கன்னிமாரேழு பெண்கழுண்டும் 
உன்னருகே வந்து துணையிருக்க 
உத்த அவ்வைக் கிளவியுண்டு 
மாமுனியானவர் சொன்னபோது 


11080 


11085 


சீதை ஆச்சிரமத்தில் தங்கியிருத்தல் 
மனமகிள்ந்து சீதாலெச்சுமியாள் 
தாயாருந்த் தங்கையரும் 
தாரணியிலவரென்று சொல்லி 
வடவாலமரம் விட்டுச் சீதாதேவி 
மடமடென்று யெழுந்திருந்து 
காடுவண்ணஞ் செடிகடந்து 
கானவனங்கழுஞ் சோலைவிட்டு 
வால்மீகர்முனி யாச்சிரமத்தில் 
மண்டபத்தில் வந்துவீத்திருந்தாள் 
மனங்கலங்கி தான்திகை 
கைத்து 
வருத்தமெத்த தோன்றிடுமாம் 
கெற்ப்பவதியான சீதையர்க்கு 
கிளவி ஒருதி தானருகிருக்க 
கன்னிமாரவரேழு பெண்கள் 
கார்வணர்தேவிக்கு அடப்பமிட 
வால்மீகரிசிவனந்தனில் 
வாள்ந்திருக்கிற நாளையிலே 
மாதுநல்லாள் சீதையற்க்கு 
மாதம் பத்துந்திகைந்திடுமாம் 
பத்துமாதந்திகைந்தவுடன் 


11090 


11095 


11100 


பாலன்பிறக்க நாளாச்சுதென்று 
அப்போது சீதா லெச்சுமியாள் 
அருள்முனியைப் பாற்த்துரைப்பாள் 
வாரூமையா மாமுனியே 
மாதம்பத்தும் சரியாச்சு 
யிப்போது புரை கட்டவேணும் 
என்குருவே மாமுனியே 
யிளமயில் சீதை சொன்னவுடன் 


11105 


11076. பணிவிடைகள்-சிறு உதவிகள் 
11079. அவ்வை - மூதாட்டி 
11088 , ஆச்சிரம் --ஆஸ்ரமம் ; மடம் 
11095. அடப்பம் -- குற்றேவல் 
11099 திகைந்து -- நிறைவுற்று 
11106. புரை- பிள்ளைப் பேற்றிற்கான அறை 


323 


11110 


மாந்தையர் ஈத்துப்புரை கட்டல் 
யியல் முனியானவ ரன்னேரம் 
மாந்தையரை வரவளைத்து 
மாமுனிவரேது சொல்வார் 
யேந்திளை சீதாலெச்சுமிக்கு 
யிப்போது புரைகட்டவேணும் 
மரங்கள் வெட்டி வாருமென்று 
வால்மீகர்ரிசி போகவிட்டார் 


11115 


11120 


1125 


41130 


வாற்த்தைகேட்டு மாந்தையர்கள் 
வாச்சி உளிதானெடுத்தார் 
வாளரமுங் கையிலெடுத்து 
மந்தையர்கள் வளிநடந்தார் 
மலையதிலே வந்து நின்று 
மரம் பாற்க்கும் வேளையில் 
வடக்கிருந்து வந்தயானையைக்கண்டு 
மதயானைக்கொம்புவெட்டி 
வெட்டினதோர் யானைக் கொம்பில் 
விரவுடன் தொட்டில் தான் சமைத்து 
அதற்கடுத்தமலைதனிலே 
அளகுசெண்பக மரமுங்கண்டார் 
செண்பக மாமரம் தேக்குமரம் 
சிறியவாளாலேதானறுத்தார் 
மரமறுத்துக்கொண்டு மலைகடந்து 
வால்மீகரிசி மண்டபத்தில் 
மண்டபத்தின் வடபிறமாய் 
வாய்த்தகுடி கட்டுவார்கள் 
தட்டவளையோடுபக்கவளை 
தானே வளைகள் தான்பரப்பி 
புரையது கட்டிமுடிந்தபின் 
பூவையிளமயில் குடி புகுந்தாள் 
யிப்படியாக யிருக்கையிலே 

பத்திரகாளி மருத்துவம் பார்த்தல் 
யேந்திளை சீதையேது சொல்வாள் 
வாருமையா மாமுனியே 
மருத்துவத்தையளைத்துவாரும் 
சீதையருஞ் சொன்னவுடன் 


111135 


11140 


11125. சமைத்து - செய்து 
11134. வளை - நீண்டகம்பு 
11141. மருத்துவம் - மருத்துவத்தாள் 


324 


11145 


11150 


11155 


11160 


செல்வமாமுனிவரேது சொல்வான் 
எந்த எந்தமருத்துவத்தை 
யினியளைக்க வேணுமம்மா 
மாமுனிவர் கேட்டவுடன் 
மனமகிளந்து யேது சொல்வாள் 
என்மதனி பத்திறகாளி 
யிருக்கிறாள் புட்டாபுரந்தனிலே 
அவளையிங்கே கூட்டிவர 
அருளுமையா மாமுனியே 
அப்போது அந்தமாமுனிவர் 
அவசரமாயோடி வந்தார் 
பத்திரகாளியிடமதிலே 
பாரமுனிவரேது சொல்வார் 
அம்மா அம்மா பத்திறகாளி 
அரிராமன் தேவி உனையளைத்தான் 
அவள் தனக்கு மருத்துவமாய் 
அளைத்துவரச்சொன்னாள் காண் 
மாமுனிவர் சொன்னவுடன் 
மாயவர் தங்கை பத்திறகாளி 
அண்ணருடதேவி லெச்சுமியாள் 
அவதிப்படுகிறா ளென்றறிந்து 
பத்திறகாளி யெழுந்திருந்து 
பாரமுனி முன்னால் வளிநடந்தாள் 
காடுசெடி வனங்கடந்து 
கண்டார் வனங்கழுந்தான் கடந்தார் 
என்பெருமாள் தேவிபடுத்திருக்கும் 
யீத்துப்புரையில் குடி புகுந்தார் 
பத்திறகாளியைக் கண்டவுடன் 
பச்சைமால்தேவி யெழுந்திருந்தாள் 
ஆவாவென்று அழுதிடுவாள் 
அலறிப்பதறிக் கதறிடுவாள் 
என்னுடபொன்னுடலு 
எழுந்திருக்க கூடுதில்லை 
பக்கவிலாவுகழும் 
படந்தெழுந்த கொங்கைகழும் 
எல்லாந்தானோகுதம்மா 


11165 


11170 


11175 


11148. மதனி - உறவுமுறைப்பெயர் ( அண்ணனின் மனைவி ) 
11163. அவதி - துன்பம் 
11176. விலா- உடலின் பக்கம் 
11177. கொங்கை - மார்பு 


325 


என்னுடைய யென்மதனி 
அய்யோத்திப்பட்டணத்தில் 


11180 


அருமையாய்வயிறு நொந்தால் 
கைதாங்கத் தோளியுண்டு 
கால் பிடிக்கத் தோளியுண்டு 
வனவாசகக் காடதிலே 
வாள்ந்திருக்க வந்தேனே 


11185 


நான்படும்பாடு யெல்லாம் 
நாட்டிலுள்ளோர் படுவாரோ 
எல்லார்க்கும் யிந்தப்பாடு உண்டு 
யேங்கியள வேண்டாம் சீதையரே 
பதறியளவேண்டாம் லெச்சுமியே 


11190 


பாலன்வந்து பிறக்கு மென்பாள் 

சீதை பாலனைப் பெற்றெடுத்தல் 
பைந்தொடி சீதைமயங்குகையில் 
பாலன்வந்து பிறந்திடுமாம் 
பச்சைக்கிளி போலே பாலகனை 
பைந்தொடி சீதை ஈன்நெடுத்தாள் 


11195 


நெத்தியிலே நாமத்துடன் 
நெடுமாலளகன் வந்துதான் பிறந்தான் 
சங்குசக்கரத்துடனே 
தரணியாளவே மகன் பிறந்தான் 
ஐந்தான நாளையிலே 


11200 


11205 


ஆயிளை சீதையஞ்சுகுளித்தாள் 
யேளான நாளையிலே 
யிளைதிரித்துயரையில் கெட்டி 
மாணிக்கப் பச்சைவைடூரியம் 
வற்ணச்சலங்கை கையில் தூக்கி 
பாலூட்டி நீராட்டி 
பத்திறகாளி தொட்டிலில் நீராட்டி 

தாலாட்டு 
தாய்க்கு தலைமகனோ 
தன்குலத்தில் பிறந்தவனோ 
கற்கண்டோ சற்கரைபோ 


11210 


11186. பாடு - துன்பம் 
11201. அஞ்சுகுளித்தாள் -ஐந்தாவது நாள் குளித்தாள் 
11203. யிளை - நூல் ; திரித்து- ஒன்றோடு ஒன்று சேர்த்து 
11204. வைடூரியம் - நவரத்தினங்களுள் ஒன்று 


326 


11215 


11220 


கண்டவற்க்கும் மாணிக்கமோ 
வனமிருந்தாளென்று சொல்லி 
வையகத்தோரேசாமல் 
வனமிருந்த சீதையர்க்கு 
மாணிக்கமாய்வந்தாயோ 
சிறையிருந்தாளென்று சொல்லி 
தேசத்தோர்களே சாமல் 
சிறையிருந்த சீதையற்க்கு 
திருமகனாய் பிறந்தாயோ 
மோரளந்த நாளியிலே 
முத்தளக்க வந்தவனோ 
பாலளந்த நாளியிலே 
பணமளக்க வந்தவனோ 

பாலனுக்குப் பெயரிடல் 
ஆரார் தன்ப்பேரிடுவோம் 
அளகுசிறந்தபாலனுக்கு 
சேரன் சோளன் பேரிடவோ 
தெய்வேந்திரன் பேரிடவோ 
சீதாலெச்சுமி பாலகனுக்கு 
தினகரனார் பேரிடவோ 
மகதேவர் பேரிடவோ 
மன்னன் திரிதரர் பேரிடவோ 
ஆருடைய பேரிடுவோம் 
அச்சுதனார் பேரிடவோ 
கோசலையாள் பெற்றமகன் 
கோபால ராமன் பாலகனுக்கு 
பத்திரகாளி எழுந்திருந்து 
பச்சைமால் பாலகனைக் கையிலெடுத்து 
அரிராமருக்குப் பிறந்தபிள்ளை 
அசலவனென்று பேருமிட்டார் 
பேருமிட்டு குரவையிட்டு 


11225 


11230 


11235 


11240 


பெற்றதாயார்கைக்கொடுத்தாள் 
அண்ணருடபாலனுக்கு 
ஆபத்துவாராதபடி 
கண்ணேறு நாவளத்துவாராமல் 
காரிகையானவள் தான்வாள்த்தி 


11245 


11220. நாளி - அளவைப் பெயர் 
11223. பணம் - நாணயவகை 
11244. கண்ணேறு - கண்திருஷ்டி 
11244 , நாவளத்து- திருஷ்டிவகை 


327 


11250 


11255 


யுத்தகளத்திலே போனாலும் 
ஒருவரும் உன்னைச் செயிக்கமாட்டார் 
பத்திரகாளியுந்தான்வாள்த்தி 
பாலகனைக்கைக்கொடுத்தாள் 
பைந்தொடி சீதைகைக்கொடுத்து 
பத்திறகாளியும் போனபோது 

சீதை பாலனைப்பேணி வளர்த்தல் 
பைந்தொடி சீதையேதுசெய்தாள் 
பாலகன் தன்னைநீராட்டி 
பத்தினி சீதைலெச்சுமியாள் 
நெத்தியிலே நாமமிட்டு 
நீலவற்ணப் பொட்டுமிட்டு 
தன்னுடைய பாலகனுக்கு 
சந்தணஞ்சவ்வாதணிந்தாள் 
ஆனைக்கொம்பு தொட்டிலிலே 
அருமைப்பாலன் தனைக்கிடத்தி 
செப்புக்குடத்தையுந்தானெடுத்து 
சீதாதேவி தண்ணீர்க்குப்போனாள் 
சாலைவளிவெகுதூரத்திலே 
தண்ணீர்க்குப்போறவேளையிலே 
மந்திரசாலையில் போகையிலே 
வனந்தனிலே ஒருகுரங்கு 
தன்னுடைய பிள்ளையைத்தான் 
தன்யிடுப்பிலே தொங்கவிட்டு 
கொம்புவிட்டு கொம்பு தாவுறதை 
கொடியிடைசீதை கண்ணில்கண்டாள் 
வனத்தில் வாழும் குரங்குகள் தான் 
வனத்தில் பிள்ளைவைத்துப்போனால் 
வனமிறுகங்கள் கொல்லுமென்று 
மார்பில் பிள்ளயைத் தொங்கவிட்டு 
தன்வயிற்றில் பிறந்தபிள்ளை 


11260 


11265 


11270 


11275 


தானவற்கு அபூற்வமாய் 
நம்முட பிள்ளை அசலவன்றான் 
நமக்கு நல்லமகன் பொன்மகனே 
காட்டுமிருகங்கள் கொடுபோனால் 
கணவன்ராமருக்கென்னசொல்வேன் 
செப்புக்குடத்தை கீளிறக்கிவைத்து 
சீதாதேவியும் ஓடிவந்தாள் 


11280 


11276. அபூற்வமாய் - அரிதாய் 


328 


11285 


11290 


11295 


பாலனைத்தாயார் கையிலெடுத்து 
பாரிலுள்ளவரறியாமல் 
யிறக்கிவைத்த தண்ணீர் குடத்தை 
யேந்திளை சீதையிடுப்பில்வைத்து 
தண்ணீர் கிணத்தங்கரைதனிலே 
தண்ணீர் இறைத்து நிற்க்கையிலே 

பத்திரகாவி பாலனைக் காணாமல் வருந்தல் 
யிப்படியாகவே நிற்க்கையிலே 
யேந்திளைப்பத்திறமாகாளி 
வால்மீகர்ரிசி மண்டபத்தில் 
வாணுதல் பாலனை வந்து பாற்த்தாள் 
அச்சுதர் பாலனைக் காணாமல் 
அலறியழுதாளே பத்திறகாளி 
பாலனைத்தொட்டிலில் காணாமல் 
பச்சைமால் தங்கை பத்திறகாளி 
வால்மீகர்முனி தன்னிடத்தில் 
மாயவர்பாலகனைக் காணோம் 
வால்மீகமுனி வேறொரு பாலனைத் 

தோற்றுவித்தல் 
அப்போது நல்ல வால்மீகமுனிவர் 
அவருமேயெழுந்தேது சொல்வார் 
கடுவாய்புலிகொன்றதுவோ 
கன்னிசீதைக்கு என்னசொல்வேன் 
திடுதிடென்று ஓடிவந்து 
தெற்ப்பபுல்லைத்தான் பறித்து 
சீதாதேவிபாலனைப் போலே 
தெற்பப்புல்லே நீயிருப்பாய் 
பொன்னூஞ்சல் தொட்டிலிலே 
புகள் பெறவே தாராட்டி 
மாமுனியானவர் தாராட்ட 
வந்து பிறந்தானே பாலகனும் 
பிறந்த பாலனது துள்ளிவிளையாட 
பெருகமாமுனி பாத்திருக்க 
பச்சைமால்தங்கை பத்திறகாளி 
பாலனருகே வந்திருந்தாள் 
சீதை மண்டபத்தில் மற்றுமொரு 

பாலனைக் காணல் 
யிப்படியாக யிருக்கையிலே 


11300 


11305 


11310 


11315 


11308. தாராட்டி - தாலாட்டி 


329 


11320 


யேந்திளைசீதாலெச்சுமியாள் 
கெங்கைக்கரையிலே நீராட்டி 
கிட்டிண பாலனைத்தாராட்ட 
செப்புக் குடத்தையிடுப்பில் வைத்தார் 
செல்வப்பாலனைத் தோளில் வைத்து 
மயில்போலே வளிநடந்து 
வாணுதல் சீதைவருகையிலே 
சிறந்த மண்டபத்தில் வந்து 
செப்புக்குடத்தையிறக்கி வைத்து 
செல்வப்பாலனைத் தானெடுத்து 


11325 


தெய்வதொட்டிலில் கிடத்தவென்று 
சீதாதேவிதொட்டிலைப்பாற்க்க 
துள்ளிவிளையாடுதே பாலகனும் 
கண்ணினால் கண்டுலெச்சுமியாள் 
கடுகப்பாலகனேதோ வென்றாள் 


11330 


வாருமையா மாமுனியே 
வாய்த்த பாலகனேதோவென்றாள் 
மாது சீதைகேட்டபோது 
வால்மீகர்ரிசியேது சொல்வார் 
செல்வச்சுவாமியை நீகொடுபோனது 


11335 


11340 


11345 


திருக்கண்ணால் நான் கண்டதில்லை 
வனத்திலே மிறுகங்கொடுபோச்சே 
மாது சீதைக்கென்ன செய்வோமென்று 
தெற்ப்பப்புல்லை நான்பறித்து 
தொட்டிலில் போட்டு தாராட்டினேன் 
அதுவுமொரு பாலகனாய் 
அரிகிட்டிணர்சியலாய் பிறந்து 
தன்மகனுக்கு துணையாக 
சானகிதேவியே நீவளப்பாய் 
அரிராமருக்குப் பிறந்தபிள்ளை 
அசலவசாமி யென்றும் 
குசப்புல்லில் பிறந்தபிள்ளை 
குசலவசுவாமி யென்றும் 
யிருவரையும் ஒன்றுபோலே 
யேந்திளைசீதையே நீவளப்பாய் 

சீதை பாலர் இருவரையும் வளர்த்தல் 
அப்போது சீதாலெச்சுமியாள் 
அருள்முனியைப் பாற்த்துரைப்பாள் 
குசலவனை வளத்ததுண்டால் 
கோபாலரென்னைச் சேற்க்கமாட்டார் 
நான் பட்டபாடுபோதுமையா 


11350 


11355 


330 


11360 


11365 


நானந்தபாலனை வளர்க்கமாட்டேன் 
அப்போது பத்திறகாளி 
ஆயிளைக்கு யேதுசொல்வாள் 
அஞ்சவேண்டாம் பதறவேண்டாம் 
அண்ணருடைய தேவியரே 
மாயவற்க்குச் சேதிசொல்லி 
வருவேனானந்த வேளையிலே 
ராமருக்கு நான் சாட்சி 
யிரண்டு பிள்ளையையும் நீவளப்பாய் 
என்றுரைத்தாள் பத்திறகாளி 
யிளமயில் பாலரைத்தான் வளர்த்தாள் 
வாற்ப்புரு / க் ) கி வாற்த்ததுபோல 
வளர்த்தாளே பாலரைத்தான் 
ஒன்றுரெண்டு மூன்று நாலு 
உயரைந்து வயசாக 
அய்ந்தான பிராயத்தில் 
அறிந்தார்கள் மாமுனியை 
ஆறானதிருவயதில் 
ஆயிளைபாலர் விளையாட 

பாலர் பலவித்தைகளும் கற்றல் 
ஏழானதிருவயதில் 
எழுத்தோத வைக்கவென்று 
வாத்தியாரை வரவளைத்து 
வால்மீகர்ரிசியேது சொல்வார் 
லெச்சுமியாழுடபிள்ளைகள் க்கு 
நலமுடன்படிப்பிக்கவேணுமென்றார் 


11370 


11375 


11380 


11385 


வால்மீகரிசி சொன்னவுடன் 
வாணுதல் பிள்ளயை வரவளைத்து 
பொரிகடலையோடு போற்ந்த அவலை 
புஸ்ப்பமலர் தேங்காயும் 
நிறநாளிகும்பக்குடம் 
நிறவிளக்கு யேத்திவைத்தார் 
அரிஓம் நமசிவாயமென்று 
அச்சரத்தை நாவிலுச்சரித்தார் 
லெச்சிமியாழுட பாலனுக்கு 
நலமுடன்வாத்தியார் ஓதிவைத்தார் 
கல்வியானதுதானோதி 
கற்றுக்கொடுத்தானே வாத்தியாரூம் 


11390 


11388. அச்சரம்- எழுத்து 


331 


11395 


11400 


11405 


வில்வித்தைகள் தான்படித்து 
விரைவாய்கற்றாரே பாலகர்கள் 
கூடுவிட்டுகூடு பாய்வதற்க்கு 
கொடி அஸ்த்திரம் விடுவதற்கு 
யிருக்கபறக்காத் தொளில் படித்து 
யிந்திரமாஞ்ஞால வித்தைகற்றார் 
படித்துக்கொடுத்த வாத்தியாற்க்கு 
பவுசிபெறவெகுமதிதான் கொடுத்தார் 
வரிசைபெற்று வாத்தியாரும் 
வால்மீகரையடி தொழுது 
வாத்தியாரும் போனபோது 

வால்மீகமுனி பாலர்களை வாழ்த்தி 

வேட்டையாட விடைகொடுத்தல் 
வரிசையுடன் ரெண்டுபாலகரும் 
குசலவனும் அசலவனும் 
கும்பிட்டாரே மாமுனியை 
வந்தடிதொழுத பாலகனை 
வால்மீகர்ரிசியேது சொல்வார் 
எல்லா வித்தையுங்கற்றீர்களோ 
யேந்திளைசீதை பாலகர்களே 
கல்லாதவித்தையெல்லாம் 
கற்றறிந்தோம் எங்களைக்காருமையா 
வனவேட்டையாடுதற்கு 
மாமுனியே விடைதாருமையா 
மாது சீதை பாலரிருபேரும் 
வாழும் வில்லுந்தாருமென்றவுடன் 
அம்பும்வில்லும் பாணங்கழும் 
அஸ்திரக்கணைமுதலானதெல்லாம் 
நாகக்கணையோடு நச்சுகணை 
நலமுள்ள மந்திரவாள் கொடுத்து 
காடைகவுதாரி பிடிப்பதற்க்கு 
கண்ணித்தட்டுக ( ளு ) ந்தான் கொடுத்து 
உள்ளான் படுக்கும் வலை 
ஊர்குருவிதட்டுகழும் 
மான்வரையாடுபடுவதற்க்கு 


11410 


11415 


11420 


1 1425 


11422-23 . கண்ணி , தட்டு , வலை - பறவை , விலங்குகளை 

பிடிப்பதற்கான பொருட்கள் 
11423. உள்ளான் - குருவிவகை 
11425. வரையாடு - ஆடுவகை 


332 


11430 


11435 


11440 


வலைகழும் கயிறுகழும் 
மாமுனியானவர்தான் கொடுத்து 
வாள்த்தி சீதைபாலகர்களை 
போய்வாரும் பிள்ளைகளே 
புகள் பெறமுனிவர்விடைகொடுத்தார் 
பாலர்களை சீதை வாழ்த்தி வேட்டையாட 

விடை கொடுத்தல் 
வரிசையுடன் வா ] ந்தார் பாலகர்கள் 
மாது சீதை முன்பில்வந்து 
மலர்தூவி தெண்டனிட்டார் 
திருமால் பாலரைசீதைதானெடுத்து 
திருமார்போடே அணைத்துகொண்டு 
கட்டியிருவரையும் அணைத்துக்கொண்டு 
கனிவாயால் முத்தமிட்டாள் 
வாள்வீர் நீங்கள் வாள்ந்திருப்பீர் 
மாறாமல் நீங்கள் என்னாழும் 
என்னவரம் வேணுமப்பா 
எந்தனுடபிள்ளைகளே 
கேட்டவரந்தருவேனான் 
கிலேசபடாதபடிக்கு 
சீதாதேவியுஞ் சொன்னவுடன் 
செல்வபாலரிருவருந்தான் 
வனவேட்டையாடுதற்க்கு 
வாள்த்திவிடைதாரும் அம்மா 
பச்சைமால்தேவி பரதவித்தாள் 
வேட்டையாடி வாருமென்று 
விடைதரவும் மனசியில்லை 
வனவேட்டையாட வேண்டாமென்றால் 
மக்களே கோளையாவீர்களே 
வாறதெல்லாம் வரட்டெனவே 
வாயால்வாள்த்தி விடைகொடுத்தாள் 
மடியிலிருந்த பாலகர்க்கு 
வலதுகையாலே நாமமிட்டாள் 
செந்தூரப் பொட்டுமிட்டு 
திருசக்கரநாமமிட்டார்கள் 
செங்கையில் கோதண்டவில் கொடுத்து 
சீதாதேவியும்யேது சொல்வாள் 


11445 


11450 


11455 


11460 


11450. மனது > மனசி ( பே.வ. மா ) 
11452. கோளை --- வீரமற்றதன்மை 


333 


வேட்டையாடப் போவீரென்று 
விரைவாய்பாலரையனுப்பி வைத்து 

பாலர்களைப் பத்திரகாளி சோதித்தல் 
மாதாவிடத்தில் வரம்வாங்கி 
வால்மீகர்ரிசி வனங்கடந்தார் 
பத்திரகாளி வனமதிலே 


11465 


11470 


11475 


11480 


பாலமிருவரும் வருகையிலே 
பள்ளிகொண்டோன் தங்கைபத்திறகாளி 
பாலரைச்சோதனை பாற்க்கவென்று 
யிருபத்தொரு கூனுந்தான்கூனி 
யேந்திளைப்பத்திரமாகாளி 
யிருபத்தொரு கூன துக்கும் 
யிருபத்தொருகுடமும் வைத்தாள் 
செப்புக்குடங்களையிடுப்பில் வைத்து 
திருமால்பாலரெதிரில் வந்தாள் 
பத்திறகாளி வருகிறதை 
பாலன் அசலவன் கண்டுகொண்டான் 
அப்போதந்த அசலவனும் 
குசலவனைப்பாற்த்தேது சொல்வான் 
குறித்துநாம் வேட்டையாட வந்தோம் 
கூனியெதிரே வாறாளென்பான் 
கூனையிப்போதிருத்துதற்கு 
கொண்டுவாதம்பி தெறிவில்லைத்தான் 
வில்லைவாங்கி அசலவனும் 
வீரமுடனேதோ சொல்வான் 
யிருபத்தொருகூனதுக்கும் 
யிருபத்தொரு உண்டைனவத்தான் 
வில்வளைத்துஞாண்பூட்டி 
விரைவாகத் தொ ( டு ) த்துவிட்டார் 
கூனதிலே உண்டைபட்டு 
குடமும்யில்லியில்லியாய்ப் பிரிந்திடுமாம் 
பத்திரகாளிதிரும்பிநின்று 
பாலகற்க்குயேது சொல்வாள் 
கூனைக்கெடுத்தீரோ பிள்ளைகளே 
குடத்தைஉடைத்தீரோ பாலர்களே 
சுட்டித்தலை பிள்ளைகளே 
உன் தகப்பனுக்கல்லோயிந்தத்தொளில் 
காதுகளையறுப்பதுவும் 


11485 


11490 


11495 


11495. சுட்டித்தலை - குறும்புத்தனம் 


334 


கண்களை குடி கெடுப்பதுவும் 
மூக்கையறுப்பதுவும் 
முகலெட்சைகளைக் கெடுப்பதுவும் 

11500 
உன் பிதாவுக்கும்யிந்ததொளில் 
உங்கழுக்கும் இந்தத்தொளில் தானோ 
என்பெருமாள் திரு மகனே 
என் தனக்கு மருமகனே 
அண்ணருக்காக பொறுத்து விட்டேன் 

11505 
அல்லாதே போனால் சபித்திடுவேன் 
வாருமென்று பாலகரை 
வடபத்திற காளியருகளைத்து 
திருமாலுடபாலகனுக்கு 
திருநீறுந்தான் கொடுத்தாள் 

11510 
அண்ணருட பாலகர்களே 
அப ( த் ) தஞ்செய்யவேண்டாமையா 
வனவேட்டையாடியே வாருமென்றாள் 

பாலர்கள் கயிலாசமலையில் வேட்டையாட வரல் 
அந்தமலைசார் [ 1 ] வும் விட்டு 
ஆயிளையாள் சீதைபாலகர்தான் 

11515 
கயிலாசகிரிமலையிலேதான் 
கன்னிநல்லாள் பாலகர்கள் 
யீஸ்பரனாருட மலைதனிலே 
யேந்திளை பாலகர்வேட்டையாட 
மலையிலுள்ள மிறுகமெல்லாம் 

11520 
மலையைவிட்டு ஓடிடவே 
கடுவாய்புலியாளி சிங்கமெல்லாம் 
கதறக்கணையாலே தான்பிடித்தார் 
மான் வரையாடுகரடியெல்லாம் 
மடியச்சரந்தான் தொடுத்தார் 

11525 
முசல்விடும்புதாறாவை 
முடுக்கியடித்துக்கொன்றிடுவார் 
பாலர்கள் வேட்டையாடலை முனிவர்கள் 

சிவனிடம் கூறல் 
கயிலாசகிரியைதனிலிருந்து 
கரைக்கண்டனாரிடந்தனிலே 
மலையிலுள்ள முனிவரெல்லாம் 

11530 
வரிசையுடன் ஓடிவந்து 


11500. லெட்சை - லட்சணம் 
11526. விடும்பு - பல்லி போன்ற பெரியஉயிரினம் 


335 


11535 


11540 


11545 


உமதுமலையே அல்லாது 
ஒதுங்குதற்க்கு வேறு மலையுமில்லை 
எங்கிருந்தே ரெண்டு மானிடவர் 
யேத்தமலையில் வேட்டையாடுகிறார் 
கானமலையிலுள்ள மிறுகங்களை 
கதறக்கணையாலே கொன்றுவிட்டார் 
விஸ்பரரிடத்திலே செய்திசொல்லி 
யேகிச்சன்னியாசி முனிவர் பேசினார் 
சிவன்பாலர்களைப் பிடித்துவர 

நாரதரை ஏவல் 
பிணநாத்தம் பொறுக்காமல் 
பேர்பெரியப்பரமேஸ்பரனார் 
எங்கிருந்தோரெண்டு மானிடவர் 
யிம்மலையில் வேட்டையாடுறார் 
மாமலையிலுள்ள மிருகங்களை 
வந்துவதைசெய்து போட்டார்கள் 
வேட்டையாடும் பாலர்களை 
விரைந்துகொடுவாருமென்றார் 
நாரதர் பாலர்களைப்பிடிக்க இயலாமல் 

திரும்பல் 
யீஸ்பரனார் சொல்தட்டாமல் 
யேகி நடந்தாரே நாரதரும் 
கயிலாச கிரிதானுமிட்டு 
காண்டுருவப் பொய்கைவிட்டு 
யேழுகாதவளிதூரம் 
யீஸ்பரனார் வாழும்மலை 
அந்த மலைச்சார்வதிலே 
அளகுபாலரைக் கண்ணால் கண்டார் 
பாலருடைய ஆரப்பாரம் 
பாற்த்துபதறியே நாரதரும் 
அஞ்சிப்பதறியே நாரதரும் 
அங்குமிங்கும் பாற்த்துரைப்பார் 
ஆதிபரன்வெள்ளிக் கயிலையிலே 
ஆவலாதி சொல்லுவாராம் 
யிந்தப்பாலரை பிடித்ததுண்டால் 
எண்ணாமல் என்னைக்கொன்றிடுவார் 


11550 


11555 


11560 


11556. ஆரவாரம் என்பது ஆரப்பாரம் என்று எழுதப் 

பட்டுள்ளது 
11561. ஆவலாதி - பிராது ; பராதி 


336 


11565 


11570 


11574 


என்னாலேயேலாதுமென்று 
யிந்தப்பாலரைப் பிடிப்பதற்க்கு 
நாரதமுனிவர் சொன்னபோது 
சிவன் பாலர்களைப்பிடிக்க காலதரதர் 

யானை அனுப்பல் 
நலமுடனே பரமேஸ்பரனார் 
காலதூதரிசமராசாவை 
கரைக்கண்டரும் பாற்த்துரைப்பார் 
பாரமலையிலே வேட்டையாடும் 
பாலரிருவரையும் பிடித்துவர 
ஈஸ்பரனார் சொன்னபோது 
காலதரதர் யமன் பாலர்களைப் பிடிக்க 

முடியாமல் திரும்பல் 
யிசமகால தூதரெல்லாம் 
மலையதிலே வருகையிலே 
மன்னரிருவரையுங் கண்ணில் கண்டார் 
கண்டவுடன் மூபேரும் 
கலங்கி நெடுமூச்செறிந்து 
முன்போல வலுக்குறைந்து 
முன்னும்பின்னுந் திரும்பிநின்றார் 
எங்களாலே முடியாது 
யேலாதுபாலரைக் கொல்வதற்க்கு 
தூதர்கள் தான் சொன்னவுடன் 
சிவன் ஞானக்கண்ணால் பாலர்கள் 

யார் என அறிதல் 
சுவாமிபரமேஸ்பரனார் 
ஞானக்கண்ணால் யீஸ்பரனார் 
நடந்தகாரணந் தெரியக்கண்டார் 
லெச்சுமியாழுட பாலரென்று 
ஞானக் கண்ணால் கண்டெழுந்திருந்து 
சிவன் அயோத்திக்கு வந்து இராமரிடம் 

சோதிடம் கூறல் 
கயிலாச மலையுமிட்டு 
காண்டுருவப் பொய்கைவிட்டு 
ஆறுவனமுங்கடந்து 
அய்யோத்திக்கு வருகையிலே 


11680 


11585 


11590 


11581. இயலாது ) ஏலாது ( பே வ.மா ) 


337 


11595 


11600 


11605 


11610 


வேதப்பிரமன்வடிவுகொண்டு 
விரைவாய் வாராரே மீஸ்பரரும் 
புத்தகமுங்கையிலெடுத்து 
பொன்னெழுத்தாணி தான்பிடித்தார் 
தெண்டுகோலுங்கையில் பிடித்து 
சித்தரைப்போலே வளிநடந்தார் 
அய்யோத்தியா புரியில் வந்து 
ஆதிபரமேஸ்பரனார் 
எட்டுத்திக்கும் பாற்த்து வந்தேன் 
எவராகிலும் புரச்சங்கேள்ப்பாரில்லை 
வேதப்பாப்பான் சொன்னசொல்லை 
வெண்ணையுண்டோன் கேட்டுக் கொண்டார் 
வாருமையா வேதப்பாப்பாரே 
வந்து சோசியம் சொல்லுமையா 
அச்சுதரும்சொன்னபின்பு 
அருகே வந்துவேதப்பாப்பான் 
தார்வேந்தே உன் முகந்தான் 
தாரமிளந்தது போல காண்கிறது 
தாரமினந்தவர் மனைதாளிலே 
சாஸ்திரமும் சொல்லமோ 
மனையாட்டியில்லா ம ? னதலே 
மறையோரமுது பொசிக்கலாமோ 
என்றுரைத்து பரமேஸ்பரனார் 
யேத்தக்கயிலையில் போய்ச் சேர்ந்தார் 
பாலர்கள் சேவல் மூவர்வனத்தில் 

வேட்டையாடல் 
யிப்படியாக இருக்கையிலே 
யேந்திளையாழுட பாலகர்தான் 
கயிலாசகிரிமலைதனிலே 
கனக வேட்டைகள் தானாடி 
மலையை விட்டுக்கீளிறங்கி 
வனவேட்டயைக் கயிலெடுத்து 
சேவல் முனிவர்வனந்தனிலே 
சீதைபாலர் வருகையிலே 
பாலர் வருகிற ஆரப்பாரம் 
பாற்த்துச் சேவல் முனியானவர் 


11615 


11620 


11625 


11598. சித்தர் --சித்தி பெற்றவர் 
11610. தாரம் - மனைவி 
11613. மனையாட்டி- மனைவி 


338 


சேவல் வடிவாகத்தானெடுத்து 
சிறகுதட்டிப்பறந்திடுவார் 
கண்டு அந்த அசலவன் தான் 
கார்வண்ணதம்பிகுசலவனே 

11630 
சேவல்கூட்டுக்கு ஆகுமல்லோ 
சேவலைசிக்கென்றுபிடியுமென்றார் 
சேவல் தன்னைப்பிடித்துக் கொண்டு 
சேவல்மாமுனிவன் மலையுமிட்டு 
பத்திறகாளி வனமும்விட்டு 

11635 
பத்தினிசீதை முன்னே வந்தார் 
சீதை பாலர்களிடம் சேவல்பற்றி வினவலும் 

பாலர்கள் பதிலுரைத்தலும் 
அப்போது சீதாலெச்சுமியாள் 
ஆயிளை சீதையேது சொல்வாள் 
வேட்டையாடப் போனீர்களே 
வீரன்ராமருட பாலகரே 

11640 
ஆருடைய சாவலிதோ 
யினக்கறியப் போகுதில்லை 
தேசராசாவின் சாவலிதே ( ஈ ) 
தெய்வேந்திரன் சாவலிதே (ா ) 
மாயமாக வந்ததுவே ( ) 

11645 
மாயராமன் சேவலிதோ 
வனத்திருக்கும் பாலர்களே 
வல்லவித்தை பாடமுண்டோ 
சேவல்க்குடையவர் வந்ததுண்டால் 
சேற்ந்துவருவாரே போராட 

11650 
லெச்சுமிதேவி சொன்னவுடன் 
உற்ற அசலவனேது சொல்வான் 
கட்டுத்துறையிலே அவுக்கவில்லை 
கன்னக்கனவுகள் செய்யவில்லை 
வனவேட்டையாடி வந்தோம் 

11655 


வளியிலகப்பட்டு பிடித்துவந்தோம் 
என்றுசொல்ல அசலவனும் 
யேது செய்தான் சாவலைத்தான் 


11631. கூட்டு - துணை உணவு 
11651. சேவல் > சாவல் ( பே.வ.மா ) 
11653. கட்டுத்துறை - கட்டிவைக்குமிடம் 
11653. அவிழ்க்க அவுக்க ( பே.வ.மா ) 


339 


11660 


11665 


11670 


வற்ணமணித்தூணதிலே 
மாணிக்கச்சேவலைகட்டிவைத்தான் 
மாதுநல்லாள் சீதையவள் 
வனவேட்டைக்கறிசமைத்தாள் 
உண்டு முதலான பின்பு 
உறங்கி நித்திரைதான் தெளிந்து 
மறுநாழுதயகாலத்திலே 
வனவேட்டையாடவென்று 
பாலரிருபேரும் போனபின்பு 

சீதை சேவலினை அவிழ்த்துவிடல் 
பைந்தொடிசீதைதனித்திருந்தார் 
சேவல்வடிவாகயிருந்தவன் தான் 
சேவன் முனியுமே எழுந்திருந்து 
சேவலல்லதாயே சேவலல்ல 
சேவல்மாமுனியென்பேர்தான் 
செல்லப்பாலருக்காக பயந்து 
சேவல்வடிவாக நான் மறைந்தேன் 
வல்லமையுள்ள பாலகர்தான் 
வலக்காரமாய் பிடித்துக்கொண்டார் 
கட்டவிள்த்துவிட்டதுண்டால் 
கன்னியரே உன்பிள்ளைகள்க்கு 
ஓயாமலென்னாழும் 
உதவி செய்துநானிருப்பேன் 
என்றுசொல்லவே சேவல்முனி 
யேந்திளைசீதையும் அவித்துவிட்டாள் 
சீதைபாலர்களிடம் சேவல் அவிழ்த்து 

விட்ட செய்தி கூறல் 
சேவல்முனிவரும் போனபின்பு 
சீதைப்பாலகர் வந்துவிட்டார் 
சேவலெங்கேதாயே சேவலெங்கே 


11675 


11680 


11685 


செய்யிளையே சொல்லுவாயெங்கழுக்கு 
குசல ( வ ) சுவாமியுங்கேட்டபோது 
கொடியிடைசீதையுமேது சொல்வாள் 
சேவலல்ல மகனே சேவலல்ல 
சேவல் மாமுனியை அவிள்ந்த்துவிட்டேன் 


11690 


11675. வலக்காரமாய் - பலவந்தம் ; தந்திரம் 
11679. ஓயாமல்- இடைவிடாது 


11695 


11700 


11705 


அன்னலெச்சுமிசொன்னபோது 
அமர்ந்தாரிருந்த பாலகரும் 
இராமர் இலட்சுமணரிடம் வசிட்டரை 

அழைத்து வரக்கூறல் 
யிப்படியாக யிருக்கும்போது 
ரெகுராமசுவாமியுந்தான் 
அய்யோத்தியாபுரிநகரதிலே 
அச்சுத நாராயணன் பெருமாள் 
தன்னுடைய தம்பியிளையோனை 
சுவாமிநாயகரருகளைத்து 
குலகுருவாகிய வசிட்டரையும் 
கூட்டியென் முன்னே கொண்டுவருவாய் 

லெட்சுமணர் வசிட்டரை அழைத்துவரல் 
அண்ண ரைத்த சொல் தவறாமல் 
அளகனிளையோனெழுந்திருந்து 
அச்சுதராமரையடி தொழுது 
அரண்மனையை விட்டுவெளியில் வந்து 
ஓட்டமும் பெரும் நடையுமாக 
ஓடிவந்தாரே ராமர்தம்பி 
வசிட்டருடைய அரண்மனையில் 
வசிட்டரைவந்தடி தொழுதான் 
வந்தடி தொழுதயிளையோனை 
வசிட்டகுருக்கழும் யேது சொல்வார் 
என்னை அடிதொழுத காரணந்தான் 
என்னுடனே சொல்லும் லெச்சுமனா 
அளைத்துவரச்சொன்னாருங்களைத்தான் 
மன்னனிளையோனுஞ் சொன்னவுடன் 

வசிட்டர் புறப்பட்டு வரல் 
வசிட்டகுருக்கழும் எழுந்தருளினார் 
காலில் ) பாதக்குறடுமிட்டு 
கையில் திருப்பிரம்பெடுத்து 
புலித்தோலும் திருப்பிரம்பும் 
பூண்டார்சிவமாலைகழும் 
காவிவேட்டியுந்தரித்து 
கழுத்திலுத்திராச்ச மாலையிட்டார் 
நெத்தியிலே நீறணிந்து 
நீலவற்ணப் பொட்டுமிட்டு 
திருநீறுக்கப்பரையும் 
சிறப்பாக யெடுத்துக்கொண்டு 


11710 


11715 


11720 


11725 


341 


11730 


11735 


11740 


மடமடென்று வளிவரவே 
வசிட்டகுருக்கழும்யெழுந்திருந்து 
தெருக்களென்ற தெருவுமிட்டு 
வசிட்டர் இராமரிடம் சீதை எங்கே என 

வினவல் 
சிறப்பாக முனிவரவே 
குலகுருவாகிய வசிட்டரையும் 
கொலுவிருத்தி ராமர் தான்பணிந்தார் 
அடிபணிந்த ரெகுராமர்க்கு 
அம்முனியானவரேது சொல்வார் 
பட்டத்துதேவி லெச்சுமியாள் 
பச்சைமாலேயெங்கேயென்றார் 

இராமர் திணறி நிற்றல் 
குலகுருவானவர் கேட்டபோது 
கோபாலராமர்பரிதவித்தார் 
என்ன சொல்வேனினியேது சொல்வேன் 
யேந்திளைசீதையையிளந்தேனே 
வண்ணான் சொன்னவசையாலே 
மன்னனிளையோனையருகளைத்து 
அரக்கனுருவை எழுதினதோர் 
அன்னலெச்சுமியை வெட்டச்சொன்னேன் 
என்னுடைய சொல்மாறாமல் 
யேந்திளைசீதயை வெட்டிவந்தான் 
சீதையிறந்த நாள் முதலாய் 
சிங்காசனமரசு செய்யவில்லை 
லெச்சுமியென்ற பெண்ணைப்போலே 
நாட்டிலும் பெண்கிடையாது 
உத்தமியாளென்ற பெண்ணைப்போலே 
உலகத்திலும் பெண்கிடையாது 
சானகியென்ற பெண்ணைப்போலே 
சனகர்க்குப் பெண்பிறந்திடுமோ 

இராமர் வசிட்டரிடம் சீதையை 

உயிரெழுப்ப வேண்டல் 
குருவே உம்முடவல்லமையால் 
கோர்குளல் சீதையையெழுப்பவேணும் 
செத்திறந்து போனலெச்சுமியை 
திரும்பஉயிரெழுப்பவேணும் 
சீதாதேவியில்லாமல் 
தேசத்தையரைசாள மாட்டேன் 
மாயன் ரகுராமர் சொன்னவுடன் 


11745 


11750 


11755 


11760 


342 


11765 


11770 


11775 


வசிட்டர் இராமரிடம் வேள்வி 

வளர்க்கக் கூறல் 
வசிட்டகுருக்கழுமேது சொல்வார் 
செத்திறந்து போனலெச்சுமியாள் 
திரும்பவும் வந்து பிறப்பாளோ 
மாண்டிறந்துபோன லெச்சிமியாள் 
மறுபடியும் வந்து பிறப்பாளோ 
ஞானக் கண்ணாலே வசிட்டமுனி 
நடந்தகாரணந் தெரியக்கண்டார் 
லெச்சுமிதேவியாளிருப்பிடமும் 
ஞானக் கண்ணாலே தெரியக்கண்டார் 
வாரும்பிள்ளாய் ராமர்ரெகுபதியே 
வாற்த்தையொன்று சொல்லக்கேழும் 
மாண்டிறந்து போன லெச்சுமியை 
மறுத்தெழுப்ப வேணுமானால் 
வேள்வியொன்று வளர்த்ததுண்டால் 
வீரலெச்சுமியைக் கண்டிடலாம் 
திருவேள்வி வளர்த்ததுண்டால் 
சீதைதேவியைக் கண்டிடலாம் 
வேள்வியது வளர்ப்பாயென்று 
விரைவாய்வசிட்டர் கொலுவிருந்தார் 

இராமர் வேள்வி வளர்த்தல் 
* அன்பத்திரெண்டடி யகலத்திலே 
அறுபத்தி மூன்றடி நீளத்திலே 
யேறப்படி யிறங்கப்படி 
யிருபத்தொருபடி வைக்கவென்று 
ஆளத்தாலே ஓமகுண்டம் 
* அகலம் பெறவேள்விக் குளியும் வெட்டி 
வேள்விக்குளி வெட்டித்தான்முகிக்க 
வெடுவெடென்று வெட்டுவாராம் 
மூலைகள் சற்றுங் கோணில்லாமல் 
முந்தவேகறண்டகம் போல்மினுங்கி 
வேள்விக்கு நல்லவிறகுக்கு 
மேகநாதர்தானும் விட்டார் 
சந்தணமரமொடு காறாகிலும் 
தளைப்பிலா மரம் அத்திமர்ம் 
நூதனமானவிறகுகளை 
நிமிசத்துடனவர்தான் முறித்து 


11780 


11785 


11790 


11795 


11786. முகிக்க - முடிக்க 
11794. நூதனமான - அரிதான 


343 


11800 


11805 


11810 


கட்டுக்கட்டாக விறகுகளை 
கட்டியேவண்டியின் மீதேற்றி 
உல்லாசமாய்விறகு கொண்டுவந்து 
உற்றவேளையில் தானடுக்கி 
எண்ணைக்குடத்திலே தொண்ணூறுவிட்டு 
யிலுமிச்சம்பளத்தில் முன்னூறுவிட்டார் 
வட்டமலரியில் ஒருகோட்டை போட்டார் 
மஞ்சள் பொடியிலரைக் கோட்டைபோட்டார் 
எள்ப்பொரிநெல்ப்பொரி வேள்வியில் போட்டார் 
பானைக்காரத்திலே மஞ்சணை போட்டார் 
கரும்புசற்க்கரையில் ஒருதுலாம் போட்டார் 
கனத்தசாம்பிறாணி ரண்டுதுலாம்போட்டார் 
சூடகம்கட்டி ஒரு துலாம் போட்டார் 
சுத்தசவ்வாது வேள்வியில் போட்டார் 
செவ்விளனீரிலாயிரங் கொண்டு 
திருவேள்விதன்னில் கண்திறந்து விட்டார் 
ஏழுகளஞ்சி தங்கமும் போட்டார் 
யிருபத்தொருகளஞ்சி பொன்னையும் போட்டார் 
ஒருகோட்டை நெல்குத்தி மாவாய்த்திரட்டி 
உத்ததோர் வேள்விக்குளியிலே வைத்தார் 
பொன்னால் செய்த துருத்தியைக் கொண்டு 
புகள் பெரிய தெய்வா ரனலூதுவாராம் 
தெய்வார்கள் வேள்வியி லனலூதி 
சிறப்புடனக்கினி கொதித்துயெழும்பி 
எட்டுமலையிடி வெட்டினாப்போல் 
யீரேழுபதினாலு லோகம்நடுநடுங்கி 
அண்டபகிரெண்டங் கிடுகிடுங்கி 
அக்கினிவேள்வியில் குப்பென்றெழும்பி 
அச்சுதன்திருவேள்வி வளருதுபாராய் 
அனலுபெருகியே முட்டுது பாராய் 
மாமுனிவளத்தவேள்விதனில் புகை 
வாழும் அய்யோத்தியை முட்டுது பாராய் 


11815 


11820 


11825 


11805. பானைக்காரம் - பனைவெல்லமும் , புளியும் தண்ணீருடன் 

கலந்து செய்யும் ஒருபானம் . 
11806. துலாம் - நிறுத்தலளவைப் பெயர் ( கிட்டத்தட்ட 

பத்துகிலோவுக்கு நிகரானது 
11811. கண்- தேங்காய் கண் 
11816. துருத்தி- காற்றூதி 
11817. அனல் - தீ 
11822 , கிடுகிடுங்கி- அசைந்து 


344 


வேள்வியில் குதிரைதோன்றுதல் 
வசிட்டமுனிவளத்த வேள்வியிலே 
வன்னப்புரவி வந்து பிறந்திடுமாம் 
பிறந்தநல்லகுதிரை தன்னை 

11830 
புகழுரைக்கவுங் கூடாது 
வேள்வியில் பிறந்தகுதிரையை 
விதங்கள் சொல்லப்போகாது 
வாழும்ராமர் தன்வேள்வியிலே 
வந்தபுரவிதன் வளப்பங்கேழும் 

11835 
நாலுகாலும் வெண்டயமாம் 
நடுவயிற்றிலே மாறாப்பாம் 
நெத்தியிலே சுட்டிவெள்ளை 
நேரேநாமம் சாத்தினாப்போல 
கடிவாளமும் பொன்னாலே 

11840 
கல்லணையும் பொன்னாலே 
முகவாரும் பொன்னாலே 
முன்வாரும் பின்வாரும் பொன்னாலே 
அளகுப்படிகழும் பொன்னாலே 
அதின்கழுத்து மணிகழும் பொன்னாலே 

11845 
சதங்கை தண்டையும் பொன்னாலே 
தாவடஞ்சுட்டியுந்தங்கத்தாலே 

இராமர் குதிரையில் வாசகங்களைக் காணல் 
தனியே பிறந்த தெய்வபுரவிதன்னை 
சாமிநாயக்கர் பார்ப்பளவில் 
குதிரைலாடச் சேணத்திலே 

11850 
கோபால வாசகம் எழுதக்கண்டார் 
வாசகம் எழுத்தைக் கண்டபோது 
வாசித்துப் பாற்த்தார் ரெகுராமர் 
தெய்வப் புரவியானதிலே 
திருமால் பெருமாள்க்கும்யேக்காது 

11855 
தேசராசர்க்கும் . யேக்காது 
தரணியிலுள்ளோர்க்கும் யேக்காது 


11829. புரவி -- குதிரை 
11835. வளப்பம்- வளமை 
11836. வெண்டயம் - கால்சலங்கை 
11837. மாறாப்பு - தோலாலாகிய மார்பணி 
11838. சுட்டி - நெற்றிக்குறி 
11841. கல்லணை - குதிரையின் மீதான இருக்கை 
11846 , சதங்கை , தண்டை - காலணிகள் 
11847. தாவடம் - கழுத்தணி ; சுட்டி - நெற்றிச்சுட்டி 


345 


11860 


11865 


11870 


தெய்வேந்திரர்க்கும் யேக்காது 
சிறந்தபரதன் சத்துருக்கனு ( க் ) கேக்காது 
யிந்தபுரவி பிடித்தேறினவர் 
ராமசாமிக்குப் பெண்கொடுப்பீரோ 
யிந்தப்படிக்குள்ள வாசகத்தை 
என்பெருமாள் வாசித்துப்பார்த்தார் 
இராமர் அனுமானிடம் குதிரையை 

பிடிக்கக் கூறல் 
எழுத்துவாசகங் கண்டவுடன் 
என்பெருமாளரி கோபாலர் 
வாளனுமானை வரவளைத்து 
வன்ணப்புரவியைப்பிடியு மென்றார் 
மாயன்பெருமாழுஞ் சொன்னபோது 
வன்னப்புரவியைத்தான் பிடித்து 
புரவியைமேய்ப்பது போரனுமான் 
பிடித்துக்கட்டுவது வாளனுமான் 
பலநாழும் மேய்த்துவந்தான் 

குதிரை தப்பித்து ஓடல் 
பச்சைமாலுட புரவிதன்னை 
ஒரு நாளத்தவேளையிலே 
உலகளந்தோன் புரவியது 
கட்டுத்தறிவிட்டவிள்ந்து தான் 
கானவனத்திலோடினதே 
தெருக்களென்ற தெருத்தாண்டி 
சிறந்தவனத்திலோடினதே 
கானவனங்கழுஞ் சோலைவிட்டு 
கடுகவனத்திலோடினதை 
சேவல் முனிவர் குதிரையைப் பிடிக்க 

முயற்சித்தல் 
சேவல்முனிவனத்தில் வந்து 
தினைப்பயிரையளித்ததுவே 
கடுவாய்புலிசிங்கமெல்லாம் 
கடுகவந்து பயிரளிக்கவே 
கண்டுகொண்டாரப்போ சேவல்முனி 
கடுகப்புரவிதன்னருகே வந்தார் 
முன்னே வந்தால் கடிக்குதல்லோ 
பின்னேவந்தால் எறியுதல்லோ 
தெய்வப்புரவியுங்கடிக்கவே 


71875 


11880 


11885 


11890 


346 


சீறிமிருகம் விரட்டிடவே 

சேவல் முனி சீதை பாலர்களிடம் முறையிடல் 
ஆத்தமாட்டாமல் சேவல்முனி 
அபையமிட்டே ஓடிவந்தார் 
அபயமுறயம் அசலவற்க்கே 
ஆபத்துக்குவந்துதகவேணும் 

11895 
சேவல் முனிபோயபயமிட்டார் 
சீதைப்பாலகரிருபோரூம் 
அபயமிட்டசேவல்மாமுனியே 
அவசரத்தை சொல்லுமென்றார் 
படபடென்று தான்பதறி 

11900 
பாலரோடேயேது சொல்வார் 
கடுவாய் புலியாளிசிங்கம் 
காட்டில் வாழுமிறுகமெல்லாம் 
ஆனைகுதிரைகடுவாய்கள் 
எந்தனபயிரையளிக்குதையா 

11905 
பச்சிபறவை வேங்கையெல்லாம் 
பயிரளிக்க நான்விரட்டிவந்தேன் 
ஆனைகுதிரையாளிசிங்கம் 
அஞ்சுதில்லைதான்விரட்டுதற்க்கு 
ஆபத்துக்குவந்துவேட்டையாடி 

11910 
ஆயிளைப்பாலகரே காத்திடுவீர் 
சீதை பாலர்களை வாழ்த்தி அனுப்பி 

வைத்தல் 
சேவல்முனி அஞ்சி பதுங்குகையில் 
சீதைபாலகர் வந்தடிதொழுதார் 
அடிதொழுத பாலகரை 
ஆவிக்கெட்டி சேற்த்தெடுத்தாள் 

11915 
உச்சிபகுந்தவள் பிரியமதாய் 
உள்ளங்காலைத்தாயார் முத்தமிட்டாள் 
நெத்தியிலே நீறணிந்து 
நீலவற்ணப் பொட்டுமிட்டு 
மாமுனிவரிடுகாற்தீற்த்து 

11920 
மக்களே போய்வாருமென்றாள் 
மாது சீதாலெச்சுமியாள் 


" aria 


11892. ஆத்தமாட்டாமல் - தாங்கமுடியாமல் 
11906. வேங்கை - புலிவகை 
11915. ஆவிக்கெட்டி - தழுவி 


347 


11925 


11930 


11935 


11940 


வாயாரவாள்த்தி விடைகொடுத்தாள் 

பாலர்கள் வேட்டைக்கு வரல் 
விடைவாங்கி அசலவனும் 
வீரமுள்ளதம்பி குசலவனும் 
அம்புறாத்துணியானதிலே 
அம்புச்சரங்களைத் தெரிந்தெடுத்தார் 
வச்சிரகணை வற்ணங்கழும் 
மாயச்சித்திரக்கணையெடுத்தார் 
மூன்று முக்கோடியம் பெடுத்தார் 
முக்கோடிவாளம்பு கயிலெடுத்தார் 
ஆனைசெவியம்பு தானெடுத்தார் 
குதிரைசெவியம்பு கூட்டிக்கொண்டார் 
எங்குமவர்போக ஒட்டாமல் 
யிருட்டுக்கணையொன்று யெடுத்துக்கொண்டார் 
ஓடுமிருகங்களைக் கொல்வதற்கு 
ஓசைக்கணையொன்று கயிலெடுத்தார் 
கோபமிறுகங்களைக் கொல்வதற்க்கு 
கோதண்டபாண மெடுத்துக்கொண்டார் 
தனக்குவேணுன்ன ஆயிதத்தை 
சானகிபால ரெடுத்துக்கொண்டார் 
சேவல்முனியைக் கூட்டிக்கொண்டு 
சீதைபாலகர் வளிநடந்தார் 
நாடுவனங்கழுஞ் சோலைவிட்டு 
நடந்துவந்தார் சேவல் முனிவனத்தில் 
தினைப்பயிரையளித்து நின்ற 
சிறுமிறுகத்தைக் கண்ணில் கண்டோர் 
யானைகுதிரை யாளிசிங்கம் 
யிவர்கள் சரத்தாலே கொன்றதுவே 
வனமிறுகம் பன்றிகழும் 
மட்டுக்கணையாலிறந்த போது 

பாலர்கள் குதிரையில் உள்ள 

வாசகத்தைக் காணல் 
சீதாதேவி பாலரிருபேரும் 
தெய்வப்புரவி தன்னருகே வந்தார் 
குதிரைலாடச் சேணத்திலே 
கொடியவாசக மெழுதக்கண்ட்ார் 
என்னுடைய தம்பி குசலவ்னே 
யேத்தபுரவியை நீபாற்த்தது 
விலாடச்சேணத்துவாசகத்தை 
விரவுடனே நீ பாற்த்துவாராய் 
அண்ணரீட் சொல்மாருமல் 


11945 


11950 


11955 


11960 


348 


11965 


அக்குசலவன்வாசிக்கவே 
திருமால் பெருமாழுக் கேற்க்காது 
தெய்வேந்திரற்கு யேற்க்காது 
தேசராசர்க்குமேற்க்காது 
தீரனிளையோற்க்கு மேற்க்காது 
பரதன் சத்துருக்கனுக்கேற்காது 
பச்சை மாலுடபுரவியது 
யிந்தபுரவிபிடித்தேறினவர் 
ராமசாமிக்குப்பெண்கொடுப்பாரே 
என்றுசொல்லிவாச கந்தான் 


11970 


11975 


11980 


எழுதியிருக்குது லாடத்திலே 

பாலர்கள் குதிரை மீதேறி வரல் 
குசலவசுவாமியுஞ் சொன்னபோது 
கொற்ற மன்னன் அசலவன்றான் 
அந்தப் புரவியைப்பிடியுமென்று 
அசலவ சுவாமி சொன்னபோது 
ஓடிவந்து குசலவனும் 
ஒற்றபுரவியைப் பிடிக்கையில் 
முன்னேபோனால் கடிக்கிறது 
பின்னே வந்தால் எறிகிறது 
கூகூவென்று சொல்லி 
கொற்றமன்னன் சத்தமிட்டான் 
அசலவசுவாமி சத்தங்கேட்டு 
அவசரமாய் ஓடிவந்து 
குதிரைமுன்னேதான் வரவே 
குணமுடனே புரவியது 
பண்டுபளகின புரவியைப்போல 
பாலகனைக் கண்டவுடன் 
வலத்தேவந்துசெவிதாத்தி 
மண்டிபோட்டு அடிபணிய 
குசலவனும் அசலவனும் 
குதித்துப்புரவி மேலேறி 
அடித்தானே புரவிதன்னை 
அந்தவனம் முழுதுஞ்சுத்தி 
வெண்ணையுண்டோன் புரவிதன்னை 
வென்னுரைக்கத் தானடித்தார் 
சேவல்முனி வனங்கௌல்லாம் 
செந்தூளாய் யெழும்புதல்லோ 


11985 


11990 


11995 


11995. வென்னுரைக்க - வாயில் இருந்து நுரைதள்ள 


349 


கருந்தூழுஞ் செந்தூழும் 
கதிரோனைக் கரப்புதல்லே 
அந்தரத்தில் பறந்தோடிபுரவி 

12000 
ஆகாசத்தில் ஓடுதல்லோ 
சிறிராமர்புரவியது 
தெய்வலோகம் பறக்குதல்லோ 
கண்டிருந்து அசலவனும் 
கன்னியரிடத்தில் போகவென்று 

12005 
காடுவனஞ் சோலைவிட்டு 
கலல்ாறுபுல்லாறுவிட்டு 
வால்மீகரிசிவனத்தில் வந்து 
வன்னப்புறவியை விட்டிறங்கி 
புரவிதன்னைக்கெட்டிவைத்து 

12010 
பெற்றதாயாரை அடிதொழுதார் 
சீதை , பாலர்களிடம் குதிரை பற்றிய செய்தி 

கேட்டல் 
அடிதொழுத பாலகரை 
அன்னலெச்சுமிபாற்த்துரைப்பாள் 
என்னுடைய பாலகரே 
யிந்தப்புரவியையேன்பிடித்தீர் 

12015 
ஆருடைய குதிரையிதோ 
அளகறியப் போகுதில்லை 
தேசராசாக்கள் புரவியிதோ 
தெய்வேந்திரன் புரவியிதோ 
அன்பத்தாறு தேசராசக்கள் 

12020 
அவனியிலுள்ள புரவியிதோ 
புரவியிப்படியளகிருக்க 
புரவிக்குடையவரெவ்வளகோ 
குதிரைவியாச்சியம்போலேவந்து 
குசலகனே மகனே அசலவனே 

12025 
சீதாதேவியுஞ் சொன்னவுடன் 

பாலர் சீதையிடம் பதிலுரைத்தல் 
சிறப்புடனசலவனேது சொல்வான் 
கட்டுத்துறையிலே அவுக்கவில்லை 
கன்னமிட்டுக்கொடு வந்ததில்லை 
வனத்தில் வேட்டையாடி வந்தோம் 

12030 
வந்தகப்பட்டது பிடித்துவந்தோம் 
எங்கள் புரவியாயிருப்பதினால் 


11999. கரப்புதல்லே - மறைக்கின்றதல்லவா ? 


350 


எங்களை நமஸ்காரஞ்செய்ததம்மா 
என் தாயே மகாலெச்சுமியே 
யிந்தபுரவியை விடவொண்ணாது 

12035 
புரவிக்குடையவர் வந்து கண்டால் 
பெருகயெங்களையனுப்பி வைப்பாய் 
பாலரிருபேரும் சொன்னபோது 
பத்தினிசீதா லெச்சுமியாள் 
புரவியைவிடச் சொன்னாலும் 

12040 
பிள்ளைகள் ரெண்டுங் கோளையாகும் 
வாறதெல்லாம் வரட்டெனவே 
மக்களுக்கு பசிதீற்த்தாள் 
அனுமான் இராமரிடம் குதிரை ஓடி 

சென்றதைக் கூறல் 
யிப்படியாக யிருக்கையில் 
யேத்த அய்யோத்தி நகர்தனிலே 

12045 
வாளனுமானோடி வந்து 
மாயோனை பாற்த்தேது சொல்வான் 
திருமால் பெருமாளே உம்முடைய 
தெய்வப்புரவி யானதுதான் 
கட்டுத்தறியை அவிள்த்துக்கொண்டு 

12050 
கானவனத்திலோடிப் போச்சுதையா 
இராமர் , அனுமானிடம் குதிரையைத் தேடி 

கொண்டு வரல் கூறல் 
வாளனுமான் சொல்லைக்கேட்டபோது 
வைகுண்ட மூற்த்தி யேதுசொல்வார் 
எட்டுதிக்கும் பதினாலுலோகம் 
யீரேழுபதினாலு லோகம்மெல்லாம் 

12055 
எங்கெங்குந் தேடித்திரிந்து 
எந்தன் புரவியைக் கொடுவருவாய் 
பாற்த்து வருவாயென்று சொல்லி 
பச்சைமுகில் வண்ணரனுப்பி வைத்தார் 

அனுமான் குதிரையைத் தேடி வரல் 
கச்சை கெட்டிவாரிறுக்கி 

12060 
கார்வண்ணர் தூதனெழுந்தருள 
அய்யோத்தியாபுரி தன்னை விட்டு 
அரிநெடுமாலுட தூதுவந்தாள் 
தெய்வலோக மானதிலே 


12060. வார்- இடுப்புத்தோல் 


351 


உம்பர்லோகம் பரலோகம் 


12065 


உத்தபுரவியைக்காணாமல் 
திருமால் புரவியைக்காணாமல் 
திகைத்தனுமான் திரும்பி வந்தான் 
நாடுபலபலதேசமிட்டு 
நல்லமுனிவன்வன முமிட்டு 

1 2070 
மாமுனிவருட சோலை விட்டு 
மரதகவல்லி வனமும் விட்டு 
எட்டுத்திக்கும் பதினாலுலோகமும் 
யீரேழு பதினாலுலோகமும் 
ஒருவிடங்காணாமல் 

12075 
உலகளந்தோனுட தூதுவந்தான் 
உப்பரிகையது தனிலேறி 
உலகளந்தோனை தியானஞ்செய்தான் 
ஒருதரம்ராமா வென்றுச்சரித்தால் 
உடன்கூடுமெந்த ( க் ) காரியமும் 

12080 
பலதரம்ராமாராமா வென்றால் 
பலிக்குமெந்தக்காரியமும் 
போன காரியம்யிதுவரையும் 
பொய்யாக ( 1 ) தொரு நாழும் 
தெய்வப்புரவியைக் காணாமல் 

12085 
திருமாலிடத்திலே போகலாமே 

அனுமான் குதிரையைக் கண்டுகொளல் 
அழுதழுதுவாளனுமான் 
அம்மலைமேல் நின்று பாற்த்தான் 
உப்பரிகை மலைதனிலிருந்து 
யோசினைபாற்த்து நிற்க்கையிலே 

12090 


வால்மீகர்ரிசிவனந்தனிலே 
குதிரைவால் வீசுகிறதைக்கண்டுகொண்டான் 
ஓட்டமும் பெருநடையுமாக 
ஓடிவந்தான் வாளனுமான் 
வடவாலமரத்தருகேவந்து 

12095 
மாயப்புரவியைக் கண்டுகொண்டான் 
அனுமான் புரவியைப் பிடித்தலும் பாலர்கள் 

தடுத்தலும் 
சந்தோசமாக வாளனுமான் 
தான்பிடித்தானந்த புரவிதன்னை 


12065. உம்பர் - தேவர் 
12081 , பலிக்கும் - நடைபெறும் 


352 


12100 


12105 


12110 


12115 


அரிராமர்புரவியை அவிள் ( க் ) கையிலே 
அப்போகுசலவன் கண்டுகொண்டான் 
யேண்டாகுரங்கே வாளனுமானே 
பிந்தப்புரவியையேனவின்த்தாய் 
கொம்பிலேறும் மாத்திலேறும் 
குரங்குக்கு குதிரையுண்டோடா 
என்றுரைத்தார் குசல்வசுவாமி 

அனுமான் . பாலர்கள் போர் 
யேதுசெய்தான் வாளனுமான் 
குதிரைச்சவுக்கையை கயிலெடுத்து 
கொடுத்தானே குசலவனை 
அடித்த அடியோடே குசலவனும் 
அனுமானைமாறித் தானடித்தான் 
அனுமராசன் குசலவனை 
ஆரபாரத்தேடேதானடித்தான் 
அனுமாரடித்ததுபொறுக்காமல் 
அலறியழுதான் குசலவனும் 
அடிபொறுக்க மாட்டாமல் 
அண்ணர் அசலவர்க்கபயமென்றான் 

அனுமான் தோற்றேடல் 
அசலவசு வாமி சத்தங்கேட்டு 
அந்தநிமிசத்தில் ஓடிவந்தார் 
ஏண்டாகுரங்கே வாளனுமானே 
என்னுடதம்பியை யேனடித்தாய் 
காலுரெண்டையுந்தான் பிடித்து 
கருமலைமேல் தூக்கியடித்தான் 
அடிபொறுக்க மாட்டாமல் 
அலறிசத்தமிட்டார் அனுமானும் 
மலைமேல் அடித்த அடியோடே 
வாய்க்குள்ளிருந்த பல்தானுதிர 
வாளனுமான் பல்லுதிர்ந்து 
வாயை வாயைத்தான் பிளந்தான் 
பிட்டியது முறிந்துபோச்சே 
பிடரிகண்ணு மகன்றுபோச்சே 
யினிப்பிளைத்தோம் பிளைத்தோமென்று 
யிசலனுமான் விழுந்தோடலுற்றான் 
ராமா ராமா வென்றுசொல்லி 
நல்லனுமான் விழுந்தோடி 
கானவனங்கழுஞ் சோலைவிட்டு 


12120 


12125 


12130 


12135 


12129. பிட்டி 

புட்டகம் 
12130. அகன்று 

விலகி 


- 


353 


கல்லாறுபுல்லாறுமிட்டு 
ஆண்டபடை வீடுதன்னைவிட்டு 
அய்யோத்தி நகரில் வந்தானே 

அனுமான் இராமரிடம் செய்தி கூறல் 
சிங்காசன மேடையானதிலே 
திருமாலைவந்து அடிதொழுதான் 


12140 


அனுமார் தன்னைக் கண்டபோது 
அச்சுத நாராயணப் பெருமாள் 
யேத்ததுரை வாளனுமானே 
யெந்தன் புரவி யெங்கேயென்றார் 
மாயவனார் கேட்டபோது 


12145 


வாளனுமானேது சொல்வான் 
மாயன் பெருமாளே கோபாலரே 
வால்மீகர்வனத்தில் ரெண்டுபாலகர்கள் 
தெய்வப்புரவியைக் கட்டிவைத்து 
சிறந்தவனத்திலே காத்திருந்தார் 


12150 


12155 


12160 


பேசாமல் போய் புரவிதன்னை 
பெருமாளே நானவிள்த்தேன் 
முன்னும் பின்னும் பாராமல் 
முன்னாடிப்பல்லை பறித்துவிட்டான் 
முற்றிபெற்றேன் கோபாலர் 
முகில் வண்ணரே சொல்லக்கேழும் 
மலையெடுத்தேன் கடலடைத்தேன் 
வல்லரக்கனோடு போருசெய்தேன் 
மயில்ராவணனை நானுஞ்சென்று 
மருமகனுக்கு முடிசூட்டிவைத்தேன் 
யிலங்கைராவணன் கொலுவுக்குமேல் 
யேற்றசிங்காசனம் போட்டிருந்தேன் 
சீதாதேவியைக் கண்டு கொண்டு 
திருவாளிமோதிரம் நான் கொடுத்தேன் 
சூடாமணிமாலை தான் வாங்கி 
சுவாமிக்கு அடையாளங் கொண்டுவந்தேன் 
யிப்படிக்கொத்த பாலகரை 
எங்குங்கண்டதில்லை என்கோவே 
செத்திறந்துபோன யிந்திரசெயிற்று 
திரும்பவும்வந்து பிறந்தானோ 
அனுமாருரைத்ததை தான் கேட்டு 


12165 


12170 


12154 , முன்னாடிப்பல் - முன்வரிசைப்பல் 


354 


இராமர், அனுமானிடம் லெட்சுமணரை 

அழைத்து வரக்கூறல் 
அச்சுத நாராயணப் பெருமாள் 
யென்னுடைய தம்பிலெச்சுமணா 
யினிமேல் நாமென்ன செய்யப்போறோம் 
அனுமானவரை வரவளைத்து 

12175 
அரிகோபால ரேது சொல்வார் 
புரவியை அவிள்த்து விடுவாயென்று 
புகள் பெறவே சொல்லிவருவாய்யென்றார் 

அனுமான் தடுத்துரைத்தல் 
அந்த வாற்த்தை தனைக்கேட்டு 
அனுமானவ ரேது சொல்வார் 

12180 
எந்தவேலை சொன்னாலும் 
யிந்தவேலை சொல்ல லாகாதையா 
அனுமாரவருஞ் சொன்னபோது 
இராமர் அங்குதனை பாலர்களிடம் 

அனுப்பி வைத்தல் 
அச்சுத நாராயணப் பெருமாள் 
அங்குதனைத் தானளைத்து 

12185 
அரிகோபால ரேது சொல்வார் 
வால்மீகர்ரிசி மண்டபத்தில் 
வன்னப்புரவியை பாலன் வைத்துக்கொண்டார் 
பாலகரிடத்தில் நீயுஞ்சென்று 
பாங்காய் போருக்கு வருவாயென்று 

12190 
அதிக விரவாய்ச் சொல்லிக் கொண்டு 
அங்குதனேயிப்போ நீவருவாய் 

அங்குதன் பாலர்களிடம் வந்து செய்தி கூறல் 
அச்சுத ராமருஞ் சொன்னபோது 
அங்குதனவ னோடிவந்து 
அய்யோத்தியா புரிதன்னை விட்டு 

12195 
அதிகவிரவாக ஓடிவந்தான் 
காடுவனங்கழுஞ் செடிகடந்து 
காண்டாவனங்கழுஞ்சோலைவிட்டார் 
கடுநடையாய் நடந்து அங்குதனும் 
வால்மீகர்ரிசி வனந்தனிலே 

12200 
வன்னப்பாலகரிடத்தில் வந்தான் 
அப்போதந்தப் பாலகர்கள் 
அங்குதனைப்பாற்த்தேது சொல்வார் 
வந்தவகையேது எங்கழுக்கு 
வகையாகச் சொல்லவேணும் 

12205 


355 


12210 


12215 


12220 


அசலவசுவாமி கேட்டபோது 
அரிராமர் தூத னேது சொல்வார் 
புரவியதை விடுவீர்களோ 
போருக்கு நீங்கள் வருவீர்களோ 
என்றுரைத்தா னங்குதனும் 
யேது சொல்லுவான் அசலவனும் 
எந்தயிடத்தில் போருசெய்ய 
எப்போதுவரவேணுமடாப்பயலே 
குமடுமலையோரத்திலே 
குஸ்திப்போர் செய்ய வருவீரென்று 

பாலர்கள் போருக்கு வரசம்மதித்தல் 
அந்தவாற்த்தை தனைக்கேட்டு 
அசலவனுங் குசலவனும் 
போரு செய்ய நாளைவருவோமென்று 
பெற்றதாயாரிடத்தில் வந்தார் 

அங்குதன் இராமரிடம் செய்திகூறல் 
அந்தமொளிகேட்ட அங்குதனும் 
அதிவிரவாக ஓடிவாறார் 
நாடும்பலபல சோலைவிட்டு 
நந்தவனங்கழுங்காடுமிட்டு 
பூமாரிபொன்மாரி பொத்தைவிட்டு 
பொன்னுங்தெற்பக்குளங்கடந்து 
அதிவிரவாய் வளிநடந்து 
அய்யோத்தியில் வந்துசேற்ந்தான் 
அச்சுதராமரை யடிதொழுது 
அங்குதனு மேது சொல்வான் 
மாயவரேசுவாமி ரெகுபதியே 
வையகத்தையாண்ட பரஞ்சுடரே 
அந்தப்பாலகர்க ளிடத்தில் சொல்லி 
அன்புடன் நான் ஓடிவந்தேன் 

இராமர்படை திரட்டி , போருக்குவரல் 
அந்தஉரை தனைக்கேட்டு 
அச்சுதராமரு மேது செய்தார் 
அய்யோத்தியபுரி நகர்தனிலே 
அளகனிளையோனைதானிருத்தி 
போருஞ்செய்ய நாமள் போவோமென்று 
பூலோகநாதன் சொல்கையிலே 
அச்சுதராமருஞ் சொன்னபோது 


12225 


12230 


12235 


12240 


12216. குஸ்தி - மல்சண்டை 
12224. பொத்தை - உயரங்குறைந்தமலை 


356 


12245 


12250 


12255 


12260 


அனுமராசனு மேது சொல்வார் 
படைமுகத்துக்குப் பெரியவன்காண் 
பாலர்களை வெல்வதற்கு 
தம்பியிளையோனும் யிங்கிருந்தால் 
சமற்க்களத்தை வெல்லொண்ணாது 
வாளனுமானுஞ் சொன்னபோது 
மாயராமருழுமேது சொல்வார் 
என்னுடையதம்பி லெச்சுமணா 
எழுப்பவேணும் பாளையத்தை 
பாலருடதிறமை பாற்க்க 
படையெழுப்பாய் போய் வருவோம் 
அன்பத்தாறுதேச ராசாக்கள் 
அறுபதினாயிரம் மந்திரிமார் 
யிருபத்தினாலு படைத்தலைவர் 
எழுபதுவெள்ளம் வானரங்கள் 
மயிந்தன் குவிந்தன் சாம்புவனும் 
வாலிமகன் அங்குதனும் 
தாரகை மணவாளன் சுக்கிறீபன் 
கசவாமி பெருமாள் கூட்டியெழுப்ப 
தன்னுடதம்பி மூபேரையும் 
சுவாமிநாயகர்பாற்த் தேதுசொல்வார் 
பரதன் அய்யோத்தியை ஆண்டிருக்க 
பச்சைமால் யிளையோன் சத்துருக்கன் 
சாந்துபினுகு சந்தணங்கள் 
சுவாமிதம்பிமா ரெடுத்தணிந்தார் 
தங்கமுடியது எடுத்தணிந்தார் 
சரப்பளி மாலைகளது பூட்டிக்கொண்டார் 
வயிரவயிடூரியம் மார்பதிலே 
வகையுடன் மே ( ) கனமாலை யணிந்தார் 
கொத்துச்சரப்பளி முத்துமாலை 
கோதண்டமாலை பூண்டு கொண்டார் 
அம்பு அம்புறாத்துணி கையிலெடுத்து 
அம்புசரங்களைத் தெரிந்தெடுத்தார் 
வாய்வு கணையோடு வற்ணக்கணை 
மாயமால வித்தைக்கணையெடுத்தார் 
மூன்று முக்கோடி அம்பெடுத்தார் 
முக்கோடி வாளம்பு கையிலெடுத்தார் 
நாகக்கணையோடு நச்சுக்கணை 
நல்லபெருமாழும் எடுத்துக் கொண்டார் 
மாயமால சித்திரக் கணையெடுத்து 
மாயவரைக் குறித்துதவமும் செய்தார் 
ராமபாணக் கணையெடுத்து 


12265 


12270 


12275 


12280 


357 


* 2285 


12290 


ராமலிங்கரைப் பூசைபண்ணி 
ஆயிரமணி முடித்தேரதிலே 
அச்சுத ராமருந்தேரேறி 
தேரின் மேலே தானிருந்து 
தேரை நடத்தினார் ராமசுவாமி 
அண்டபகி ரண்டங்கிடுகிடென 
அளகு கதிரோன் ஒளிமறைய 
தேவாதிதேவர் குரவையிட 
தெய்வலோகப் பெண்கள் நடம்புரிய 
எட்டுமலை மேலிட்டதுபோல 
யீரேழுபதினாலு லோகமெல்லாம் 
பூமாரி பொன்மாரி பொளிந்தோங்க 
பூலோகந ( T ) தன் போர்க்கு வந்தார் 
தம்பூரு வீணைதான் முளங்க 
தானே புல்லாங்குளலூத 
அய்யோத்தி பட்டணந்தன்னைவிட்டு 
ஆண்ட படைவீடு தன்னைவிட்டார் 
காடுவனங்கழுஞ் செடிகடந்து 
கால்லாறுபுல்லாறு தானுமிட்டு 
புலிகறடி ஆளிசிங்கம் 
போரானைவனங்கடந்து 
உதயகிரி மலைபறுபதத்தில் 
உடனேபாளையந் தானெழும் பி 


12295 


12300 


12305 


எட்டணியாய் படைவகுத்து 
என்பெருமாழுட பாளையத்தை 
அணி அணியாய் படைவகுத்து 
அச்சுதராமருங் கொலுவிருந்தார் 
தம்பியிளையோன் சத்துருக்கன் 

12310 
சுவாமிநாயகரைச் சூள்ந்து நிற்க 
பாலர்களிடம் சீதைபோர்புரியும் முறை கூறி 

அனுப்பல் 
யிப்படியாக யிருக்கையிலே 
யேந்திளையாள்சீதை பாலகர்தான் 
மத்தாளயோசை காதில் கேட்டு 
மாது சீதை பாலரேது செய்தார் 

11 2315 
என்தாயே அம்மா லெச்சுமியே 
எங்களை வளர்த்த மாதாவே 
புரவிக்குடையவர் தானுமிங்கே 
போருக்குநாளை வாறான் 
எந்தஊர்ராசாவோ 

12320 


358 


12325 


12330 


பின் ( றைக்குப்போருக்குவாறான் 
ஆகையினாலே என்தாயே 
அனுப்பிவைப்பாய் எங்களைத்தான் 
பாலரிருபேரும் கேள்க்கையிலே 
பத்தினிசீதையேது சொல்வாள் 
வம்புபண்ண வேண்டாம் என் மேலே 
வலியசண்டயையிழுத்துக் கொண்டாய் 
வாடிமனந்தான் சடைத்து 
மாதுசீதையேது சொல்வாள் 
புரவியைவிடச் சொன்னாலும் 
பிள்ளைரெண்டுங் கோளையாமே 
போருக்குப்போக வேண்டாமப்பா 
பொறுங்கள் கொஞ்சமென்றுரைத்தாள் 
தாயார்சொன்ன வாற்த்தையினால் 
தானேகோபங் கொண்ட [ a ] வனும் 
மாதாவேவரந்தாராதேபோனால் 
வாழுக்கிரையாய் உயிர்விடுவேன் 
குளந்தை அசலவன் சொன்னபோது 
கோபத்தையமத்தி லெச்சுமியாள் 
அஞ்சவேண்டாம் பதறவண்டாம் 


12335 


12340 


12345 


அப்பாமகனே அசலவனே 
படையுமில்லை சேனையில்லை 
பார ஆயுதங்கள் தானுமில்லை 
மிதுலாபுரி நகர்தனிலே 
வில்வளைத்து என்னைமாலையிட்டார் 
மெல்லியாள் என்னைமாலையிட்டு 
வேறோருவர் முகம் பாற்க்கவில்லை 
என்றுசொல்லி உங்களையா 
என்னுடன் சத்தியமாகச்சொல்லி 
கற்ப்புச்சூடா மணிமாலை தன்னை 
களத்தி அடையாள மாலைதந்தார் 
அந்தமாலையிருப்பதினால் 
ஆருக்கும்மகனே நீ அஞ்சவேண்டாம் 
கற்ப்புச்சூடாமணி மாலைதன்னை 
களத்திக்கொடுத்துயேது சொல்வாள் 
போர்களத்தில் படைநெருங்கி 
போர்செய்து மகனே நிற்க்கையிலே 
எதிரிப்படை நெருங்கிவந்தால் 


12350 


12355 


12327. வலிய- தானாக 
12339. அமத்தி - தணியச்செய்து 


359 


1236 


12365 


22370 


12375 


யிருவர்கண்ணையும் பொத்திக்கொண்டு 
சூட்டாமணிமாலையொளிவைக் காட்டு 
துண்டு துண்டாய் மயங்கிடுவார் 
விழுந்தபாளையம் எழுப்பவென்றால் 
விபரஞ்சொல்லுவேன் நீயுங்கேழு 
யிருபேர்கண்ணையும் பொத்திக்கொண்டு 
யிடதுகையால் மாலையைகளத்திவிடு 
மாண்டிறந்துபோன பாளையங்கள் 
மடமடென்று எழுந்திருக்கும் 
அப்பாமகனே குசலவனே 
ஆராகிலும் ஒருவர்காணாதபடி 
துடையில் மாலையைத்தான் தரித்து 
சுகமாய்போருக்குப் போய்வருவாய் 
வாயாரவாளத்தியே லெச்சுமியாள் 
மக்களிருபேர்கழுக்கும் 
செந்தூரப்பொட்டுமிட்டு 
திருச்சக்கர நாமந்தானுமிட்டு 
சாந்துபினுகு சந்தணங்கள் 
தன்னுடபாலரூக்கே யணிந்தாள் 
கொத்துச்சரப்பளி முத்துவடம் 
கோதண்டமாலை பதைக்கனிட்டாள் 
வயிரவைடூரியம் மார்பதிலே 
வயிரமோகனமாலை தானணிந்தாள் 
சதங்கைதண்டையு மெடுத்தணிந்து 
தாவடமாலையும் பூண்டுகொண்டார் 
வால்மீகர்ரிசியை அடிதொழுது 
மக்களே போருக்கு போங்கோவென்றாள் 
வால்மீகமுனி பாலர்களை வாழ்த்தி 

அனுப்பல் 
தாயார் சொன்ன சொல் தட்டாமல் 
சானகி பாலரிரு பேரும் 
யின்றைக்குப் போருக்குப்போவதற்கு 
எங்கழுக்குவிடை தாருமையா 
அஸ்திரவித்தையெல்லாம் அறிவதற்க்கு 
அம்புசரங்களைத் தாருமையா 
சானகிபாலருங் கேட்டபோது 
தவமுனியானவ ரெழுந்திருந்து 
அம்பு அம்புறாத்துணியிலே 
அம்புசரங்களை தெரிந்தெடுத்து 


12380 


12385 


12390 


42395 


12360. ஒளிவை- ஒளியை 


360 


12400 


12405 


12410 


பாலரிருபேர்க்கைக் கொடுத்து 
படைகளை வென்று வருவீரென்று 
செல்லப்பாலருக்கு விடைகொடுத்து 
தெய்வலோகம் போனார் மாமுனிவர் 

பாலர்கள் போருக்கு வரல் 
மாமுனியிடத்தில் விடை வாங்கி 
வற்ணப்புரவி யருகே வந்தார் 
தெய்வப்புரவி தன்னோடே 
சீதைபாலரேது சொல்வார் 
சண்டைசெயித்து வந்தோமானால் 
தங்கக்கடுவாளம் செய்துவைப்பேன் 
என்றுசொல்லி பாலகர்கள் 
யேறினாரவர் புரவியிலே 
லகானையிழுத்து சிமிட்டாக் கொடுத்து 
நலமுடனே அசலவனும் 
சந்தோசத்துடன் பறக்கிதுபார் 
தரிகிடதொம்மென்றாடுது புரவி 
தொந்தந்தொங் தோம்தொம்மெனவே 
துள்ளிவிளையாடுது புரவி 
அண்டபகிரெண்டங் கிடுகிடென்ன 
அலைகதிரோன் ஒளிமறைய 
யிடமலையிலிடி பட்டதுபோல 
பரேழுபதினாலு லோகம் நடுங்க 
தேவாதி தேவர் குரவைபாட 
தெய்வலோகப் பெண்கள் நடம்புரிய 
பூமாரி பொன்மாரி பொளிய 
புகள் பெரியபாலர் போருக்கு வாறார் 
வால்மீகர்ரிசி வனங்கடந்து 
வாணுதல்பாலர் போருக்கு வாறார் 
காடுவனங்கழுஞ் சோலை கடந்து 
கமலக்கடம்பாறு தானுமிட்டு 
சேவல் முனி வனங்கடந்து 
தெய்வநாடக சாலைவிட்டு 
உதயகிரிமலை பறுபதந்தன்னில் 
உத்தபுரவியோடே அமர்ந்திருந்தார் 

இராமர் பாலர்களைக் கடிந்துரைத்தல் 
புரவி மேல் பாலரைக் கண்டபோது 


12415 


12420 


12425 


12430 


12405. கடிவாளம் என்பதுகடுவாளம் என்று எழுதப் 

பட்டுள்ளது . 
12408. லகான்- கடிவாளம் 
12408 , சிமிட்டாக் கொடுத்து -- தட்டிக்கொடுத்து 


12435 


12440 


போகாதேபுரவியை விட்டு கம்வருமோ 

361 
புத்தியில்லாதபாலரென்று 
அச்சுதராமருங்கண்ணில் கண்டு 
அறியாத மதலையென்று சொல்லி 
ஓடிப்போ வாரென்று சொல்லி 
உலகளந்தோனேது சொல்வார் 
உன்தகப்பன் நீசனோடா 
உன்தாயார் நீலியோடா 
தகப்பனிருந்ததுண்டால் 
சமரிலே உங்களை விடுவானோ 
யிராமபாணத்துக்கிரையாக 
படுகளத்தை விட்டு ஓடிப்போடா 
ஓடிப்போடாவென்ற சொல்லை 

இராமர் , பர்லர்கள் போர் 
உத்தமிபாலர்கள் கோபங்கொண்டு 
போர்க்களத்தில் வந்தயென்னை 
போபோவென்று முடுக்கலாமோ 
யிருபேர்சமற்த்தையும் பாற்க்கவென்று 
எதுத்தானே அந்த அசலவனும் 
எதுத்தவருடதிறமறிய 
யிப்போது பாற்க்க வேணுமென்று 
அசலவசுவாமியுஞ் சொன்னபோது 
அரிராமர் சரந்தொடுத்தார் 
வலிய அம்புசரம் வருகிறதே 
வாள் கத்திமுனைப்பாணம் வருகிறதே 
வீரமாய் சித்திக்கணை வருகிறதே 
விரவுடன் அரிராமர் தொடுத்துவிட்டார் 
மாயன்பெருமாளிட்ட சரமதுதான் 
மாது சீதை பாலரிடமதிலே 
காரிகாலமளைபோலே வந்து 
கடுகமளையாய் பொளிந்திடுமாம் 
கண்டிருந்து அசல ( வ ) சுவாமி . 
கைதட்டிச்சிரித்துக்கொண்டார் 
வாரும்பிள்ளாய் தம்பியரே 
வாருங்கணைகளைத் தொடுக்கவேணும் 


12445 


12450 


12455 


12460 


12465 


12536. நீசன் -- கொடுமைக்காரன் 
12437. நீலி- கொடுமைக்காரி 
12447 , முடுக்கல்- மிரட்டல் 
12454. வலிய - பெரிய 


362 


12470 


12475 


12480 


12485 


என்றுசொல்ல அசல ( வ ) சுவாமி 
எண்ணியீராயிரங்கணை தொடுத்தார் 
குளந்தை பாலன் விட்டகணை 
கோபாலர்மேல்பூவாய் சொரிய 
கண்டிருந்து அரிகோபாலர் 
கைதட்டிராமருஞ் சிரித்துக்கொண்டார் 
அவருடசரமும் யிவர்சரமும் 
அரைநிமிசத்தில் வெல்லவேணும் 
என்பெருமாளதிகோபமதாய் 
யிப்போதவர்களைக் கொல்லவேணும் 
மாயன்கோபத்தைக் கண்ணில் கண்டு 
மன்னன் அசலவனேது செய்தான் 
அண்டரண்டங்கிடுகிடென்ன 
அலைகதிரோன் ஒளிமறைய 
எட்டுமலையிடி வெட்டினாப்போல 
மீரேழுலோகமும் நடுநடுங்க 
சாணுக்குச்பாண் பறியாமல் 
தளைபடிபோர்கள் செய்தார் 
மாமுனி கொடுத்த வில்லெடுத்து 
மன்னன் அசலவன் தொடுத்துவிட்டான் 
குளந்தை பாலன் விட்ட கணை 
கோபாலர் மேனியில் பூச்சொரிய 
கண்டிருந்து அரிகோபாலர் 
கார் வண்ணருஞ் சந்தோசமாய் 
என்னுடைய தம்பி யிளையோனே 
யேத்தபாலன் தோத்துப்போவான் 
யிந்தபாலனைக் கொல்வதற்க்கு 
யினியென்னதம்பி யோசனைகள் 
ராமபாணக்கணை கையிலெடுத்து 
ரெண்டு பாலகர் தலையறுக்க 
ராமசுவாமியும் அப்போது 
ராமபாணத்தைத் தொடுத்து விட்டார் 
அப்போதந்த ராமபாணம் 
அன்னலெச்சுமி பாலரென்றறிந்து 
பாலர்தலையை மூன்று நேரஞ்சுத்தி 
பச்சைமாலிடத்தில் வந்ததுவே 
கண்டிருந்து அரிகோபாலர் 
காற்வண்ணரும் பரிதவித்தார் 
என்னுடையதம்பி லெச்சுமணா 
யிளையபெருமாளே என்கோவே 


12490 


12495 


12500 


12505 


12491. தோத்து - தோல்வியடைந்து 


363 


12510 


12515 


12520 


என்ன செய்யப் போறேனினி 
யேத்தபாலன் நம்மை வென்று போவான் 
கடலை சூடிகின்ற ராமபாணம் 
கண்டுவணங்கியே வந்ததுவே 
எல்லாப்பாணமும் பொய்த்தாலும் 
ராமபாணம் பொய்யா தென்றிருந்தேன் 
தாடகைப்பெண்ணானைக் கொன்றபாணம் 
தானேராச்சதன் தலையறுத்தபாணம் 
கரதூசணனைக் கொன்றபாணம் 
கடுகவாலிமார்பைப் பிளந்தபாணம் 
கும்பகற்ணன் முண்டமதை 
கொடுங்கடலிலே தாள்த்தபாணம் 
பத்துதலைராவணனை 
பதறகரத்தோடேயறுத்தபாணம் 
தேவாதிதேவரிடு ( க் ) கந்தீற்த்து 
சீதையைச்சிறை மீண்டபாணம் 
எல்லாகணைகழும் பொய்த்துப்போச்சே 
என்ன செய்யபோறேனினி 
மாயன்படுகிற துயரங்கண்டு 
மன்னன்யிளையோனும் யேதுசெய்தார் 
எட்டணியாப் படைகளை வளையவிட்டு 
என்னுடைய அண்ணா ரகுராமா 
யானுமொருமதி சொல்லுகிறேன் 
யிருவரையும் பிடிக்கவேனும் 
யிளையபெருமாழுஞ் சொன்னபோது 
என்பெருமாழும் மனந்தேறி 
அந்ததாத்தில் பறக்க ஒட்டாமல் 
அரிராமர்கணைவிட்டு மறித்துக்கொண்டார் 
யிருபேர்பாலரைப் பிடிக்கவாறார் 
எதிராளி வாற [ த்தை கண்ணில்கண்டு 
என்னுடையதம்பி குசலவனே 
யினியென்ன நாமள் செய்யப்போறோம் 
யிப்போது நம்மை பிடிக்கவாறார் 
ஓட ஒருவளியுமில்லை 
ஒதுங்கியிருக்கயிடமும்யில்லை 
ஆகாசமாற்க்கமாய்ப்பறக்க வென்றால் 
அங்கேகணைவிட்டு மறித்துக்கொண்டார் 


12525 


12530 


72535 


112540 


12516. முண்டம்- தலையில்லாத உடல்பகுதி 
12517. தாள்த்த ஆழ்த்திய 
12526. வளைய - சுற்றி 
12528 , மதி- புத்தி 


364 


பூமிய 


12545 


12550 


12555 


12560 


பொட்டெனவந்து பிடித்துக்கொள்வார் 
கையிலாயுத வித்தையில்லை 
காவலனே தம்பிகுசலவனே 
தாயார்தந்த சூடா ) மணிமாலை 
தானே ஒருகணை யிருக்குதடா 
தாயைச் சிறந்தது கோவிலில்லை 
தாயர்வித்தையும் பாற்க்கவேணும் 
என்னுடதம்பி ( தசலவனே 
உன்னுடகண்ணைப் பொத்திக்கொள்வாய் 
என்றுசொல்லி அசலவகலா 

வாமி 
தன்னுட கண்ணையும் மூடிக்கொண்டு 
துடையில் கெட்டியிருந்த சூடாமணியை 
துருசமுடனே தானவிள்த்தார் 
வலதுகைப் பெருவிரலாலே 
மாலைதன்னைக் களத்திவிட்டார் 
அரிராமருட படைகளெல்லாம் 
அலறிக்கதறியே விழுந்திடுமாம் 
படைகளெல்லாம் விழுந்தபோது 
பாலரிருபேருமேது செய்தார் 
தங்கமுடி தன்னைத்தானெடுத்து 
தலைதனில் தரிக்கவென்று 
மாயவனார் தங்கத்திருமுடியை 
மைந்தன் அசலவன் தானெடுத்து 
தன்னுடைதலைதனிலே 
தங்கத்திருமுடி தன்னை வைத்தான் 
எந்தன் முகத்துக்கிந்தமுடி 
யேதுவடிவுசொல் குசலவனே 
அசல ( வ ) சுவாமியுங் கேட்டபோது 
அப்போதம்பி குசலவனும் 
தங்கள் முகத்துக்குயிந்தமுடி 
சரியாயிருக்குது அண்ணாச்சி 
யிப்படியிருபேரும் சொல்லிநிற்க்க 
என்பெருமாளரி கோபாலர் 
திடுதிடென்று தான்முளித்து . 
திருமாலேறிட்டுத்தான் பார்த்தார் 
தங்கத்திருமுடிதான் பாற்த்து - 
சமரிலே பாலர் நிற்கக்கண்டார் 
கண்ட பொழுதந்த கோபாலர் 
கார்வணர்தலையை தடவிப்பாற்த்தார் 
திருமுடிதன்னைக் காணாமல் 


12565 


12570 


12575 


12580 


12552. பொத்தி - கையால்மூடி 
12574. அண்ணாச்சி - அண்ணன் 


365 


12585 


12590 


12595 


12600 


திருமாலும் நின்று பரிதவித்தார் 
பள்ளிகொண்டோருட முடி தரிக்க 
பரமசிவனும் பொறுத்தாரோ 
பூமியளந்தோன் முடிதரிக்க 
பொறுத்துயிருந்தாளோ பூமாதேவி 
மேகநாதன் முடிதரிக்க 
மெல்லிசீதையாளறியாளோ 
வனத்தில் பாலரென் முடிதரிக்க 
மாதுபத்திறகாளி பொறுத்தாளோ 
தேவாதிதேவ ரறியாரோ 
திருமுடி தன்னை நீதரிக்க 
பாலர் எந்தன் முடிதரிக்க 
பாற்த்துயிருந்தாளே யீஸ்பரியாள் 
உலகளந்தோன் முடிதரிக்க 
உறங்கிவிட்டாளோ கங்காதேவி 
ஆனாலும் எந்தன் முடிதரிக்க 
அவன்தலை தாங்கிவிட்டதுவே 
ஆளிவண்ணர் முடியைதலையில் வைக்க 
ஆருக்குந்தலை பொறுக்காதே 
தேவிலெச்சுமி பாலகனா 
யிந்தநல்லகுளந்தைகளை 
யினிசோதிக்க வேணுமென்று 

இராமர் , பாலர்கள் உரையாடல் 
அரிராமர் வந்துநின்று 
அசலவனை முகம் நோக்கி 
உங்கழுடைய ஊரும் பேரும் 
உண்மையுடன் சொல்லவேணும் 
உம்முடைய ஊரும் பேரும் சொன்னால் 
என்னுடையஊரும்பேரும் சொல்வேன் 
அரிகிட்டினர் சொன்ன வாற்த்தையோடே 
அசலவசுவாமியேது சொல்வார் 
பெரியோர்கள் பிறப்பைச் சொன்னால் 
பின்னாலே எங்கள்பேரு சொல்வேன் 
அசலவசுவாமி சொன்னபோது 
அரிகோபால ரேது சொல்வார் 
நாங்களிருப்பது அய்யோத்தியாபுரி 
திசதரராசன் எங்களையா 
கோசலை கைகேசி சிமித்திரரசி 
கொடியிடை மூபேரை மாலையிட்டார் 
கோசலைபிராட்டி பெற்றபிள்ளை 
கோபாலராமன் என்பேர்தான் 


12605 


12610 


12615 


12620 


366 


12625 


12630 


12635 


12640 


கைகேசி பிராட்டி பெற்றபிள்ளை 
கடுகபரதன் சத்துருக்கன் 
சிமித்திரைபிராட்டி பெற்றபிள்ளை 
தீரன் யிளைய பெருமாள் தான் 
ஆகநாங்கள் நாலுபேர்கள் 
அண்ணன் தம்பி மார்களென்றார் 
திருமால் பெருமாள் சொன்னபோது 
சிறந்த அசலவ சுவாமிசொல்வார் 
நாங்களிப்போதிருப்பது வனவாசம் 
எங்களையாபேர் தெரியவில்லை 
தாயார்பேர் சீதாலெச்சுமியாள் 
தன்னுடைபேர் அசலவசுவாமி 
என்னுடைய அருமைத்தம்பி 
யிவர்தான் குசலவசுவாமி 
இராமர் பாலர்களிடம் தந்தை பெயர் 

அறிந்து வாருங்கள் எனல் 
தம்பியால் வந்த சதிகேடென்று 
தரணியளந்தோன் சிரித்துக்கொண்டார் 
தகப்பனில்லாப்பெட்டி மக்களே 
தந்தைபேர்கேட்டு வாருங்கடா 
பாலர்கள் சீதையிடம் நடந்த வரலாறு 

கூறல் 
சுவாமிநாயகர் சொன்னபோது 
சானகிபால ரிருபேரும் 
கோபங்கொண்டு அசலவனும் 
கூறுவாரா ) ந்தம்பியிடம் 
என்னுடதம்பி குசலவனே 
யேற்றசமரிலிவன் தோற்றதினால் 
கைகேசி பிராட்டிபெற்றபிள்ளை 
கடுகபரதன் சத்துருக்கனுண்டு 
சிமித்திரா பிராட்டிபெற்றபிள்ளை 
தீரன்யிளையபெருமாளாம் 
ஆகையால் நாங்கள் நாலுபேரும் 
அண்ணன் தம்பி மார்களென்றார் 
நம்முடைய தயாரிடமதிலே 
நடந்தசெய்தி சொல்லவேணும் 
என்று சொல்லியந்த பாலகர்கள் 
யேகி நடந்தாரே தாயாரிடம் 
தாயாரிடந்தனிலே வந்து 
சமரில் நடந்த விபரஞ்சொன்னார் 
தகப்பனில்லாப் பெட்டிமக்களே 


12645 


12650 


12655 


12660 


367 


தகப்பன்பேர்கேட்டு வாருமென்றார் 
ஆனாதினாலென் தாயே 
அய்யாபேரைச் சொல்லுமென்றார் 

சீதை பாலர்களிடம் முன் வரலாறு கூறல் 
பாலரிருபேரும் சொன்னபோது 
பத்தினிசீதையு மேதுசொல்வாள் 

12665 
அவர்தானே உங்களையா 
அச்சுதர்பற்தாவ்வை யிளந்தேன் 
உங்கள் அய்யாவை கொல்வதற்கோ 
உங்களைப் போருக்கு அனுப்பிவைத்தேன் 
மயங்கி பெருமூச்சிவிட்டு 

12670 
வாணுதல் சீதை கீளவிழுந்தாள் 
என்றைக்கு நான்காணப் போறேன் 
என்னுடைய மன்னவரை 
யிராவணசங்காரஞ் செய்தவரை 
யின்று கொன்றாயோ என்மகனே 

13675 
அங்கே நீங்கள் போனதுவும் 
அடுத்துப் போர் செய்ததுவும் 
நான் அறியாமல் யிருந்தேனே 
அச்சுதரை கொன்றாயோ மகனே 
தகப்பனென்றும் பாராமல் 

12680 
தாரணியில் கொன்றீரோ 
சமர்களத்தில் கொன்றுவிட்டு 
நீ தங்க முடிதரிக்கலாமோ 
யிளைய பெருமாழும் ராகவரும் 
எழுபது வெள்ள வானரமும் 

12685 
யிறந்தாரோ உந்தன்கையாலே 
யினந்தெரியாத பாலர்களே 
ஒரு நாழுந்தோராத 
உலகளந்தோர் ராமபாணம் 
உன் முன்னே தோற்றதினால் 

12690 
உலகளந்தோன் பட்டாரோ 
கைகேசி சாபமது 
கடரநாளாச்சுதென்று 


12663. சண்டாள மதர் நாயகம் பிள்ளை என்னும் கதைப் 

பாடலிலும் வேலாயுதம்பிள்ளை என்னும் பையன் தன் 
தாயிடம் வந்து தந்தை பேரைச் சொல்லு என்று 

கேட்பது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கது . 
12667 பற்தா - கணவன் 
12693. கடர - கழிய 


368 


12695 


12700 


12705 


12710 


நானுங்களி கூர்ந்திருந்தேன் 
நமக்குயிப்படி வந்ததடா 
வரும் விதியை அறியாமல் 
மகனே வரந்தந்துவிட்டேன் 
மாயோனை நானிளந்தேன் 
மகாவிஷ்ட்டுணுவை யென்று காண்பேன் 
பரதனு மிறந்தாரோ 
பாரலெச்சுமண ரிறந்தாரோ 
படைத்தலைவ ரளிந்தாரோ 
பாலன் அனுமனி றந்தானோ 
மாமியார் மூபேரும் 
மகனே அசலவனே 
பச்சைமாலுந் தம்பிமாரும் 
படைகளையும் எழுப்பாவிட்டால் 
பாலகனே அசலவனே 
பாரமலையிலே மடிந்திடுவேன் 
தாயார்படுகிற துயரங்கண்டு 

பாலன் இராமர் பாளையத்தை எழுப்பல் 
தார்வேந்தன் அசலவனும் 
தந்தை என்று நானறியாமல் 
சதிகேடானது செய்துவிட்டேன் 
முன்னமே தந்தைபேர் சொன்னாயானால் 
மோசம்வாராதென் னையாவுக்கு 
அரச்சணத்திலே நானுஞ்சென்று 
அய்யாவையெழுப்பி வாறேனம்மா 
ஒன்றுக்கும் நீ அஞ்சவேண்டாம் 
ஒன்னுதல் தாயே லெச்சுமியே 
அஞ்சவேண்டாம் பதறவேண்டாம் 
அய்யோத்திராமரை எழுப்பிவாறேன் 
கார்வணர்ராமரை நானெழுப்பி 
கண்முன்னே கூட்டி வாறேனம்மம் 
மாயோனை எழுப்பிவருமளவும் 
மனக்கவலையற்று நீயிருப்பாய் 
குளந்தைபாலகன் சொன்னபோது 
கேபாலர்தேவியு மேதுசொல்வாள் 
என்ன செய்வேன் யேதுசெய்வேன் 
யிக்கொடுமை யுண்டேயினக்கு 
யேணிவைத்தென்னை யேறச் சொல்லி 
யேணியைக்கீனே வலித்துவிட்டாய் 


12715 


12720 


12725 


12730 


12731. வலித்து - இழுத்து 


369 


12735 


12740 


ஆனாலும் அம்மா என்தாயே 
அவசரப்படாதே எழுப்பிவாறேன் 
சூடாமணிமாலை கையிலிருக்க 
துருசப்படவேண்டாந்தாயாரே 
சூடாமணிமாலைதனையவிள்த்து 
சுவாமியுட பாளையத்தை எழுப்பவென்று 
வலது கையாலே யிருகண்ணைப் பொத்தி 
யிடதுகையாலே மாலைதானெடுக்க 
தேவாதி தேவர்குரவைபாட 
சூடாமணிமாலை களத்தி யெடுத்தார் 
அந்தரத்தேவர் துந்துமிபாட 
அச்சுதபாளையம் எழுந்திருக்க 
எழுபதுவெள்ளம் வானரமும் 
யேத்தசத்துருக்கரும் உயிர்தேற 
வானோர்கள் பாற்த்திருக்க 
தெய்வப்புரவி மேலேறிக்கொண்டார் 
தேரின் மேல் சாரதி தானோட 
தெய்வமடவார் குரவைப்பாட 
அண்டபகிரண்டங்கிடுகிடென்ன 
அலைகதிரோன் ஒளிமறைய 
தெய்வலோகப்பெண்கள் நடம்புரிய 
பூமாரிபொன்மாரி பொளிய 
பூலோக நாதர்தேரேறிவாறார் 
சங்தகீதமேளதாள முளங்க 


12745 


12750 


12755 


12760 


சானகியைத்தேடி மாயன் வாறார் 
எழுபதுவெள்ள வானரமும் 
யேகப்பெருமாளைச் சூள்ந்துவர 
தம்பிமாரும் சேனைகழும் 
சுவாமிபெருமாள் சேற்த்துக்கொண்டார் 
உதயகிரிபறுபதமுங் குமடுவிட்டு 
உலகளந்தோன் தேரேறிவாறார் 
காடுவனங்கழுஞ் சோலைவிட்டு 
கல்லாறு புல்லாறுமிட்டு 
வால்மீகர்முனி மண்டபத்தில் 
மன்னர்யாபேரும் வந்துசேற்ந்தார் 
குதிரையைவிட்டுக் கீளிறங்கி 
கோகுலையிடத்தில் வந்து அசலவனும் 
என்னுடதாயே லெச்சுமியே 
எங்களையாவை யெழுப்பிவந்தேன் 


12765 


4.2770 


12748. சாரதி - தேரோட்டி 
12768. கோகுலம் - குயில் 


370 


12775 


12780 


ஆயிரமணிமுடித்தேரதிலே 
அவருடைய படைகளெல்லாம் 
சேனைப்படையோடே வந்திருக்கிறார் 
தெண்டனிட்டுக் கூட்டியே வருவோம் 

சீதை இராமரை வணங்கல் 
குளந்தை அசலவர் சொன்னபோது 
கோகுலாளந்த லெச்சுமிதேவி 
வாணுதல் சீதையும் பிள்ளையுமாய் 
மண்டபமிட்டு வெளியே வந்தார் 
தேரைமூன்று நேரஞ்சுத்திக்கொண்டு 
தெண்டனிட்டா ரொருமுகமாய் 
தேவாதிதேவர் சிந்துதான்படிக்க 
தெய்வமடவார் குரவையிட 
அந்தரத்தேவர் சங்கீதம்பாட 
அலைகடலில் சங்குமுளங்க 
தம்பூருவீணை தான் முளங்க 
சாமண்டலத்தாரை தான் முளங்க 
அன்றவரைக் கண்டகமகிள்ந்து 
ஆயிளைசீதையுஞ் சந்தோசமாய் 
பதினாலு வருசமட்டும் 
பச்சைமால் எப்போவருவாரென்று 
அழுதகண்ணுஞ் சிந்தையுமாய் 
அச்சுதரே நானிருந்தேன் 
அன்று வாடினகமலமுகம் 
இன்று வாட்டந்தீற்ந்ததுவே 
உங்கழுடன் போருக்கு வந்ததுதான் 


12785 


12790 


12795 


உலகளந்தோனே நானறியேன் 
அறியாமல் நானடியாள் 
அளகு சூடாமணி மாலைதன்னை 
குளந்தை அசலவன் கைக்கொடுத்து 
கொடும்யுத்தங்களைச் செயிப்பாயென்று 
குளந்தைகளையனுப்பிவிட்டு 
கொடும்பாவி நானிருந்தேன் 
வரும்விதியை அறியேன் 
மாயவரே பொறுத்தருள்வீர் 
சரணமிட்டுச் சானகியாள் 


12800 


12805 


12781. சிந்து - யாப்புவகை 
12786. சாமண்டலத்தாரை - இசைக்கருவி 
12793. கமல முகம் - தாமரை முகம் 
12734 , வாட்டம் - சோர்வு 


371 


12810 


1.2815 


12820 


சாமி நாதரைத்தொழுது சொல்வாள் 
வில்முறிக்கச் சொன்னதொரு 
வீரமுடைய பரசூரன் 
அஞ்சிபதறியே பரசூரன் 
அடைக்காலங்காரும் என்றதினால் 
பரசூரனென்ற பேர்மாத்தி 
பரசுராமனென்று பேர் கொடுத்தீர் 
அன்று அவர்களைக்காற்த்தது போல் 
யின்று எங்களைக்காருமையா 
சிறியோர்கள் செய்த குற்றம் 
சிந்தைதனில் சற்றும் எண்ணாமல் 
பெரியோர்கள் பொறுக்கவேணும் 
பிள்ளையடியாள் செய்த குற்றம் 
பூலோக நாதா மாயவரே 
பொறுத்தருள வேணும் புண்ணியோரே 
பிள்ளைகள் தான் செய்த குற்றம் 
பிராணநாத பொறுத்தருழும் 
சீதை( யு ) ம் பிள்ளை கழும் 
சென்றடி தொழுது நிற்கையிலே 

இராமர் சீதையை பழித்துரைத்தல் 
கார்வணராமர் மனதிரங்கி 
கன்னிசீதயைப் பாற்த்துரைப்பார் 
என்னுடபெண்ணே லெச்சுமியே 
யிரண்டு பிள்ளையுந்தனக்கு 
உலகம் ஆளப் பிறந்தவந்தான் 
உத்த என் மகன் அசலவன தான் 
அளகுநல்லகுசலவன் தான் 
ஆருடையபிள்ளையிது 
கானவனத்திலே வந்ததினால் 
கற்ப்பளிந்துபோனாய் லெச்சுமியே 
மாயன் பெருமாழும் சென்னபோது 

சீதை மனம் வருந்தல் 
மறுகியழுதாளே மான்போலே 
அம்புபட்டதொருமான் போல 
அலறியழுதாளே லெச்சுமியாள் 
என் தலையில் விதிவசமோ 
ஈசனிட்டகட்டளையோ 
மாயன்வாயில்யிந்தச் சொல்க்கேள்க்க 
வகுத்தானோ முன்னாள் பிரமதேவன் 


12825 


12830 


12835 


12840 


12818 , அடியாள் - மனைவி 


372 


12845 


12850 


12855 


பத்திறகாளி சொல்கேட்டு 
பச்சைமால் வசைசொல்லாச்சே 
வல்லபத்திறகாளியெங்கே போனாள் 
மாலவற்குச் செய்தி சொல்வதெப்போ 
பள்ளிகொண்டோன் தேவி லெச்சுமியாள் 
பத்திறகாளியைத் தானினைத்தாள் 
பத்திரகாளி இராமருக்கு பாலர்கள் பற்றிய 

விபரம் கூறல் 
பாரவனத்திலே யிருந்ததொரு 
பத்திறகாளியுந் தானறிந்தாள் 
ஓட்டமும் பெருநடையுமாக 
ஓடிவந்தாளே பத்திறகாளி 
பத்திறகாளிவந்து நின்று 
பச்சைமாலையடி தொழுதாள் 
தொழுதுநின்றமாகாளியை 
சுவாமிநாயக ரேது சொல்வார் 
நம்முடையதேவி லெச்சுமிக்கு 
ரண்டுபிள்ளைகள் தானேது 
ஒண்ணுதலே தங்க என்னோடே 
ஒன்றும் ஒளியாமல் சொல்லவேணும் 
மாயன் பெருமாழுங்கேட்டபோது 
வடபத்திறகாளி யேது சொல்வாள் 
தேசம் ஆளப் பிறந்தவன் தான் 
செல்லக்குளந்தை அசலவனும் 
அன்ன ஊஞ்சால் தொட்டிலிலே 
ஆடிவரும் வேளையிலே 
கெங்கையிலே நீர்கோர 
கிஷ்ணாவுன் தேவி போகையிலே 
அந்நேரம் போகையிலே 
அங்கே ஒரு புன்குரங்கு 
தன்னுடைய பிள்ளைதனை 
தன்மார்பதிலே யிட்டுக்கொண்டு 
கொப்புவிட்டு கொப்பு தாவுவதை 
கொடியிடைசீதை கண்ணில் கண்டு 
சீதலெச்சுமியாள் திரும்பிவந்து 
செல்வப்பாலனையெடுத்துப்போனாள் 
வால்மீகர்முனியும் நானுமாக 


12860 


12865 


12870 


12875 


12844. வசை - இழிமொழி 
12859. தங்கை > தங்க ( பே.வ.மா ) 


373 


மாலை காலையுந்தான்வருவோம் 
யிப்படியாக யிருக்கையிலே 
யேதுசெய்தாரந்த மாமுனியும் 

12880 
தெற்பப்புல்லைத் தான் பறித்து 
சிறந்ததொட்டிலில் தாராட்டிவிட்டார் 
அதுவுமொரு பாலனாக 
அருவுரு வாகித்தான் வளர்ந்தான் 
தம்பிக்குயிவன் துணையாக 

12885 
சானகிதேவியை வளக்கச் சொன்னோம் 
என்றுரைத்தாளந்த பத்திறகாளி 
இராமர் சீதையை அக்கினி மூழ்கி 

வரச் சொல்லல் 
யேதுசொல்லுவார் ரெகுராமர் 
யெப்படித்தானிருந்தாலும் 
என்மனசுக்கு யேற்காதேன்றார் 

12890 
வேள்வியதுதான் வளர்த்து 
வேள்வியது மெழுகவேணும் 
சிறிராமரப்பொழுது 
சிந்தைமெய்க்க தானுரைத்தார் 
சிறிராமர் சொன்னவுடன் 

12895 
சீதையும் பாலர்களும் அக்கினி மூழ்கல் 
சீதாதேவி யேது சொல்வாள் 
அசலவனையிடுப்பில் வைத்து 
அந்தயிளையோனைக் கைப்பிடித்து 
மூபேரும் அக்கினியில் 
முன்னடந்த வேள்வியிலே 

12900 
வேள்வியிலே தானிறங்கி 
மிக்க அக்கினிமெழுகிவர 

அக்கினியில் பாலன் ஒருவன் எரிந்துபடல் 
அக்கினியில் மெழுகிவர 
அந்தகுசலவனெரிந்து போனான் 
லெச்சுமியும் நல்ல அசலவனும் 

12905 
நன்றாயக்கினி மெழுகிவந்தார் 
அக்கினியில் தான்மெழுகி 
அயயோத்தியாபுரி போகவென்று 
சிறிராமர் சொன்னவுடன் 
பாலன் இராமரிடம் எரிந்தவனை 

எழுப்ப வேண்டல் 
தீரன் அசலவனேது சொல்வான் 

12910 
என்னுடதம்பி குசலவனை 
யிப்போ எழுப்ப வேணுமென்றான் 


374 


12915 


12920 


12925 


அசலவசுவாமியுஞ் சொன்னபோது 
அரிகோபாலரேது சொல்வார் 

இராமர் மறுத்துரைத்தல் 
அக்கினிதன்னில் கரிந்தவனை 
அவனையும் யிப்போ எழுப்பினாக்கால் 
அசலவனே என் மகனே 
அய்யோத்தியாபுரி போனோமானால் 
தேவாதி தேவர்கள் நகைப்பார்கள் 
தெய்வேந்திரன் சிரிப்பான் 
அன்பத்தாறு தேசராசாக்கள் 
அவனியிலுள்ளோர் சிரிப்பாரே 
அய்யோத்தியாபுரி சனங்களெல்லாம் 
ஆகமான முனிவரெல்லாம் 
யிப்படியாக சிரிக்கையிலே 
எந்தன் மகனே யிதுகுறைவு 
அரிகோபாலர் சொன்னபோது 

பாலன் மீண்டும் இராமரிடம் வேண்டல் 
அருமைமகனுமேது சொல்வார் 
வ அரி ராம நாதா 

நான் சொல்லுகிறேன் 
தம்பிமார் மூபேருண்டு 
தாயார் மூபேருண்டு 

- த்துணையாய்குசலவனும் 
--சமுடனிப்போ யெழுப்பவேணும் 
இராமர் எரிந்தவனை எழுப்பல் 
- உரைத்தனைக் கேட்டு 

- பாலர் சந்தோசமாய் 
குசலகனைத் தானெழுப்பி 
அசலகனுட முன்னேவிட்டார் 
குசலகனைக் கண்டவுடன் 
அசலகனுமேது சொல்வான் 
என்னுடைய தம்பி குசலவனே 
யிப்போபுரவி யேறிடுவோம் 

யாவரும் அயோத்திக்கு வரல் 
யிப்படியாக யிருக்கையிலே 
யேது சொல்லுவார்கோபாலர் 
மன்னனிளையோனும் சத்ருக்கனும் 
மாயவனார் சீதாலெச்சுமியும் 
ஆயிரமணி முடித்தேரதிலே 


12930 


12935 


12940 


375 


2950 


12955 


12960 


- 


அச்சுதனாரும்யிருந்து கொண்டார் 
குசலவனும் நல்ல அசலவனும் 
குதித்தேறினார்புரவியிலே 
பட்டாளங்கள் முன்னடக்க 
பட்டத்துதேர் பின்னடக்க 
வானரர்கள் பின்னடக்க 
மந்திரிமார் சூள்ந்துவர 
காடுவனஞ் செடிகடந்து 
காண்டவனங் கழுந்தான்கடந்து 

பாலனுக்கு முடி சூட்டல் 
அய்யோத்தியாபுரி நகரில்வந்து 
அன்புடனந்த அசலலற்க்கு 
தங்கமுடியது தான்சூட்டி 
தரணியளந்த பெருமாழும் 

அய்யோத்திப்பட்டணத்தை 
நீ யென்று சொல்ல 
பெருமாள் நந்தக்கோபாலர் 

செய்தாரன்னேரம் 
இராமர் கயிலாசத்தில் வீற்றிருத்தல் 

சேடஞ்யிருந்ததொரு 
னிளைய பெருமாளை 
நீ போவாயென்று 

- வளி அனுப்பிவைத்தார் 
என்பெருமாளரி கோபாலர் 
யேத்த பரதனைத்தானளைத்து 
பரதாள் வானையிப் போது 
பச்சைமால்வாளாயிதமாக்கிக் கொண்டார் 
சத்துருக்கனைதானளைத்து 
சங்குசக்கரமாக்கிக் கொண்டார் 
தரணியளந்த பெருமாழும் 
தாரணிவிசளம் பாற்த்துக் கொண்டார் 
சீதாலெச்சுமியைக் கூட்டிக்கொண்டு 
செண்கண் நெடுமால் போய் சேற்ந்தார் 
அய்யோத்தி மாநகரைவிட்டு 
அளகுகயிலாசவாள் பதியில் வந்திருந்தார் 


12965 


12975 


12975 


12980 


கவைாயச ஹ புரட்டாதி மாசம் ரு உ எழுதியயேடு வாள்க . 
சரஸ்பதி முன்னிற்க . வேலுண்டு வினையில்லை . 
நீடுளி வாள்க . யேடு முற்றுப்பெற்றது . 

சுபம் . 


பதிப்பாசிரியரின் பிற நூல்கள் 


நாட்டுப்புறக் கதைப்பாடல் ( பதிப்பு 


கலாயனககால m 


ப chen 


1. குருசாமி கதை 
2. தம்பிமார்கதை 
3. வன்னியடி மறவன் கதை 
4. கட்டபொம்மு கும்மிப்பாடல் 
5. ஞானசவுந்தரி அம்மானை 
6. கோவலன் கர்ண்ணகை கதை 
7. உடையார் கதை 
8. உலகுடைய பெருமாள் கதை 
9. பத்திரகாளியம்மன் கதை 
10. கன்னடியன் போர் 


நாட்டுப்புறப்பாடல் ( தொகுப்பு ) 


நாட்டுப்புறச்சிறுவர் பாடல்கள் 


இலக்கணம், மொழியியல் 


1 , The Language of Sangam 


Literature and Tolkappiyam 

( PH.D. Thesis ) 
சங்ககால எழுத்தியல் 


2 . 


